சங்க இலக்கியங்களில்‌ 
இற்செறித்தலும்‌ உடன்போக்கும்‌ 
(எட்டுத்‌ தொகை) 


அழகப்பா பல்கலைக்கழக முனைவர்‌ (Ph.ற.) பட்டத்திற்காக 
அளிக்கப்பெறும்‌ ஆய்வேட௫ூ 


ஆய்வாளர்‌ : 


இரா. ரேணுகா காந்தி 


மேற்பாரவையாளர்‌ : 


முனைவர்‌. இரா. பாலசுப்பிரமணியன்‌ 


ALAGAPPA UNIVERSITY 
LENTRAL LIBRARY 
ப்‌ தமிழ்த்‌ துறை 


அழகப்பா பல்கலைக்கழகம்‌ 


31 


காரைக்குழ - 630 003. 
பிப்ரவரி - 2004 


முனைவர்‌. இரா. பாலசுப்பிரமணியன்‌. எம்‌.ஏ.,எம்‌ஃபில்‌., பிஎச்‌.டி.,டி.ஜி.டி., 
பேராசிரியர்‌ & தலைவர்‌, 

தமிழ்த்துறை, 

அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 

காரைக்குடி - 630 003. 


நாள்‌ : 12 - 2. 0டி 


மேற்பார்வையாளர்‌ சான்றிதழ்‌ 


"சங்க இலக்கியங்களில்‌ இற்செறித்தலும்‌ உடன்போக்கும்‌" எனும்‌ தலைப்பில்‌ 
திருமதி. இரா. ரேணுகா காந்தி அவர்கள்‌ முனைவர்‌ (பிஎச்‌.டி.) பட்டத்திற்காகச்‌ 
செய்த இவ்வாய்வு, அழகப்பா பல்கலைக்‌ கழகத்தின்‌ தமிழ்த்துறையில்‌ அவர்‌ 
ஆய்வு செய்த காலத்தில்‌ தன்னியலாகச்‌ செய்யப்பெற்றது என்றும்‌, இந்த 


ஆய்விற்காக வேறு எந்தப்‌ பட்டமும்‌ ஆய்வாளருக்கு அளிக்கப்பெறவில்லை என்றும்‌ 


தழட 


(இரா. பாலசுப்பிரமணியன்‌) 


சான்றளிக்கிறேன்‌. 


துறைக்‌ ௧ (21)] 


வற்யார்தாளம்‌ 
வம 


ல ாரைக்குடி- pr 003, 


லவர்‌ 
நிறை, 


லக்கழ மகம்‌, 


திருமதி. இரா. ரேணுகா காந்தி, எம்‌.ஏ., எம்‌ஃபில்‌, 
பிஎச்‌.டி. ஆய்வாளர்‌, 

தமிழ்த்துறை, 

அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 

காரைக்குடி -630 003. 


நாள்‌: [ல - ல. 04 


ஆய்வாளர்‌ உறுதிமொழி 


"சங்க இலக்கியங்களில்‌ இற்செறித்தலும்‌ உடன்போக்கும்‌" எனும்‌ 
தலைப்பில்‌ முனைவர்‌ (பிஎச்‌.டி) பட்டத்திற்காக எழுதப்பெற்ற இவ்வாய்வேடு எனது 
சொந்த முயற்சியால்‌ உருவானதாகும்‌. இவ்வாய்வேடு இதற்குமுன்‌ வேறு எந்த 


ஆராய்ச்சிப்‌ பட்டத்திற்கும்‌ அளிக்கப்‌ பெறவில்லை என்று உறுதி அளிக்கிறேன்‌. 


ி.. ரக்த 
(இரா. ரேணுகா காந்தி) 


ஆய்வாளர்‌, 


| கண்னன்‌. 


உறுதிக்‌ தைத 


5 £லைவர்‌ 
ழகப்‌:; ID 

முனைவர்‌. இரா மாலகப்பிறணியன்‌, ' கம்‌, 

எம்‌.ஏ.,எம்‌ஃபில்‌., பிஎச்.டி.,டி.ஜி.டி,, த 

பேராசிரியர்‌ & தலைவர்‌, 

தமிழ்த்துறை, 

அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 

காரைக்குடி - 630 003. 


நன்றியுரை 


அழகப்பா பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழ்த்துறையில்‌ ஆய்வு நிகழ்த்த 
அனுமதி வழங்கிய அழகப்பா பல்கலைக்‌ கழகத்தாருக்கும்‌, முன்னாள்‌ 
தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்‌ தே, சொக்கலிங்கம்‌ அவர்களுக்கும்‌ நனறி. 

ஆய்வுத்‌ தலைப்பைத்‌ தெரிவு செய்து ஆய்வு நெறியானராக இருந்து 
வழிகாட்டி ஆய்வில்‌ எழுந்த ஐயங்களை நீக்கி, ஆய்வைச்‌ செழுமையுறச்‌ 
செய்த ஆய்வு நெறியாள்‌ முனைவர்‌ இரா. பாலசுப்பிரமணியன்‌ அவர்களுக்கு 
நன்றி செலுத்தம்‌ கடப்பாருடையேன்‌. 

ஆய்விற்குப்‌ பலவகைகளில்‌ துணைபுரிந்த அழகப்பா பல்கலைக்‌ 
கழகத்தின்‌ தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்கள்‌ முனைவர்‌ மு. பாண்டி, முனைவர்‌ 
சே.செந்தமிழ்ப்‌ பாவை, முனைவர்‌ ச. இராசாராம்‌, திரு. மு. நடேசன்‌ 
ஆகியோருக்கும்‌ என்‌ நன்றிகள்‌, 

இன்முகம்‌ குறையாமல்‌ ஆய்வேமு செம்மை பெறத்‌ தகுந்த 
ஆலோசனை நல்கிய முனைவர்‌ திரு, க.காந்தி, திரு. மா.கார்மேகம்‌, திருமதி 
கண்ணாத்தாள்‌ ஆகியோர்களுக்கும்‌ நன்றி. ஆய்விற்குப்‌ பல்லாற்றானும்‌ உதவி 
நல்கிய செல்வி மு. பஞ்சவர்ணம்‌ அவர்களுக்கும்‌ முனைவர்‌ இரா.கருணாநிதி. 
செ.சு.நா, சந்திரசேகரன்‌, க.சொல்லேருழவன்‌, சோ, முத்தமிழ்ச்‌ செல்வன்‌, தி. 
ரமா, பி. மாலதி, சி. விமலா, ௧. அமுதா, ௧௬, சமத்துவம்‌, 
ப, செல்வமீனாள்‌, சி, பரமேஸ்வரி, தாமரைச்‌ செல்வி மற்றும்‌ ஆய்வாளர்‌ 


நண்பர்களுக்கும்‌ நன்றிகள்‌. 


எனது ஆய்வுப்‌ பணிக்கு ஆக்கமும்‌, ஊக்கமும்‌ கொருத்து 
ஆதரவளிக்கின்ற எனது கணவர்‌ திமு. துரை. கர்ணன்‌ எம்‌.காம்‌, பிசிடிசிஏ, 
பிசிடிபிஏ அவர்களுக்கும்‌ நன்றி. 

எனது கல்வி வளர்ச்சிக்குப்‌ பல்லாற்றானும்‌ உதவிய தாய்‌ 
தந்தையருக்கும்‌, எனது குரும்பத்தை சார்ந்த அத்தை, மாமா உள்ளிட்ட 
அனைவருக்கும்‌ நன்றி, 

இவ்வாய்வேமு செம்மையாக அமைய உதவிபுரிந்த சகோதரர்கள்‌ 
திரு.இரா.கணேஜ்குமார்‌, தெ. சந்திரசேகர்‌, நா. சண்முகசுந்தரம்‌ அவர்களுக்கும்‌ 
நன்றி, 

ஆய்வேட்டைச்‌ செவ்வனே தட்டச்சு செய்த செல்வி சித்ரா எம்‌.எஸ்‌.சி 
அவர்களுக்கும்‌ நன்றி, ஆய்வுப்‌ பணிக்கு ஆக்கமும்‌, ஊக்கமும்‌ கொருத்த 


திருமதி. கவிதா பாலசுப்பிரமணியன்‌ அவர்களுக்கும்‌ நன்றி. திரு.வெள்ளைச்‌ 
சாமி அவர்களுக்கும்‌ நன்றி. 


கருக்கக்‌ குறியீடு 


அகம்‌ த அகநானூறு 

அம்‌.கோ. - அம்பிகாபதிக்‌ கோவை 

ஆப.ப - ஆறாம்‌ பதிப்பு 

ஆ.பெ - ஆசிரியர்‌ பெயர்‌ 

இ.ப - இரண்டாம்‌ பதிப்பு 

இளம்‌ ல: இளம்பூரணர்‌ 

உ.ஆ. - உரையாசிரியர்‌ 

எப - ஏழம்‌ பதிப்பு 

ஐங்‌. - ஐங்குறுநூறு 

ஒப - ஒன்பதாம்‌ பதிப்பு 

கலி. ௮ கலித்தொகை 

கப்‌.கோ. - கப்பற்கோவை 

குறுந்‌. ல குறுந்தொகை 

தஞ்‌. கோ. = கஞ்சைவாணன்‌ கோவை 

திரு. கோ. & திருக்கோவையார்‌ 

தொல்‌,பொருள்‌,அகம்‌, - தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 
அகத்திணையியல்‌ 

தொல்‌,பொருள்‌,களவு 4 தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 

கற்பு,பொருள்‌ களவியல்‌,கற்பியல்‌, பொருளியல்‌ 
நச்சர்‌ - நச்சினார்க்கினியர்‌ 
நற்‌, ப நற்றிணை 


நா.ப - நான்காம்‌ பதிப்பு 


நூற்பா 

நூற்பாக்கள்‌ 
நூற்பெயர்‌ 

பக்கம்‌ 

பக்கங்கள்‌ 
பதிப்பாசிரியர்‌ 

பாடல்‌ எண்‌ 
பாண்டிக்கோவை 
பாடல்கள்‌ 

மறு பதிப்பு 
மூன்றாம்‌ பதிப்பு 
மொழி பெயர்ப்பு ஆசிரியர்‌ 
மேலே உள்ள நூல்‌ 


Fifth Edition 


Pages 


க ப த 


உள்ளடக்கம்‌ 


பக்க எண்‌ 
முன்னுரை 1-10 
இலக்கண மெய்ம்மைகள்‌ 11-150 
சங்க இலக்கியத்தில்‌ இற்செறித்தல்‌ 151-214 
சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு 215-294 
அகமாந்தர்கள்‌ 295-342 
பிற்கால வளர்ச்சி 343-371 
முடிவுரை 372-383 
துணைநூற்பட்டியல்‌ 384-399 
பின்னிணைப்புகள்‌ 
பின்னிணைப்பு ] 


இலக்கண மெய்ம்மைகள்‌ - நூற்பாக்கள்‌ (இரண்டாமியல்‌ தொடர்பானவை) 
(அ) இற்செறித்தலைச்‌ சுட்டும்‌ நூற்பாக்கள்‌ 
(ஆ) உடன்போக்கினை உணர்த்தும்‌ நூற்பாக்கள்‌ 

பின்னிணைப்பு -2 

இற்செறித்தல்‌ தொடர்பான துறைப்பாடல்கள்‌ (மூன்றாமியல்‌ தொடர்பானவை) 


அட்டவணை: ! -இற்செறித்தலைப்‌ பாடிய புலவர்‌ வகைப்பாடு 
அட்டவணை:2 - திணையும்‌ இற்செறித்தலும்‌ 
அட்டவணை: -கூற்றும்‌ இற்செறித்தலும்‌ 


அட்டவணை:4 -இற்செறித்தலைப்பாடிய புலவர்களின்‌ பாடல்கள்‌ 


பின்னிணைப்பு -3 


உடன்போக்குத்‌ தொடர்பான துறைப்பாடல்கள்‌ (நான்காமியல்‌ தொடர்பானவை) 


அட்டவணை:5 -உடன்போக்கைப்‌ பாடிய புலவர்‌ வகைப்பாடு 
அட்டவணை:6-திணையும்‌ உடன்போக்கும்‌ 
அட்டவணை:7-கூற்றும்‌ உடன்போக்கும்‌ 


அட்டவணை:8 -உடன்போக்கைப்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்கள்‌ 


முன்னுரை 


அன்றையத்‌ தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ அளப்பரிய நன்கொடை சங்க 
இலக்கியங்கள்‌ ஆகும்‌. செம்மையான வாழ்வியல்‌ சூழலில்‌ செம்மாந்த 
சிந்தனையுடன்‌ எழுந்தவை சங்கஇலக்கியங்கள்‌. அவ்விலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ 
இலக்கியங்கள்‌ என்பதற்கான தகுதிகளைப்‌ பெற்றவை. கிரேக்க, ரோமானிய 
இலக்கியங்களுக்கு இணையாகக்‌ கூறப்பெறுவதால்‌ மேலான இலக்கியங்கள்‌ 


என்றே கூறலாம்‌. 


அகம்‌, புறம்‌ என்ற தமிழ்‌ மக்களின்‌ வாழ்வியல்‌ கூறுகளையும்‌, இலக்கியக்‌ 
ல்ல பதிவாக்கிய சங்க இலக்கியங்களைப்‌ பேசும்‌ ஓவியங்கள்‌ என்று 
குறிப்பிடலாம்‌. உலக இலக்கியங்களில்‌ காணப்பெறும்‌ சிறந்த இலக்கியப்‌ 
பண்புகளும்‌ இலக்கிய உத்திகளும்‌ சங்க இலக்கியங்களில்‌ இயல்பாய்‌ மிளிர்கின்றன. 
"சிறந்த இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ மகோன்னதமான மாண்புமிகு பண்பு 
(excellence) உலகப்‌ பொதுமை (யாivசrsaிity) பொதுச்சார்பு நிலை (௦oஸjectivity) 
கண்ணியம்‌ (தாய) கட்டுப்பாடு (௱௦சகtion) கற்பனைத்திறம்‌ (1௱௮ஜ்றகti௦n) 
எளிமை (simplicity) கவிதை அழகு (poetic beauty) பெருந்தன்மை கொண்ட 
பெருமையான போக்கு (॥௦ஸlரீர) கருவும்‌ உருவும்‌ ஒன்றி இணைந்து இரண்டறக்‌ 
கலந்து உள்ளத்தே பசுமரத்தாணி போன்று சென்று உறையும்‌ நிலை (ஒoportion of 


structure and the union of form) சமன்‌ நிலை (ஸககaாce) போன்ற பண்புகளைப்‌ 


பெற்றவை சங்க இலக்கியங்கள்‌ என்று அறிஞர்‌"! மதிப்பிடுவர்‌. 


அத்தகு சங்க இலக்கியங்கள்‌ அகலமான ஆய்வுக்களத்தைப்‌ பெற்றிருப்பது 
'ஆய்வாளர்க்குக்‌ கிடைத்த அளப்பரிய வாய்ப்பாகும்‌. அள்ள அள்ளக்‌ குறையாமல்‌ 


தமிழரின்‌ சிந்தனைகளை மரபில்‌ நின்று, புதுமையில்‌ சிந்திக்க வைக்கும்‌ 


2 
ஆற்றல்மிக்க இலக்கியங்கள்‌ சங்க இலக்கியங்கள்‌ ஆகும்‌. அவ்விலக்கியங்களின்‌ 
பெருமையும்‌, திறமும்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்று, ஆய்வாளர்‌ தம்‌ ஆய்விற்குரிய 


ஆய்வுக்களமாகச்‌ சங்க இலக்கியக்‌ களத்தை அமைத்துக்‌ கொண்டார்‌. 


சங்க இலக்கியம்‌ சார்ந்த ஆய்வுகள்‌ பல்திறத்தனவாக வளர்ச்சி பெற்று 
வந்துள்ளமையைக்‌ காணலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ குறிப்பிட்ட ஆய்வுப்‌ 
பொருளைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌, தனிநூல்‌, தனிப்புலவர்‌, தனித்திணை, 
தனித்துறை என்பன போன்றவைகளைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ என்ற நிலையில்‌ 
ஆய்வு நிகழ்த்தும்‌ முறை பரவலாக உள்ளது. தொல்காப்பியக்‌ கோட்பாடுகளைச்‌ 
சங்க இலக்கியங்களுடன்‌ பொருத்தி மதிப்பீடு செய்யும்‌ முறை குறிப்பிடத்தக்க 
வளர்ச்சி என மதிப்பிடலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ பொருள்‌ (றன!) மட்டும்‌ 
அல்லாமல்‌ வடிவம்‌ (£௦), புலப்பாட்டு உத்திகள்‌ (௰xXpression Techniques) 
ஆகியவைகளும்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்று ஆய்வுகள்‌ நிகழ்ந்துள்ளமையை 
அறியமுடிகிறது. அண்மைக்காலங்களில்‌ பல அணுகுமுறைச்‌ சிந்தனைகள்‌, 
கோட்பாடுகள்‌,  பிறதுறைகள்‌ போன்றவைகளையும்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
தொடர்புபடுத்தி ஆராயும்‌ போக்குக்‌ கவனத்தில்‌ கொள்ளப்பெற்றன 
மேற்குறித்தவற்றில்‌ தனித்தனித்‌ துறைகளை மையமிட்டு ஆய்வு நிகழ்த்தும்‌ போக்கு 


ஆய்வாளரின்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்றது. 


ஆய்வுத்‌ தலைப்பு 
சங்க இலக்கியங்களில்‌ திணை, துறைகள்‌ பலவாக உள்ளன. வரையறை 
கருதி "சங்க இலக்கியங்களில்‌  இற்செறிப்பும்‌,  உடன்போக்கும்‌" என்ற 


ஆய்வுத்தலைப்பில்‌ இருதுறைகள்‌ ஆய்விற்குரிய பொருள்களாக அமைத்துக்‌ 


கொள்ளப்பெற்றன. 


ஆய்வு முன்னோடிகள்‌ 

துறைகளை மட்டும்‌ ஆய்வுப்‌ பொருளாக்கிய நிலையில்‌ இராம. 
சண்முகத்தின்‌ சங்க இலக்கியங்களில்‌ 'வரைவு கடாதலும்‌, அறத்தொடு நிற்றலும்‌' 
என்ற ஆய்வினைக்‌ குறிப்பிடலாம்‌. இவ்வாய்வு மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்வழி  நிகழ்த்தப்பெற்றது. மேலும்‌ இவ்வாய்வு நூலாகவும்‌ 
வெளிவந்துள்ளது (1993). இவ்வாய்வே அகத்துறைகளில்‌ தனித்துறையைச்‌ 
சார்ந்த ஆய்வுகளின்‌ முன்னோடியாகத்‌ திகழ்கிறது. இக்கருத்தினை தமிழண்ணல்‌ 


பதிப்பித்த 'தமிழியல்‌ ஆய்வு" தரும்‌ செய்திகளின்‌ வழியாக அறியமுடிகிறது. 


இத்துறைகளைக்‌ குறித்து சங்கஇலக்கியத்தைப்‌ பொதுநிலையில்‌ 
ஆய்பவர்களும்‌, அகப்பொருள்‌ நிலையில்‌ ஆய்பவர்களும்‌ ஆய்வுசெய்திருக்கலாம்‌. 
அவ்வாய்விலிருந்து துறைகளைச்‌ சார்ந்த இவ்வாய்வு குறிப்பிட்ட துறைகளை 


மட்டும்‌ கருத்தில்‌ கொண்டு ஆய்வுசெய்யும்‌ முயற்சியில்‌ அமைந்தள்ளது. 


கருதுகோள்‌ 

இற்செறித்தல்‌, உடன்போக்குக்‌ குறித்துத்‌ தொல்காப்பியம்‌ மற்றும்‌ பிற 
இலக்கண நூல்களின்‌ இலக்கண மெய்ம்மைகளை அறிந்து கொள்ளும்‌ முயற்சி 
கருதுகோளின்‌ முதற்பகுதியில்‌ அடங்கும்‌. இம்முயற்சியின்‌ பின்னணியில்‌ சங்க 
இலக்கியங்களில்‌ இடம்பெற்ற இற்செறித்தல்‌, உடன்போக்குத்‌ துறைப்பாடல்களை 
மதிப்பிடும்‌ முயற்சியும்‌, இறுதியில்‌ இத்துறைகளின்‌ பிற்கால வளர்ச்சியும்‌ கருத்தில்‌ 


கொள்ளப்‌ பெற்றநிலையில்‌ கருதுகோள்‌ அமைகிறது. 


அணுகுமுறைகள்‌ 

இலக்கண  மெய்ம்மைகள்‌ குறித்த ஆய்விற்கு  விளக்கவியல்‌ 
அணுகுமுறை (Descriptive approach), வரலாற்று நோக்கு (Historica! approach) 
ஆகியவை அணுகுமுறைகளாக அமைந்தன. இலக்கண மெய்ம்மைகளைச்‌ சங்க 
இலக்கியங்களுடன்‌ இணைத்துப்‌ பார்க்கும்‌ சூழல்‌, இருதுறைகளின்‌ பிற்கால 
வளர்ச்சி ஆகியவற்றில்‌ ஒப்பீட்டு அணுகுமுறையும்‌ (comparative approach) பாடிய 
புலவர்களைப்‌ பற்றி ஆராயும்‌ சூழலில்‌ வரலாற்று அணுகுமுறையுடன்‌, பகுப்பாய்வு 
அணுகுமுறையும்‌ (Anகlytical apறறா௦ach) செயல்முறைப்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 
அகமாந்தர்கள்‌ குறித்த ஆய்வில்‌ சமுதாயவியல்‌ அணுகுமுறை ($௦ciological 


approach) இணைத்துப்‌ பார்க்கப்‌ பெற்றுள்ளது. 


ஆய்விற்கான சான்றாதாரங்கள்‌ 

தொல்காப்பியம்‌, இறையனார்‌ களவியல்‌, நம்பியகப்‌ பொருள்‌, களவியற்‌ 
காரிகை, இலக்கண விளக்கம்‌, முத்துவீரியம்‌, சுவாமிநாதம்‌, நற்றிணை, 
குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகியன இவ்வாய்விற்குரிய 


முதன்மைச்‌ சான்றாதாரங்களாக (ஒரi௱ary sources) அமைகின்றன. 


தொல்காப்பியப்‌ பொருளதிகாரத்திற்கு எழுந்த உரைகளும்‌, இறையனார்‌ 
களவியலுரையும்‌, நம்பியகப்‌ பொருள்‌ உரையும்‌, களவியற்‌ காரிகை உரையும்‌, 
இலக்கண விளக்க உரையும்‌, முத்துவீரிய உரையும்‌, சுவாமிநாதம்‌ உரையும்‌, சங்க 
அக இலக்கியங்களுக்கு எழுந்த உரைகளும்‌, சங்க அகப்பொருள்‌ தொடர்பான 
நூல்கள்‌, ஆய்வுகள்‌ போன்றவையும்‌ இவ்வாய்விற்குரிய துணைமைச்‌ 


சான்றாதாரங்களாகக்‌ (5eonகாy 5௦பாc௫5) கொள்ளப்பெற்றன 


ஆய்வுப்‌ பகுப்பு 
"சங்க இலக்கியங்களில்‌ இற்செறிப்பும்‌, உடன்போக்கும்‌" என்னும்‌ 
இவ்வாய்வு கீழ்கண்ட ஏழு இயல்களாகப்‌ பகுக்கப்‌ பெற்றுள்ளது. 
முன்னுரை 
இலக்கண மெய்ம்மைகள்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ இற்செறித்தல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு 


அகமாந்தர்கள்‌ 


இ 


பிற்கால வளர்ச்சி 


ந ல்‌ 


முடிவுரை 


முன்னுரையில்‌, ஆய்வுத்‌ தலைப்பு, ஆய்வு முன்னோடிகள்‌, ஆய்வின்‌ 
கருதுகோள்‌, ஆய்விற்கான அணுகுமுறை, ஆய்விற்கான சான்றாதாரங்கள்‌, ஆய்வின்‌ 


பகுப்பு ஆகியன இடம்பெற்றுள்ளன. 


இரண்டாமியலில்‌ பொருளும்‌ பாகுபாடும்‌, களவும்‌ வகையும்‌, தோழியிற்‌ 
புணர்வு-தோழியிற்‌ கூட்டம்‌, இற்செறித்தலைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌, இற்செறித்தல்‌ 
ய்‌ இற்செறித்தல்‌ விளக்கம்‌, தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ இற்செறித்தல்‌, 
[தலைவி கூற்று, தோழி கூற்று, தலைவன்‌ கூற்று, இறையனார்‌ களவியல்‌ 
குறிப்பிடும்‌ இற்செறித்தல்‌, களவியலுரை குறிப்பிடும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌, 
நம்பியகப்பொருள்‌ சுட்டும்‌ இற்செறித்தல்‌, நம்பியகப்‌ பொருளில்‌ இற்செறித்தலுக்குரிய 
கூற்றுகள்‌, நாற்கவிராச நம்பியின்‌ சிந்தனை,  களவியற்‌  காரிகையில்‌ 
இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌, இலக்கண விளக்கம்‌ கூறும்‌ இற்செறித்தல்‌ கூற்றுப்‌ 
| 
ற்றிய செய்திகள்‌, சுவாமிநாதம்‌ சுட்டும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ மற்றும்‌ 


'உடன்போக்கும்‌ பிறசொற்களும்‌, உடன்போக்குச்‌ சொல்லாய்வு, உடன்போக்கு 


6 


விளக்கம்‌, தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ உடன்போக்கு, உடன்போக்கும்‌ கூற்றுகளும்‌, 


தலைவனும்‌ உடன்போக்கும்‌, தொல்காப்பியமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, தலைவன்‌ 


கூற்றும்‌ உரையாசிரியர்களும்‌, தலைவியும்‌ உடன்போக்கும்‌, தலைவி கூற்றும்‌ 


உரையாசிரியர்களும்‌, தோழியும்‌ உடன்போக்கும்‌, தொல்காப்பியத்‌ தோழி கூற்றுகள்‌, 


தோழி கூற்றும்‌ உரையாசிரியர்களும்‌, நற்றாயும்‌ உடன்போக்கும்‌, நற்றாய்‌ கூற்றுகள்‌, 


| உரையாசிரியர்களும்‌ நற்றாய்‌ கூற்றுகளும்‌,  செவிலியும்‌ உடன்போக்கும்‌, 


உரையாசிரியர்களும்‌ செவிலி கூற்றும்‌, கண்டோரும்‌ உடன்போக்கும்‌, கண்டோர்‌ 


கூற்றுகள்‌, கண்டோர்‌ கூற்றும்‌ உரையாசிரியர்களும்‌, இறையனார்‌ களவியல்‌ 


குறிப்பிடும்‌ உடன்போக்கு, நக்கீரர்‌ சிந்தனை, நம்பியகப்‌ பொருள்‌ குறிப்பிடும்‌ 


உடன்போக்கு, உடன்போக்கும்‌ அறத்தொடு நிற்றலும்‌, உடன்போக்கின்‌ வகையும்‌ 


விரியும்‌, நாற்கவிராச நம்பியின்‌ சிந்தனை, கற்பொடு புணர்ந்த கவ்வை, கற்பொடு 


புணர்ந்த கவ்வையின்‌ வகைவிரியம்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, மீட்சி, மீட்சியின்‌ 


வகைகளும்‌ விரிகளும்‌, களவியற்‌ காரிகை குறிப்பிடும்‌ உடன்போக்கு, காரிகை 


குறிப்பிடும்‌ உடனிலைச்‌ செலவு, இலக்கண விளக்கம்‌ தரும்‌ உடன்போக்குச்‌ 


்‌ செய்திகள்‌, உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌, உடன்போக்கின்‌ கூற்றுகள்‌, கற்பொடு 


புணர்ந்த கவ்வை, கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, மீட்சி, 
மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, முத்துவீரியம்‌ சுட்டும்‌ உடன்போக்கு, 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகள்‌,  சுவாமிநாதம்‌ குறிப்பிடும்‌ உடன்போக்கு, 


. உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌, சுவாமிநாதமும்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளும்‌, 


கற்பொடு புணர்ந்த கவ்வை, கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, 


மீட்சி, மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, இற்செறித்தலும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, 


. உடன்போக்கும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌, 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகள்‌ ஆகியன சிறுசிறு உட்தலைப்புகளுடன்‌ சான்றுகாட்டி 


விளக்கப்பெற்றுள்ளன. 


7 

மூன்றாமியலில்‌  இற்செறித்தல்‌ விளக்கம்‌, சங்க இலக்கியத்தில்‌ 
இற்செறித்தல்‌, மிகுதியும்‌ குறைவும்‌, புலவர்‌ வகைப்பாடு, ஆண்பாற்‌ புலவர்கள்‌, 
ர்‌ புலவர்கள்‌, திணையும்‌ இற்செறித்தலும்‌, குறிஞ்சியில்‌ மிகுதி, நெய்தலில்‌ 
குறைவு, கூற்றும்‌ இற்செறித்தலும்‌, மிகுதியும்‌ குறைவும்‌, பாடிய புலவர்கள்‌, கபிலர்‌ 
பாடல்கள்‌, உலோச்சனார்‌ பாடல்கள்‌, அம்மூவனார்‌ பாடல்கள்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌, மருதனிளநாகனார்‌, மூன்று 
பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஓரம்போகியார்‌, இளவேட்டனார்‌, இரண்டு பாடல்கள்‌ 
பாடிய புலவர்கள்‌, நக்கீரர்‌, பரணர்‌, ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, குறுந்தொகையில்‌ 
ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 
இலக்கண மெய்ம்மைகள்‌ பொருத்தம்‌, இற்செறித்தலீன்‌ தனித்தன்மைகள்‌, 
இற்செறித்தல்‌ சொல்லாட்சி, இற்செறித்தலின்‌ காரணங்கள்‌, இற்செறித்தலின்‌ களம்‌, 
இற்செறிக்கும்‌ முறை, இற்செறிக்கும்‌ பொழுது போன்றவை காட்டுகளுடன்‌ 
உட்தலைப்புக்களில்‌ எடுத்துரைக்கப்‌ பெற்றுள்ளன, 

நான்காவது இயலில்‌ உடன்போக்கு விளக்கம்‌, சங்க இலக்கியமும்‌ 
உடன்போக்கும்‌, மிகுதியும்‌ குறைவும்‌, புலவர்‌ வகைப்பாடு, ஆண்பாற்‌ புலவர்கள்‌, 
'வண்பாற்‌ புலவர்கள்‌, திணையும்‌ உடன்போக்கும்‌, ஐந்திணையில்‌ அடங்குமா? 
பாலையின்‌ உரிப்பொருள்‌, உடன்போக்குப்‌ பிரிவு, பாலையில்‌ உடன்போக்கு, 
|பாலையில்‌ மிகுதி?, குறிஞ்சியல்‌ உடன்போக்கு, நெய்தலில்‌ குறைவு? கூற்றும்‌ 
உடன்போக்கும்‌, மிகுதியும்‌ குறைவும்‌ பாடிய புலவர்கள்‌, மிகுதியும்‌ பொருத்தமும்‌, 
| கயமனார்‌ பாடல்கள்‌, பெருங்கடுங்கோ பாடல்கள்‌, கபிலர்‌ பாடல்கள்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்‌ பாடிய புலவர்‌, மாமூலனார்‌, மூன்று பாடல்கள்‌ 
பாடிய புலவர்கள்‌, அம்மூவனார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, மருதனிளநாகனார்‌, இரண்டு 


பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஒளவையார்‌, பெரும்பதுமனார்‌, வெள்ளிவீதியார்‌, 


8 
ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 


ஆவூர்க்காவிதிகன்‌ சாதேவனார்‌, குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 
மதுரை ஆசிரியன்‌ கோடன்‌ கொற்றனார்‌, அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய 
புலவர்கள்‌, காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ 
மதிப்பிடல்‌, உடன்போக்கின்‌ தனித்தன்மைகள்‌, உடன்போக்கு சொல்லாட்சி, 
உடன்போக்கிக்‌ காரணங்கள்‌, உடன்போக்கு நிகழும்‌ சூழல்கள்‌, உடன்போக்கின்‌ 
பொழுதும்‌ காலமும்‌, உடன்போக்கின்‌ களம்‌, உடன்போகும்‌ முறை முதலானவை 


எடுத்துக்காட்டுகளுடன்‌ சிறுசிறு தலைப்புகளில்‌ எடுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. 


ஐந்தாவது இயலில்‌ தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ கூற்றிற்குரியோர்‌. 
இற்செறித்தலில்‌ மாந்தர்கள்‌, கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌, தோழி தலைவனிடம்‌ 
நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தோழி 
செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, தோழி உழவரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, தோழி 
அ..நிணையிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, தலைவி நெஞ்சிடம்‌ நீகழ்த்திய கூற்றுக்கள்‌, தலைவன்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ மற்றும்‌ 
உடன்போக்கில்‌ மாந்தர்கள்‌, கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌, நற்றாய்‌ நெஞ்சிடம்‌ 
நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, நற்றாய்‌ கண்டோரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, நற்றாய்‌ 
தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, நற்றாய்‌ தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, 
நற்றாய்‌ செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்று, நற்றாய்‌ அ..நிணையிடம்‌ நிகழ்த்திய கூற்று, 
தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, செவிலி நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி கண்டோரிடம்‌ 
நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி 


தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்று, 


9 
செவிலி அஃறிணையிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, கண்டோர்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய 


கூற்றுக்கள்‌, கண்டோர்‌ தலைமக்களிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, கண்டோர்‌ 
செவிலியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, கண்டோர்‌ நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, தலைவன்‌ தலைவியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தலைவன்‌ 
நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, தலைவன்‌ தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்று, தலைவி 
தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, தலைவி கண்டோரிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, 
தலைவி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய 


செய்திகள்‌ போன்றவை சான்றுகளுடன்‌ சிறு தலைப்புக்களில்‌ விளக்கப்பெற்றுள்ளன. 


ஆறாமியலில்‌ இலக்கணங்களில்‌ வளர்ச்சி, இலக்கியங்களில்‌ வளர்ச்சி, சங்க 
மருவிய கால இலக்கியம்‌ திருக்குறள்‌, திணைமாலை நூற்றைம்பது, பக்தி 
இலக்கியம்‌, நாலாயிரத்திவ்விய பிரபந்தம்‌, காப்பிய இலக்கியம்‌, கம்பராமாயணம்‌, 
புராண இலக்கியம்‌, கந்தபுராணம்‌, சிற்றிலக்கியம்‌, திருக்கோவையார்‌, நந்திக்‌ 
கலம்பகம்‌, கச்சிக்‌ கலம்பகம்‌, முத்தொள்ளாயிரம்‌ இருபதாம்‌ நூற்றாண்டு இலக்கியம்‌, 
பாரதியார்‌ கவிதைகள்‌, பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, அனிச்ச அடி நாடகம்‌, 
இராவணகாவியம்‌ என்பன சில ்‌ எடுத்துக்காட்டு விளக்கங்களின்வழி 


ஆராயப்பெற்றுள்ளன. 


முடிவுரையில்‌ ஐந்து இயல்களிலும்‌ இருந்து பெறப்பட்ட செய்திகள்‌ 


தொகுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. 
துணைநூற்பட்டியலில்‌  இவ்வாய்விற்குப்‌ பயன்படுத்தப்பெற்ற நூல்கள்‌, 
ஆய்வேடுகள்‌, கட்டுரைகள்‌, ஆங்கில நூல்கள்‌ ஆகியவை பட்டியலிடப்‌ 


பெற்றுள்ளன. 


பின்னிணைப்பு : 1 

பின்னிணைப்பில்‌ இற்செறித்தலைச்‌ சுட்டும்‌ நூற்பாக்கள்‌, உடன்போக்கினை 
உணர்த்தும்‌ நூற்பாக்கள்‌, இற்செறித்தல்‌, உடன்போக்குத்துறைப்‌ பாடல்கள்‌, 
இற்செறித்தலைப்‌ பாடிய புலவர்‌ வகைப்பாடு, திணையும்‌ இற்செறித்தலும்‌, கூற்றும்‌ 
இற்செறித்தலும்‌, இற்செறித்தலைப்‌ பாடிய புலவர்கள்‌, உடன்போக்கினைப்‌ பாடிய 
புலவர்‌ வகைப்பாடு, திணையும்‌ உடன்போக்கும்‌, கூற்றும்‌ உடன்போக்கும்‌, 
உடன்போக்கினைப்‌ பாடிய புலவர்கள்‌ என்ற தலைப்புகளில்‌ தரவுகள்‌ 


அட்டவணையிடப்பட்டுத்‌ தரப்பெற்றுள்ளன. 


சரனறெண்‌ வீஏக்கம்‌ 


1. ச. அகத்தியலிங்கம்‌, சங்க இலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ இலக்கியங்களே, 
ப,20. 


2 தமிழண்ணல்‌ (ப.ஆ), தமிழியல்‌ ஆய்வு, ப,127 


முன்னுரை 


அன்றையத்‌ தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ அளப்பரிய நன்கொடை சங்க 
இலக்கியங்கள்‌ ஆகும்‌. செம்மையான வாழ்வியல்‌ சூழலில்‌ செம்மாந்த 
சிந்தனையுடன்‌ எழுந்தவை சங்கஇலக்கியங்கள்‌. அவ்விலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ 
இலக்கியங்கள்‌ என்பதற்கான தகுதிகளைப்‌ பெற்றவை. கிரேக்க, ரோமானிய 
இலக்கியங்களுக்கு இணையாகக்‌ கூறப்பெறுவதால்‌ மேலான இலக்கியங்கள்‌ 


என்றே கூறலாம்‌. 


அகம்‌, புறம்‌ என்ற தமிழ்‌ மக்களின்‌ வாழ்வியல்‌ கூறுகளையும்‌, இலக்கியக்‌ 
ல்ல பதிவாக்கிய சங்க இலக்கியங்களைப்‌ பேசும்‌ ஓவியங்கள்‌ என்று 
குறிப்பிடலாம்‌. உலக இலக்கியங்களில்‌ காணப்பெறும்‌ சிறந்த இலக்கியப்‌ 
பண்புகளும்‌ இலக்கிய உத்திகளும்‌ சங்க இலக்கியங்களில்‌ இயல்பாய்‌ மிளிர்கின்றன. 
"சிறந்த இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ மகோன்னதமான மாண்புமிகு பண்பு 
(excellence) உலகப்‌ பொதுமை (யாivசrsaிity) பொதுச்சார்பு நிலை (௦oஸjectivity) 
கண்ணியம்‌ (தாய) கட்டுப்பாடு (௱௦சகtion) கற்பனைத்திறம்‌ (1௱௮ஜ்றகti௦n) 
எளிமை (simplicity) கவிதை அழகு (poetic beauty) பெருந்தன்மை கொண்ட 
பெருமையான போக்கு (॥௦ஸlரீர) கருவும்‌ உருவும்‌ ஒன்றி இணைந்து இரண்டறக்‌ 
கலந்து உள்ளத்தே பசுமரத்தாணி போன்று சென்று உறையும்‌ நிலை (ஒoportion of 


structure and the union of form) சமன்‌ நிலை (ஸககaாce) போன்ற பண்புகளைப்‌ 


பெற்றவை சங்க இலக்கியங்கள்‌ என்று அறிஞர்‌"! மதிப்பிடுவர்‌. 


அத்தகு சங்க இலக்கியங்கள்‌ அகலமான ஆய்வுக்களத்தைப்‌ பெற்றிருப்பது 
'ஆய்வாளர்க்குக்‌ கிடைத்த அளப்பரிய வாய்ப்பாகும்‌. அள்ள அள்ளக்‌ குறையாமல்‌ 


தமிழரின்‌ சிந்தனைகளை மரபில்‌ நின்று, புதுமையில்‌ சிந்திக்க வைக்கும்‌ 


2 
ஆற்றல்மிக்க இலக்கியங்கள்‌ சங்க இலக்கியங்கள்‌ ஆகும்‌. அவ்விலக்கியங்களின்‌ 
பெருமையும்‌, திறமும்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்று, ஆய்வாளர்‌ தம்‌ ஆய்விற்குரிய 


ஆய்வுக்களமாகச்‌ சங்க இலக்கியக்‌ களத்தை அமைத்துக்‌ கொண்டார்‌. 


சங்க இலக்கியம்‌ சார்ந்த ஆய்வுகள்‌ பல்திறத்தனவாக வளர்ச்சி பெற்று 
வந்துள்ளமையைக்‌ காணலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ குறிப்பிட்ட ஆய்வுப்‌ 
பொருளைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌, தனிநூல்‌, தனிப்புலவர்‌, தனித்திணை, 
தனித்துறை என்பன போன்றவைகளைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ என்ற நிலையில்‌ 
ஆய்வு நிகழ்த்தும்‌ முறை பரவலாக உள்ளது. தொல்காப்பியக்‌ கோட்பாடுகளைச்‌ 
சங்க இலக்கியங்களுடன்‌ பொருத்தி மதிப்பீடு செய்யும்‌ முறை குறிப்பிடத்தக்க 
வளர்ச்சி என மதிப்பிடலாம்‌. சங்க இலக்கியத்தில்‌ பொருள்‌ (றன!) மட்டும்‌ 
அல்லாமல்‌ வடிவம்‌ (£௦), புலப்பாட்டு உத்திகள்‌ (௰xXpression Techniques) 
ஆகியவைகளும்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்று ஆய்வுகள்‌ நிகழ்ந்துள்ளமையை 
அறியமுடிகிறது. அண்மைக்காலங்களில்‌ பல அணுகுமுறைச்‌ சிந்தனைகள்‌, 
கோட்பாடுகள்‌,  பிறதுறைகள்‌ போன்றவைகளையும்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
தொடர்புபடுத்தி ஆராயும்‌ போக்குக்‌ கவனத்தில்‌ கொள்ளப்பெற்றன 
மேற்குறித்தவற்றில்‌ தனித்தனித்‌ துறைகளை மையமிட்டு ஆய்வு நிகழ்த்தும்‌ போக்கு 


ஆய்வாளரின்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்றது. 


ஆய்வுத்‌ தலைப்பு 
சங்க இலக்கியங்களில்‌ திணை, துறைகள்‌ பலவாக உள்ளன. வரையறை 
கருதி "சங்க இலக்கியங்களில்‌  இற்செறிப்பும்‌,  உடன்போக்கும்‌" என்ற 


ஆய்வுத்தலைப்பில்‌ இருதுறைகள்‌ ஆய்விற்குரிய பொருள்களாக அமைத்துக்‌ 


கொள்ளப்பெற்றன. 


ஆய்வு முன்னோடிகள்‌ 

துறைகளை மட்டும்‌ ஆய்வுப்‌ பொருளாக்கிய நிலையில்‌ இராம. 
சண்முகத்தின்‌ சங்க இலக்கியங்களில்‌ 'வரைவு கடாதலும்‌, அறத்தொடு நிற்றலும்‌' 
என்ற ஆய்வினைக்‌ குறிப்பிடலாம்‌. இவ்வாய்வு மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகத்தின்வழி  நிகழ்த்தப்பெற்றது. மேலும்‌ இவ்வாய்வு நூலாகவும்‌ 
வெளிவந்துள்ளது (1993). இவ்வாய்வே அகத்துறைகளில்‌ தனித்துறையைச்‌ 
சார்ந்த ஆய்வுகளின்‌ முன்னோடியாகத்‌ திகழ்கிறது. இக்கருத்தினை தமிழண்ணல்‌ 


பதிப்பித்த 'தமிழியல்‌ ஆய்வு" தரும்‌ செய்திகளின்‌ வழியாக அறியமுடிகிறது. 


இத்துறைகளைக்‌ குறித்து சங்கஇலக்கியத்தைப்‌ பொதுநிலையில்‌ 
ஆய்பவர்களும்‌, அகப்பொருள்‌ நிலையில்‌ ஆய்பவர்களும்‌ ஆய்வுசெய்திருக்கலாம்‌. 
அவ்வாய்விலிருந்து துறைகளைச்‌ சார்ந்த இவ்வாய்வு குறிப்பிட்ட துறைகளை 


மட்டும்‌ கருத்தில்‌ கொண்டு ஆய்வுசெய்யும்‌ முயற்சியில்‌ அமைந்தள்ளது. 


கருதுகோள்‌ 

இற்செறித்தல்‌, உடன்போக்குக்‌ குறித்துத்‌ தொல்காப்பியம்‌ மற்றும்‌ பிற 
இலக்கண நூல்களின்‌ இலக்கண மெய்ம்மைகளை அறிந்து கொள்ளும்‌ முயற்சி 
கருதுகோளின்‌ முதற்பகுதியில்‌ அடங்கும்‌. இம்முயற்சியின்‌ பின்னணியில்‌ சங்க 
இலக்கியங்களில்‌ இடம்பெற்ற இற்செறித்தல்‌, உடன்போக்குத்‌ துறைப்பாடல்களை 
மதிப்பிடும்‌ முயற்சியும்‌, இறுதியில்‌ இத்துறைகளின்‌ பிற்கால வளர்ச்சியும்‌ கருத்தில்‌ 


கொள்ளப்‌ பெற்றநிலையில்‌ கருதுகோள்‌ அமைகிறது. 


அணுகுமுறைகள்‌ 

இலக்கண  மெய்ம்மைகள்‌ குறித்த ஆய்விற்கு  விளக்கவியல்‌ 
அணுகுமுறை (Descriptive approach), வரலாற்று நோக்கு (Historica! approach) 
ஆகியவை அணுகுமுறைகளாக அமைந்தன. இலக்கண மெய்ம்மைகளைச்‌ சங்க 
இலக்கியங்களுடன்‌ இணைத்துப்‌ பார்க்கும்‌ சூழல்‌, இருதுறைகளின்‌ பிற்கால 
வளர்ச்சி ஆகியவற்றில்‌ ஒப்பீட்டு அணுகுமுறையும்‌ (comparative approach) பாடிய 
புலவர்களைப்‌ பற்றி ஆராயும்‌ சூழலில்‌ வரலாற்று அணுகுமுறையுடன்‌, பகுப்பாய்வு 
அணுகுமுறையும்‌ (Anகlytical apறறா௦ach) செயல்முறைப்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 
அகமாந்தர்கள்‌ குறித்த ஆய்வில்‌ சமுதாயவியல்‌ அணுகுமுறை ($௦ciological 


approach) இணைத்துப்‌ பார்க்கப்‌ பெற்றுள்ளது. 


ஆய்விற்கான சான்றாதாரங்கள்‌ 

தொல்காப்பியம்‌, இறையனார்‌ களவியல்‌, நம்பியகப்‌ பொருள்‌, களவியற்‌ 
காரிகை, இலக்கண விளக்கம்‌, முத்துவீரியம்‌, சுவாமிநாதம்‌, நற்றிணை, 
குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகியன இவ்வாய்விற்குரிய 


முதன்மைச்‌ சான்றாதாரங்களாக (ஒரi௱ary sources) அமைகின்றன. 


தொல்காப்பியப்‌ பொருளதிகாரத்திற்கு எழுந்த உரைகளும்‌, இறையனார்‌ 
களவியலுரையும்‌, நம்பியகப்‌ பொருள்‌ உரையும்‌, களவியற்‌ காரிகை உரையும்‌, 
இலக்கண விளக்க உரையும்‌, முத்துவீரிய உரையும்‌, சுவாமிநாதம்‌ உரையும்‌, சங்க 
அக இலக்கியங்களுக்கு எழுந்த உரைகளும்‌, சங்க அகப்பொருள்‌ தொடர்பான 
நூல்கள்‌, ஆய்வுகள்‌ போன்றவையும்‌ இவ்வாய்விற்குரிய துணைமைச்‌ 


சான்றாதாரங்களாகக்‌ (5eonகாy 5௦பாc௫5) கொள்ளப்பெற்றன 


ஆய்வுப்‌ பகுப்பு 
"சங்க இலக்கியங்களில்‌ இற்செறிப்பும்‌, உடன்போக்கும்‌" என்னும்‌ 
இவ்வாய்வு கீழ்கண்ட ஏழு இயல்களாகப்‌ பகுக்கப்‌ பெற்றுள்ளது. 
முன்னுரை 
இலக்கண மெய்ம்மைகள்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ இற்செறித்தல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு 


அகமாந்தர்கள்‌ 


இ 


பிற்கால வளர்ச்சி 


ந ல்‌ 


முடிவுரை 


முன்னுரையில்‌, ஆய்வுத்‌ தலைப்பு, ஆய்வு முன்னோடிகள்‌, ஆய்வின்‌ 
கருதுகோள்‌, ஆய்விற்கான அணுகுமுறை, ஆய்விற்கான சான்றாதாரங்கள்‌, ஆய்வின்‌ 


பகுப்பு ஆகியன இடம்பெற்றுள்ளன. 


இரண்டாமியலில்‌ பொருளும்‌ பாகுபாடும்‌, களவும்‌ வகையும்‌, தோழியிற்‌ 
புணர்வு-தோழியிற்‌ கூட்டம்‌, இற்செறித்தலைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌, இற்செறித்தல்‌ 
ய்‌ இற்செறித்தல்‌ விளக்கம்‌, தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ இற்செறித்தல்‌, 
[தலைவி கூற்று, தோழி கூற்று, தலைவன்‌ கூற்று, இறையனார்‌ களவியல்‌ 
குறிப்பிடும்‌ இற்செறித்தல்‌, களவியலுரை குறிப்பிடும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌, 
நம்பியகப்பொருள்‌ சுட்டும்‌ இற்செறித்தல்‌, நம்பியகப்‌ பொருளில்‌ இற்செறித்தலுக்குரிய 
கூற்றுகள்‌, நாற்கவிராச நம்பியின்‌ சிந்தனை,  களவியற்‌  காரிகையில்‌ 
இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌, இலக்கண விளக்கம்‌ கூறும்‌ இற்செறித்தல்‌ கூற்றுப்‌ 
| 
ற்றிய செய்திகள்‌, சுவாமிநாதம்‌ சுட்டும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ மற்றும்‌ 


'உடன்போக்கும்‌ பிறசொற்களும்‌, உடன்போக்குச்‌ சொல்லாய்வு, உடன்போக்கு 


6 


விளக்கம்‌, தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ உடன்போக்கு, உடன்போக்கும்‌ கூற்றுகளும்‌, 


தலைவனும்‌ உடன்போக்கும்‌, தொல்காப்பியமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, தலைவன்‌ 


கூற்றும்‌ உரையாசிரியர்களும்‌, தலைவியும்‌ உடன்போக்கும்‌, தலைவி கூற்றும்‌ 


உரையாசிரியர்களும்‌, தோழியும்‌ உடன்போக்கும்‌, தொல்காப்பியத்‌ தோழி கூற்றுகள்‌, 


தோழி கூற்றும்‌ உரையாசிரியர்களும்‌, நற்றாயும்‌ உடன்போக்கும்‌, நற்றாய்‌ கூற்றுகள்‌, 


| உரையாசிரியர்களும்‌ நற்றாய்‌ கூற்றுகளும்‌,  செவிலியும்‌ உடன்போக்கும்‌, 


உரையாசிரியர்களும்‌ செவிலி கூற்றும்‌, கண்டோரும்‌ உடன்போக்கும்‌, கண்டோர்‌ 


கூற்றுகள்‌, கண்டோர்‌ கூற்றும்‌ உரையாசிரியர்களும்‌, இறையனார்‌ களவியல்‌ 


குறிப்பிடும்‌ உடன்போக்கு, நக்கீரர்‌ சிந்தனை, நம்பியகப்‌ பொருள்‌ குறிப்பிடும்‌ 


உடன்போக்கு, உடன்போக்கும்‌ அறத்தொடு நிற்றலும்‌, உடன்போக்கின்‌ வகையும்‌ 


விரியும்‌, நாற்கவிராச நம்பியின்‌ சிந்தனை, கற்பொடு புணர்ந்த கவ்வை, கற்பொடு 


புணர்ந்த கவ்வையின்‌ வகைவிரியம்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, மீட்சி, மீட்சியின்‌ 


வகைகளும்‌ விரிகளும்‌, களவியற்‌ காரிகை குறிப்பிடும்‌ உடன்போக்கு, காரிகை 


குறிப்பிடும்‌ உடனிலைச்‌ செலவு, இலக்கண விளக்கம்‌ தரும்‌ உடன்போக்குச்‌ 


்‌ செய்திகள்‌, உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌, உடன்போக்கின்‌ கூற்றுகள்‌, கற்பொடு 


புணர்ந்த கவ்வை, கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, மீட்சி, 
மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, முத்துவீரியம்‌ சுட்டும்‌ உடன்போக்கு, 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகள்‌,  சுவாமிநாதம்‌ குறிப்பிடும்‌ உடன்போக்கு, 


. உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌, சுவாமிநாதமும்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளும்‌, 


கற்பொடு புணர்ந்த கவ்வை, கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, 


மீட்சி, மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌, இற்செறித்தலும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, 


. உடன்போக்கும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌, இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌, 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகள்‌ ஆகியன சிறுசிறு உட்தலைப்புகளுடன்‌ சான்றுகாட்டி 


விளக்கப்பெற்றுள்ளன. 


7 

மூன்றாமியலில்‌  இற்செறித்தல்‌ விளக்கம்‌, சங்க இலக்கியத்தில்‌ 
இற்செறித்தல்‌, மிகுதியும்‌ குறைவும்‌, புலவர்‌ வகைப்பாடு, ஆண்பாற்‌ புலவர்கள்‌, 
ர்‌ புலவர்கள்‌, திணையும்‌ இற்செறித்தலும்‌, குறிஞ்சியில்‌ மிகுதி, நெய்தலில்‌ 
குறைவு, கூற்றும்‌ இற்செறித்தலும்‌, மிகுதியும்‌ குறைவும்‌, பாடிய புலவர்கள்‌, கபிலர்‌ 
பாடல்கள்‌, உலோச்சனார்‌ பாடல்கள்‌, அம்மூவனார்‌ பாடல்கள்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌, மருதனிளநாகனார்‌, மூன்று 
பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஓரம்போகியார்‌, இளவேட்டனார்‌, இரண்டு பாடல்கள்‌ 
பாடிய புலவர்கள்‌, நக்கீரர்‌, பரணர்‌, ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, குறுந்தொகையில்‌ 
ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 
இலக்கண மெய்ம்மைகள்‌ பொருத்தம்‌, இற்செறித்தலீன்‌ தனித்தன்மைகள்‌, 
இற்செறித்தல்‌ சொல்லாட்சி, இற்செறித்தலின்‌ காரணங்கள்‌, இற்செறித்தலின்‌ களம்‌, 
இற்செறிக்கும்‌ முறை, இற்செறிக்கும்‌ பொழுது போன்றவை காட்டுகளுடன்‌ 
உட்தலைப்புக்களில்‌ எடுத்துரைக்கப்‌ பெற்றுள்ளன, 

நான்காவது இயலில்‌ உடன்போக்கு விளக்கம்‌, சங்க இலக்கியமும்‌ 
உடன்போக்கும்‌, மிகுதியும்‌ குறைவும்‌, புலவர்‌ வகைப்பாடு, ஆண்பாற்‌ புலவர்கள்‌, 
'வண்பாற்‌ புலவர்கள்‌, திணையும்‌ உடன்போக்கும்‌, ஐந்திணையில்‌ அடங்குமா? 
பாலையின்‌ உரிப்பொருள்‌, உடன்போக்குப்‌ பிரிவு, பாலையில்‌ உடன்போக்கு, 
|பாலையில்‌ மிகுதி?, குறிஞ்சியல்‌ உடன்போக்கு, நெய்தலில்‌ குறைவு? கூற்றும்‌ 
உடன்போக்கும்‌, மிகுதியும்‌ குறைவும்‌ பாடிய புலவர்கள்‌, மிகுதியும்‌ பொருத்தமும்‌, 
| கயமனார்‌ பாடல்கள்‌, பெருங்கடுங்கோ பாடல்கள்‌, கபிலர்‌ பாடல்கள்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்‌ பாடிய புலவர்‌, மாமூலனார்‌, மூன்று பாடல்கள்‌ 
பாடிய புலவர்கள்‌, அம்மூவனார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, மருதனிளநாகனார்‌, இரண்டு 


பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஒளவையார்‌, பெரும்பதுமனார்‌, வெள்ளிவீதியார்‌, 


8 
ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 


ஆவூர்க்காவிதிகன்‌ சாதேவனார்‌, குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 
மதுரை ஆசிரியன்‌ கோடன்‌ கொற்றனார்‌, அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய 
புலவர்கள்‌, காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ 
மதிப்பிடல்‌, உடன்போக்கின்‌ தனித்தன்மைகள்‌, உடன்போக்கு சொல்லாட்சி, 
உடன்போக்கிக்‌ காரணங்கள்‌, உடன்போக்கு நிகழும்‌ சூழல்கள்‌, உடன்போக்கின்‌ 
பொழுதும்‌ காலமும்‌, உடன்போக்கின்‌ களம்‌, உடன்போகும்‌ முறை முதலானவை 


எடுத்துக்காட்டுகளுடன்‌ சிறுசிறு தலைப்புகளில்‌ எடுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. 


ஐந்தாவது இயலில்‌ தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ கூற்றிற்குரியோர்‌. 
இற்செறித்தலில்‌ மாந்தர்கள்‌, கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌, தோழி தலைவனிடம்‌ 
நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தோழி 
செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, தோழி உழவரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, தோழி 
அ..நிணையிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, தலைவி நெஞ்சிடம்‌ நீகழ்த்திய கூற்றுக்கள்‌, தலைவன்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ மற்றும்‌ 
உடன்போக்கில்‌ மாந்தர்கள்‌, கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌, நற்றாய்‌ நெஞ்சிடம்‌ 
நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, நற்றாய்‌ கண்டோரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, நற்றாய்‌ 
தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, நற்றாய்‌ தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, 
நற்றாய்‌ செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்று, நற்றாய்‌ அ..நிணையிடம்‌ நிகழ்த்திய கூற்று, 
தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, செவிலி நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி கண்டோரிடம்‌ 
நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி 


தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, செவிலி தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்று, 


9 
செவிலி அஃறிணையிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, கண்டோர்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய 


கூற்றுக்கள்‌, கண்டோர்‌ தலைமக்களிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, கண்டோர்‌ 
செவிலியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, கண்டோர்‌ நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்கள்‌, தலைவன்‌ தலைவியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌, தலைவன்‌ 
நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, தலைவன்‌ தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்று, தலைவி 
தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, தலைவி கண்டோரிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌, 
தலைவி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று, கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய 


செய்திகள்‌ போன்றவை சான்றுகளுடன்‌ சிறு தலைப்புக்களில்‌ விளக்கப்பெற்றுள்ளன. 


ஆறாமியலில்‌ இலக்கணங்களில்‌ வளர்ச்சி, இலக்கியங்களில்‌ வளர்ச்சி, சங்க 
மருவிய கால இலக்கியம்‌ திருக்குறள்‌, திணைமாலை நூற்றைம்பது, பக்தி 
இலக்கியம்‌, நாலாயிரத்திவ்விய பிரபந்தம்‌, காப்பிய இலக்கியம்‌, கம்பராமாயணம்‌, 
புராண இலக்கியம்‌, கந்தபுராணம்‌, சிற்றிலக்கியம்‌, திருக்கோவையார்‌, நந்திக்‌ 
கலம்பகம்‌, கச்சிக்‌ கலம்பகம்‌, முத்தொள்ளாயிரம்‌ இருபதாம்‌ நூற்றாண்டு இலக்கியம்‌, 
பாரதியார்‌ கவிதைகள்‌, பாரதிதாசன்‌ கவிதைகள்‌, அனிச்ச அடி நாடகம்‌, 
இராவணகாவியம்‌ என்பன சில ்‌ எடுத்துக்காட்டு விளக்கங்களின்வழி 


ஆராயப்பெற்றுள்ளன. 


முடிவுரையில்‌ ஐந்து இயல்களிலும்‌ இருந்து பெறப்பட்ட செய்திகள்‌ 


தொகுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. 
துணைநூற்பட்டியலில்‌  இவ்வாய்விற்குப்‌ பயன்படுத்தப்பெற்ற நூல்கள்‌, 
ஆய்வேடுகள்‌, கட்டுரைகள்‌, ஆங்கில நூல்கள்‌ ஆகியவை பட்டியலிடப்‌ 


பெற்றுள்ளன. 


பின்னிணைப்பு : 1 

பின்னிணைப்பில்‌ இற்செறித்தலைச்‌ சுட்டும்‌ நூற்பாக்கள்‌, உடன்போக்கினை 
உணர்த்தும்‌ நூற்பாக்கள்‌, இற்செறித்தல்‌, உடன்போக்குத்துறைப்‌ பாடல்கள்‌, 
இற்செறித்தலைப்‌ பாடிய புலவர்‌ வகைப்பாடு, திணையும்‌ இற்செறித்தலும்‌, கூற்றும்‌ 
இற்செறித்தலும்‌, இற்செறித்தலைப்‌ பாடிய புலவர்கள்‌, உடன்போக்கினைப்‌ பாடிய 
புலவர்‌ வகைப்பாடு, திணையும்‌ உடன்போக்கும்‌, கூற்றும்‌ உடன்போக்கும்‌, 
உடன்போக்கினைப்‌ பாடிய புலவர்கள்‌ என்ற தலைப்புகளில்‌ தரவுகள்‌ 


அட்டவணையிடப்பட்டுத்‌ தரப்பெற்றுள்ளன. 


சரனறெண்‌ வீஏக்கம்‌ 


1. ச. அகத்தியலிங்கம்‌, சங்க இலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ இலக்கியங்களே, 
ப,20. 


2 தமிழண்ணல்‌ (ப.ஆ), தமிழியல்‌ ஆய்வு, ப,127 


இயல்‌ -2 


இலக்கண மெய்ம்மைகள்‌ 


11 


அன்பின்‌ ஐந்திணை ஒழுகலாறு தமிழ்ப்பண்பாட்டுக்குரியதாகும்‌. 
இவ்வொழுகலாற்றை, 'களவு, கற்பு' என இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌. இவற்றுக்கு 
இலக்கணமும்‌, இலக்கியமும்‌ கண்டது தமிழ்மொழி. இலக்கணங்களில்‌ 
தொல்காப்பியமும்‌, இலக்கியங்களில்‌ சங்க இலக்கியமும்‌ குறிப்பிடத்தக்கன. 
தொல்காப்பியம்‌ களவினை நான்கு வகையாகப்‌ பிரித்துள்ளது. இதில்‌ 
நான்காவதாக அமைவது தோழியிற்கூட்டம்‌ ஆகும்‌, இத்தோழியிற்‌ கூட்டம்‌ 
பல்வேறு பகுப்புகளைத்‌ தன்னகத்தில்‌ கொண்டுள்ளது . இவற்றுள்‌ இற்செறித்தலும்‌ , 


'உடன்போக்கும்‌ இடம்பெறும்‌. 


அகப்பொருளையும்‌, களவின்‌ வகையையும்‌, அறிமுக நிலையில்‌ விளக்கியபின்‌ 
இற்செறித்தலும்‌, உடன்போக்கும்‌ விளக்கப்பெறுகின்றன. அவற்றின்‌ சொற்பொருள்‌ 
விளக்கப்‌ பின்னணியில்‌, கருத்து விளக்கம்‌ தரப்பெறுகிறது. இவ்விரு துறைகள்‌ 
குறித்து தொல்காப்பியம்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை, நம்பியகப்‌ பொருள்‌, 
களவியற்‌ காரிகை, இலக்கண விளக்கம்‌, முத்துவீரியம்‌, சுவாமிநாதம்‌ ஆகிய 


இலக்கணங்கள்‌ கூறும்‌ மெய்ம்மைகளை விளக்குவதாக இவ்வியல்‌ அமைகிறது. 


பொருளும்‌ பாகுபாடும்‌ 

தமிழ்மொழியில்‌ அகம்‌, புறம்‌ என்னும்‌ இருதிணைப்‌ பொருள்‌ பொதிந்த 
பாகுபாடு சிறப்புடையதாகக்‌ கருதப்பெறுகிறது. தமிழ்‌ மக்கள்‌ பொருளை அகம்‌, புறம்‌ 
எனப்‌ பகுத்து இவ்விரு பிரிவினுள்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்ற நான்கு 


உறுதிப்‌ பொருள்களையும்‌ அடக்கிய பாங்கு கருதத்தக்கதாகும்‌. 


"அகப்பொருளாவது போக நுகர்ச்சியாகலான்‌ அதனான்‌ ஆயபயன்‌ தானே 


அகம்‌ என்றும்‌, புறப்பொருளாவது மறஞ்செய்தலும்‌ அறஞ்செய்தலும்‌ ஆகலான்‌ 


12 
அவற்றான்‌ ஆயபயன்‌ பிறர்க்குப்‌ புலனாதலின்‌ புறம்‌"! என்றும்‌ இளம்பூரணர்‌ அகம்‌, 


புறம்‌ குறித்துப்‌ பேசுவர்‌. 


"ஒத்த: அன்பான்‌ ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ கூடுகின்ற காலத்துப்‌ பிறந்த 
பேரின்பம்‌, அக்கூட்டத்தின்‌ பின்னர்‌ அவ்விருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ தத்தமக்குப்‌ 
புலனாக இவ்வாறிருந்ததெனக்‌ கூறப்படாததாய்‌ யாண்டும்‌ உள்ளத்‌ துணர்வே 
நுகர்ந்து இன்பமுறுவதோர்‌ பொருளாதலின்‌ அதனை அகம்‌ என்றார்‌. இதனை 
ஒழிந்தன ஒத்த அன்புடையார்தாமே யன்றி எல்லார்க்குள்‌ துய்த்துணரப்‌ படுதலானும்‌ 
2 


இவை இவ்வாறிருந்ததெனப்‌ பிறர்க்குக்‌ கூறப்படுதலானும்‌ அவை புறமெனவேபடும்‌ 


என்று நச்சினார்க்கினியர்‌ இவ்விரு பொருள்கள்‌ குறித்தும்‌ கூறுவர்‌. 


மேற்கூறிய இன்பம்‌ அகப்பொருளிலும்‌, ஏனைய அறம்‌, பொருள்‌, வீடு ஆகிய 
மூன்றும்‌ புறப்பொருளிலும்‌ அடங்கும்‌. அவ்விருவகை ஒழுக்கங்களில்‌ 
அகவொழுக்கம்‌ வாழ்க்கைக்கு அடிப்படையாய்‌ அமைந்து இன்பத்தை 


உண்டாக்குகிறது. புறவொழுக்கம்‌ அவ்வாழ்க்கைக்குத்‌ துணைநிற்கிறது. 


உலகில்‌ உயிர்களின்‌ தோற்றத்திற்கு  அகவொழுக்கம்‌ காரணமாக 
இருப்பதால்‌, எல்லாப்‌ பொருள்களையும்விட அவ்வகப்பொருள்‌ சிறப்புடையதாக 
அமைகின்றது. அகப்பொருள்‌ காதல்‌ அடிப்படையில்‌ தோன்றி, ஆணும்‌ பெண்ணும்‌ 
தம்முள்‌ ஒருவரையொருவர்‌ விரும்புவதற்குக்‌ காரணமாகின்றது. உலகில்‌ உள்ள 
எல்லா உயிர்களும்‌ அகவாழ்வில்‌ ஈடுபட்டு இன்பத்தைத்‌ துய்க்கின்றன என்பதை 
தொல்காப்பியர்‌, 

"எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 


தான்‌ அமர்ந்து வரூஉம்‌ மேவற்றாகும்‌"” 


13 
என்ற நூற்பாவின்‌ மூலம்‌ கூறியுள்ளார்‌. இவ்வகம்‌ களவு, கற்பு என்னும்‌ 


 இருபகுப்புகளைத்‌ தன்னகத்தில்‌ கொண்டது. 


களவும்‌ வகையும்‌ 
பிறரறியாமல்‌ தலைவனும்‌, தலைவியும்‌ தம்முள்‌ இன்பம்‌ துய்த்தல்‌ களவு 
எனப்படும்‌. களவு என்பதற்குக்‌ 'கரந்து ஒழுகும்‌ ஒழுக்கம்‌, 'மறையிற்‌ கோடல்‌' 


| என்றும்‌ பொருள்‌ உண்டு. இக்களவிற்‌ கூட்டத்தைக்‌ 


"காமப்‌ புணர்ச்சியும்‌ இடந்தலைப்‌ படலும்‌ 
| பாங்கொடு தழானலும்‌ தோழியிற்‌ புணர்வுமென்று 
ஆங்கநால்‌ வகையினும்‌ அடைந்த சார்வொடு 
| மறையென மொழிதல்‌ மறையோர்‌ ஆறே" 
என்று தொல்காப்பியர்‌ வகைப்படுத்துவர்‌. 
| 
காமப்புணர்ச்சி என்பது இயற்கைப்‌ புணர்ச்சி; இடந்தலைப்படல்‌ என்பது 
 இடந்தலைப்பாடு; பாங்கொடு தழாஅல்‌ என்பது பாங்கற்‌ கூட்டம்‌; தோழியிற்‌ புணர்வு 
என்பது தோழியிற்‌ கூட்டம்‌" என்பர்‌. தோழியிற்‌ புணர்வு என்பது களவில்‌ 
நான்காவதாக அமைந்துள்ளது. ஆகையால்‌ தோழியிற்‌ கூட்டத்தைக்‌ களவில்‌ 


நான்காம்‌ நாள்‌ நிகழும்‌ கூட்டம்‌ என்று கொள்வர்‌. 
| தோழியிற்‌ புணர்வு - தோழியிற்‌ கூட்டம்‌ 


தோழியிற்‌ கூட்டம்‌ என்ற சொல்லாட்சியைத்‌ தொல்காப்பியம்‌ எவ்விடத்திலும்‌ 
| 
- கையாளவில்லை. தொல்காப்பியர்‌ தோழியிற்‌ புணர்வு என்று கூற, முதல்‌ 


14 


உரையாசிரியராகிய இளம்பூரணர்‌, தோழியிற்‌ கூட்டம்‌ என்று கொண்டார்‌. 
இளம்பூரணர்‌ ஆட்சியால்‌ இது தொன்றுதொட்டு வந்த மரபிலக்கணச்சொல்‌ என்பது 


புலனாகிறது. 


"தோழியிற்‌ கூட்டமாவது இவற்றின்‌ பின்னர்‌ இக்கூட்டம்‌ நீடச்சேறல்‌ 
வேண்டித்‌ தோழியை இரந்து பின்னின்று அவள்‌ வாயிலாகக்‌ கூடுதல்‌" என்பர்‌. 
தலைவன்‌, தன்னுடன்‌ தலைவியைச்‌ சேர்த்து வைக்குமாறு தோழியிடம்‌ இரந்து 
வேண்டுகிறான்‌. இதன்‌ வாயிலாகத்‌ தலைவனும்‌, தலைவியும்‌, தோழியால்‌ கூடுங்‌ 


கூட்டம்‌ தோழியிற்‌ கூட்டம்‌ என்பது பெறப்பெறுகிறது. 


களவு என்னும்‌ கைகோளில்‌ நான்காவதாகத்‌ தோழியிற்‌ கூட்டம்‌ 
இடம்பெற்றுள்ளது. இதனுள்‌ பாங்கி மதியுடன்பாடு, பகற்குறி, இரவுக்குறி, அலர்‌, 
மடலேறுதல்‌, வெறியாட்டு, நொதுமலர்‌ வரைவு, வரைவு கடாதல்‌, அறத்தொடு 
நிற்றல்‌, ஒருவழித்‌ தணத்தல்‌ என்று பல்வேறு பிரிவுகள்‌ அடங்கியுள்ளன. 


இப்பிரிவுகளில்‌ இற்செறித்தலும்‌, உடன்போக்கும்‌ அடங்கும்‌. 


இற்செறித்தலைக்‌ குறிக்கும்‌ சொற்கள்‌ 

. தோழியிற்‌ கூட்டத்தில்‌ 'இற்செறித்தல்‌' என்ற ஒன்றைத்‌ தொல்காப்பியமும்‌, 
உரையாசிரியர்களும்‌ ஏற்றுக்கொண்டு இருக்கின்றனர்‌. இற்செறித்தல்‌ என்ற 
சொல்லைக்‌ குறிக்க மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌ (தொல்‌.களவு-21;12) காப்பின்‌ 
கடுமை, (தொல்‌.களவு-24;30) தமர்‌ தற்காத்தல்‌ (தொல்‌.களவு-21;26) காப்புச்சிறை 
(இறை.களவு.உரை-30) ஆகிய சொற்களை இலக்கணிகள்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 
ஆனால்‌ பிற்கால இலக்கண நூலாகிய நம்பியகப்‌ பொருள்‌”? உள்ளிட்ட இலக்கண 


நூல்கள்‌ இற்செறித்தல்‌ என்ற சொல்லாட்சியை நேரடியாகக்‌ கையாண்டுள்ளன. 


15 

இற்செறித்தல்‌ சொல்லாய்வு 
இற்செறித்தல்‌ என்ற தொடர்‌ இல்‌ 4 செறித்தல்‌ என்ற இரு கிளவிகளின்‌ 
இயைபு. இல்‌ என்ற சொல்லுக்கு "இடம்‌, வீடு உள்ளிட்ட பொருள்களைத்‌ தமிழ்ப்‌ 
பெயரகராதி" குறிப்பிடுகின்றது. இவற்றுள்‌ வீடு என்பது ஈண்டு இயைவது. 
செறித்தல்‌ என்ற சொல்லிற்கு அழித்தல்‌, கொல்லல்‌, சேர்த்தல்‌, நெரித்தல்‌, பாதீடு, 
மூழ்கல்‌, இறுக்குதல்‌, அடைத்தல்‌, அடக்குதல்‌, பத்திரமாகவைத்தல்‌, திரட்டுதல்‌, 
திணித்தல்‌.... அடங்கிய பதினேழு பொருள்களைச்‌"? சுட்வெர்‌. இவற்றுள்‌ 
அடைத்தல்‌, அடக்குதல்‌, பாத்திரமாகவைத்தல்‌ என்பன பொருத்தமுடையன. 


இக்குறிப்புகளான்‌ தலைவியைப்‌ புறத்தே செல்லவிடாது, பெற்றோர்‌ வீட்டினுள்‌ 


அடைத்துப்‌ பத்திரமாகவைத்தல்‌ இற்செறித்தல்‌ என்பது புலனாகிறது. 


பிங்கல நிகண்டு 'இல்‌' என்பதற்கு "மனைவி, வீடு, இல்லையெனல்‌, இடம்‌, 
இராசி" என்ற ஐந்து பொருள்களைச்‌ சுட்டுகிறது. இதில்‌ வீடு என்பது ஈண்டு 


பொருந்தும்‌. 


“செறித்தல்‌ என்பது அளித்தல்‌, பெய்தல்‌"! 


என்ற பொருள்களைக்‌ 
குறிப்பிடுகிறது.  இக்குறிப்புகளான்‌ பெற்றோர்‌ தலைவியை வீட்டினுள்‌ பெய்தல்‌, 


இற்செறித்தல்‌ ஆகும்‌ என்ற கருத்துப்‌ புலனாகிறது. 
இற்செறித்தல்‌ விளக்கம்‌ 


மதுரைத்‌ தமிழ்ப்‌ பேரகாரதி "இற்செறிப்பு என்பதற்குக்‌ கன்னியை 
வீட்டிலிருத்திக்‌ காப்பாற்றுதல்‌" என்று பொருள்‌ விளக்கம்‌ கூறுகிறது. செந்தமிழ்‌ 


பேரகரமுதலி இற்செறித்தலுக்கு விளக்கம்‌ கூறும்‌ பொழுது "தலைவனைச்‌ 


16 
சந்தித்தற்கிடமின்றிப்‌ பெற்றோர்‌ தலைவியை அவள்‌ அகவை நோக்கி வீட்டினுள்‌ 


| இருத்துதல்‌"!? (திருக்‌;134) (௦ restrain the heroine within the parental 


house in view of her adolescene and thus indirectly impede her meeting 


her lover) எனச்‌ சுட்டுகிறது. 


தலைவிக்குத்‌ தினைப்புனத்தைக்‌ காவல்‌ புரியும்‌ தொழில்‌ இன்மையால்‌ 
! அவள்‌ வீட்டினின்று வெளிச்செல்லமாட்டாள்‌. இதனை இற்செறிப்பு என்பர்‌. எனவே 


தலைவி தலைவனைச்‌ சந்திக்க இயலாமற்‌ போய்விடும்‌"''“ என்று குறிப்பிடுவர்‌. 


மேற்கூறிய கருத்துக்களில்‌ இருந்து பருவம்‌ எய்திய தலைவியைப்‌ பெற்றோர்‌ 
வீட்டினுள்‌ வைத்துப்‌ பாதுகாத்தல்‌  இற்செறித்தல்‌ என்ற பொருளில்‌ 
 னர்ன்ற்றுள்ள்கக்‌; தலைவி புறத்தே செல்லாததால்‌ தலைவனைச்‌ சந்திக்க 
இயலாமற்‌ போனதும்‌ புலப்படுகிறது. தலைவி தான்‌ வினைமேற்‌ சென்ற காலம்‌ 
“முடிந்தபிறகு வீட்டினுள்‌ இயல்பாகத்‌ தங்கிவிடுகிறாள்‌. இவ்வாறு தலைவி வீட்டின்‌ 
புறத்தே செல்லாது வீட்டினுள்‌ இருத்தலுக்கும்‌ இற்செறித்தல்‌ என்ற சொல்லாட்சி 


| ஆளப்பெறுகிறது. 
தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ இற்செறித்தல்‌ 


இந்நூல்‌ இலக்கண நூல்களுள்‌ மிகவும்‌ பழமையானது; எழுத்ததிகாரம்‌, 
” சொல்லதிகாரம்‌, பொருளதிகாரம்‌ என்னும்‌ முப்பெரும்‌ பிரிவுகளைக்‌ கொண்டது; 
பொருளதிகாரத்தில்‌ அகத்திணையியல்‌, களவியல்‌, கற்பியல்‌, பொருளியல்‌, 
மெய்ப்பாட்டியல்‌ ஆகிய ஐந்து இயல்களில்‌ அகப்பொருள்‌ பற்றிக்‌ கூறப்பெறுகின்றது. 


| 
' செய்யுளியலிலும்‌ சில செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


| 17 
தலைவி கூற்று 


தொல்காப்பியக்‌ களவியலில்‌ "இற்செறித்தல்‌ பற்றிய செய்தி 


இருபத்தென்றாவது நூற்பாவில்‌ (கழகப்பதிப்பு - இளம்‌ உரை"! இடம்பெற்றுள்ளது. 


| இந்நூற்பா தலைவி கூற்றுகளைத்‌ தொகுத்துக்‌ கூறுகின்றது. இவ்வாறு 
இடம்பெற்றுள்ள தலைவி கூற்றில்‌ 'இற்செறித்தல்‌' என்ற சொல்லிற்கு ஈடாக 
| 


'மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌', தமர்‌ தற்காத்தல்‌ என்ற சொற்களைத்‌ தொல்காப்பியர்‌ 


கையாண்டுள்ளார்‌. 


தொல்காப்பியத்தில்‌ இற்செறித்தல்‌ இடம்பெறும்‌ செய்தியைக்‌ குறிக்கும்‌ 
நூற்பாவானது முப்பத்தாறு அடிகள்‌ கொண்டது. இதில்‌ பன்னிரெண்டாவது 
அடியிலும்‌, இருபத்து ஆறாவது அடியிலும்‌ இடம்பெறும்‌ இற்செறித்தலின்‌ 


| கூற்றுக்களை, 


| "மனைப்பட்டுக்‌ கலங்கிச்‌ சிதைந்நவழித்‌ தோழிக்கு 


நினைத்தல்‌ சான்ற அருமறை உயிர்த்தனும்‌"! 


"தமர்‌ தற்காத்த காரண மருங்கினும்‌"! 


என்று தொல்காப்பியர்‌ குறிப்பிடுவர்‌. 


இளம்பூரணர்‌ "மனைப்பட்டு அருமறை யுயிர்த்தலும்‌ என்பது-புறத்து 


[விளையாடுதல்‌ ஒழிந்து மனைப்பட்டுக்‌ கலங்கிச்‌ சிதைந்தவழித்‌ தோழிக்குச்‌ 
'சூழ்தலமைந்த அரிய மறைப்பொருளைச்‌ சொல்லலும்‌"! என்றும்‌ "எனவே 


18 
' சிதையாதவழித்‌ தோழிக்குச்‌ சொல்லாளாம்‌ என்பது போந்தது"! என்றும்‌ 


! விளக்குவர்‌. 


"மனைப்பட்டுக்‌ கலங்கிச்‌ சிதைந்த வழித்‌ தோழிக்கு நினைத்தல்‌ சான்ற 
| 
| அருமறை உயிர்த்தலும்‌ -காப்பு மிகுதிக்கண்‌ மனையகப்பட்டுக்‌ கலங்கி உணர்வு 
| 
| அழிந்தவழித்‌ தலைவி ஆராயிச்சியுடைத்தாகிய அருமறையினைத்‌ தோழிக்குக்‌ 


"20 


! கூறுதலும்‌ உள" என நச்சர்‌ உரைப்பர்‌. 


| மேற்குறித்த கருத்துக்களில்‌ இருந்து தலைவி வீட்டின்‌ புறத்தே 
போகாதவாறு, பெற்றோரால்‌ வீட்டின்‌ உள்ளேயே அடக்கி வைக்கப்பட்டுள்ளமையும்‌, 
தலைவியின்‌ இந்நிலையே மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌ என்பதும்‌ பெறப்பெறுகிறது. 
' மனைப்பட்டதன்‌ காரணமாகத்‌ தலைவி கலங்கிச்‌ சிதைந்தாள்‌ என்று இளம்பூரணர்‌ 
குறிக்க, நச்சர்‌ இதைச்‌ சற்று விரிவாகத்‌ தலைவி உணர்வு அழிந்து கலங்கினாள்‌ 


்‌ என்று கூறுவர்‌. 


மனைப்பட்டுக்‌ கலங்கிச்‌ சிதைந்தவழித்‌ தோழிக்கு நினைத்தல்‌ சான்ற 
ல்‌ உயிர்த்தலும்‌ என்ற கூற்றிற்கு இளம்பூரணர்‌ காட்டிய சான்றினை 
நச்சினார்க்கினியரும்‌ எடுத்தாண்டுள்ளார்‌. அச்சான்றுகள்‌ திணைமொழி ஐம்பது 
(ண்‌;10) குறுந்தொகை (161) ஆகியவற்றிலிருந்து கையாளப்பட்டுள்ளன. 
இதுதவிர கூடுதலாக மற்றொரு சான்றினையும்‌ (நற்‌;61) நச்சர்‌ கையாண்டிருப்பது 


'குறிப்பிடத்தக்கது. 


| 
தலைவியின்‌ மற்றொரு கூற்று £ 


இற்செறித்தல்‌ துறையில்‌ தலைவி நிகழ்த்தும்‌ மற்றொரு கூற்றானது தமர்‌ 
தற்காத்தல்‌ நிலையில்‌ நிகழ்த்தப்‌ பெற்றுள்ளது.  இக்கூற்றிற்கு உரை எழுதிய 
இளம்பூரணர்‌ தமர்‌ தற்காத்த காரணமருங்கினும்‌ என்பது தன்னைத்‌ தமர்‌ காத்த 
காரணப்‌ பக்கத்தினும்‌"”! என்றும்‌ ஐயமுற்றுக்‌ காத்தல்‌" என்றும்‌ கூறுவர்‌. 
நச்சர்‌ சிந்தனை 

இக்கருத்தினைச்‌ சற்று விரிவாக விளக்கும்‌ நச்சர்‌ தமர்‌ தற்காத்த காரண 
மருங்கினும்‌ - அங்ஙனம்‌ அதன்றலைச்‌ செவிலி முதலிய சுற்றத்தார்‌ தலைவியைக்‌ 


காத்தற்கு ஏதுவாகிய காரணப்பகுதிக்கண்ணும்‌"'”” என்றும்‌ காரணமாவன தலைவி 


தோற்றப்பொலிவும்‌, வருத்தமும்‌, அயலார்‌ கூறும்‌ அலருமாம்‌"”* என்றும்‌ உரை 
வரைகுவர்‌. இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 
2 : 1 தொல்காப்பியமும்‌ நச்சினார்க்கினியரும்‌ 


1: தமர்‌ தற்காத்த காரணமருங்கினும்‌ கூறல்‌ 1. செவிலி முதலிய சுற்றத்தார்‌ 
தலைவியைக்‌ காத்தற்கு 
ஏதுவாகிய காரணப்‌ 
பகுதிக்‌ கண்‌ கூறல்‌. 


2. தலைவியின்‌ தோற்றப்‌ 
பொலிவுகண்டு தமர்‌ 
தற்காத்தற்கண்‌ கூறல்‌. 


3. தலைவியின்‌ வருத்தம்‌ 
(உள்ள வேறுபாடு) கண்டு 
தற்காத்தற்கண்‌ கூறல்‌. 

4. அயலார்‌ கூறும்‌ அலர்‌ 
காரணமாக தமர்‌ 
தற்காத்தற்கண்‌ கூறல்‌. 

கத்தை ப்பட பம பா்‌, 


20 

தலைவியின்‌ வேறுபாடு கண்டு இற்செறித்தமை தன்னுள்ளே கூறியதற்கும்‌ 

குறுந்‌;401) பிறர்‌ கூற்றால்‌ தமர்‌ தற்காத்தற்கும்‌ (அகம்‌;20, குறுந்‌;246) தோற்றப்‌ 
, பொலிவு கண்டு தமர்‌ காத்தற்கும்‌ (அகம்‌;7) சான்றுகள்‌ காட்டியுள்ளார்‌. 

வெள்ளைவாரணர்‌ "பெற்றோர்‌ தன்னைப்‌ புறத்துப்‌ போகாதவாறு இல்லிக்கண்‌ 

' செறித்தல்‌ காரணமாக அமைந்த பக்கத்தும்‌"”” என்பர்‌. மேலும்‌ "தலைவி தன்‌ 

உள்ளக்‌ கருத்தினைத்‌ தோழிக்கு உரைத்தல்‌ என்பது தான்‌ இற்செறிக்கப்பட்டுக்‌ 

கலங்கித்‌ நன்‌ மேனி மெலிவுற்ற நிலையிலேயேயாம்‌. தலைவி இற்செறிக்கப்பெற்ற 


நிலையில்‌ தலைவனைக்‌ கண்டு அளவளாவும்‌ நிலையேற்படுதல்‌ இயல்பாதலின்‌ 


| இது பற்றித்‌ தோழிக்கு உரைக்க வேண்டிய இன்றியமையாமை நேராது" என்பர்‌. 


இக்கருத்துகளில்‌ இருந்து இளம்பூரணரும்‌ வெள்ளைவாரணரும்‌ 
தொல்காப்பியர்‌ கருத்திற்கு உடன்படுகின்றனர்‌, நச்சர்‌, தொல்காப்பியம்‌ சுட்டிய 
காரணமாவன' என்பதைக்‌ கொண்டு புதியதாக மூன்று கூற்றினை அமைத்து உரை 
வரைந்திருந்திருப்பது கருதத்தக்கது. 
| 
[நச்சர்‌ காட்டும்‌ புதுமை 

இதற்கு அடுத்த கூற்றின்கண்ணும்‌ நச்சர்‌ இற்செறித்தலின்‌ கூற்றினை 
அமைத்துள்ளார்‌. அஃதாவது தன்குநறி தள்ளிய தெருளாக்‌ காலை வந்தனன்‌ 
வற்ர்ந்த வருங்களம்‌ நோக்கித்‌ தன்‌ பிழைப்பாகத்‌ தழீஇத்‌ தேறலும்‌ - தலைவி 
க்‌ செய்யப்பட்ட  குறியிடங்கள்‌ இற்செறிப்பு . முதலிய  காரணங்களான்‌ 
இழக்கப்பட்டனவற்றை, இவை இழக்குமென முன்வரவே உணராத காலத்து, 
முற்கூறிய குறியடமே இடமாக வந்து தலைவன்‌ கூடாது பெயர்தலால்‌, தமக்கும்‌ 


பயம்‌ படாத வறுங்களத்தை நினைந்து, அதனைத்‌ தலைவற்கு முந்துறவே 


21 
குறிபெயர்த்திடப்பெெொத தவறு தன்மேல்‌ ஏற்றிக்கொண்டு தோழியையும்‌ அது 
கூறிற்றிலளெனத்‌ தன்னொடு தழீஇக்‌ கொண்டு தலைவி தெளிதற்கண்ணும்‌; ஆகவே 
அவன்‌ தவற்றைத்‌ தன்‌ தவறு ஆக்கினளாம்‌. தழீஇ, தோழியைத்‌ தழீஇ. 
அத்தவறு அவன்கட்‌ செல்லாமல்‌ தனதாகத்‌ தேறினாள்‌"?” என்பர்‌. இக்கூற்றின்‌ 


கண்ணும்‌ நச்சர்‌ இற்செறித்தலில்‌ தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றினை அமைத்திருப்பது 


கருதத்தக்கதாகும்‌. 


இளம்பூரணர்‌ தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றாக இரண்டினைக்‌ குறித்துள்ளார்‌. 
நச்சினார்கினியர்‌ ஆறாகச்‌ சுட்டிச்‌ செல்கிறார்‌, அனைத்துக்‌ கூற்றுகளுக்கும்‌ 
சான்றுகள்‌ காட்டி உரை வரைந்திருப்பது குறிக்கத்தக்கது. வெள்ளைவாரணர்‌ 


சான்று எதையும்‌ காட்டவில்லை. 


தோழி கூற்று 

களவியலில்‌ மற்றொரு இடத்திலும்‌ (நூ.எ;112) தொல்காப்பியர்‌ 
இற்செறித்தலைக்‌ குறிப்பிட்டுச்‌ செல்கிறார்‌. இக்கூற்றுத்‌ தோழிக்குரிய கூற்றாகத்‌ 
திகழ்கிறது. இந்நூற்பா நாற்பத்தாறு அடிகள்‌ கொண்டது. இதில்‌ முப்பதாவது 
அடியில்‌ இற்செறித்தலைக்‌ குறிக்க 'காப்பின்‌ கடுமை என்ற சொல்லாட்சியைக்‌ 
கையாண்டுள்ளார்‌. இதனை, 
"28 


"காப்பின்‌ கடுமை கையற வரினும்‌ 


என்ற நூற்பா அடியின்வழி அறியலாம்‌, 


இதற்கு இளம்பூரணர்‌ "காவற்‌ கடுமை வரையிறந்ததனானும்‌"”? என்று 


பொருள்‌ கூறுவர்‌. இக்கருத்தினைச்‌ சற்று விரிவாக, "காப்பின்‌ கடுமை கையற 


22 
வரினும்‌ - காத்தற்றொழிலால்‌ உண்டாங்‌ கடுஞ்சொற்கள்‌ களவொழுக்கத்தடத்தே 
எல்லையற வருமிடத்தும்‌"” என்று குறிப்பர்‌. 

இதற்கு வெள்ளைவாரணர்‌ "தலைமகளை இற்செறித்துக்‌ காத்தலின்‌ 
எல்லை கடந்தமையாலும்‌"" | என்பர்‌. 

மேற்கூறிய கருத்துக்களில்‌ இருந்து காப்பின்‌ கடுமை கையற வரினும்‌ என்ற 
கூற்றிற்கு இளம்பூரணர்‌ எளிமையான உரையினை வரைந்திருப்பதும்‌, காப்பின்‌ 
கடுமை எல்லை கடந்த நிலையில்‌ தோழி கூற்று நிகழ்த்துகிறாள்‌ என்ற கருத்திற்கு 
நச்சரும்‌ வெள்ளைவாரணரும்‌ உடன்பட்டிருப்பதும்‌ பெறப்பெறுகிறது. 
நச்சினார்கினியர்‌ 'காப்பின்‌ கடுமை' என்று பொதுவாகக்‌ குறிக்க, வெள்ளைவாரணரோ 
தலைமகளை இற்செறித்துக்‌ காத்தலின்கடுமை என்று காப்பிற்கு உரியவள்‌ தலைவி 


என்று தெளிவாக வரையறை செய்துள்ளமை குறிக்கத்தக்கது. 


காப்பு வரையிறந்ததற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை இளம்பூரணர்‌ 
குறித்துள்ளார்‌. அக்காட்டுகள்‌ குறுந்தொகையிலிருந்து (244,69) 
எடுத்தாளப்பட்டுள்ளன. இக்கூற்றிற்கு நச்சினார்க்கினியர்‌ ஒரு சான்றினை (அகம்‌;2) 


மட்டும்‌ காட்டி உரை வரைந்துள்ளார்‌. 


தலைவன்‌ கூற்று 

இற்செறித்தல்‌ துறையில்‌ தலைவனுக்குரிய கூற்றினைத்‌ தொல்காப்பியர்‌ 
அமைக்கவில்லை. இந்நூலின்‌ முதல்‌ உரையாசிரியராகிய இளம்பூரணரும்‌ 
தலைவன்‌ கூற்றினைச்‌ சுட்டவில்லை. ஆனால்‌ நச்சர்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ 


தலைவன்‌ நிகழ்த்தும்‌ கூற்றினைக்‌ குறித்துச்‌ செல்கிறார்‌. 


23 

நச்சர்‌ காட்டும்‌ புதுமை 
தலைவன்‌ இருவகைக்‌ குறியிலும்‌, பல்வேறு சூழல்களில்‌ வருந்தும்‌ 
போதெல்லாம்‌, கூற்று நிகழ்த்துவதாக  நச்சினார்க்கினியர்‌ குறித்துள்ளார்‌. 
இச்சூழல்களை உணர்த்துவது களவியலில்‌ பனிரெண்டாவது நூற்பாவாகும்‌. 
இந்நூற்பாவில்‌ 'பரிவுற்று மெலியினும்‌' என்பதற்குப்‌ புணர்ந்து நீங்கும்‌ தலைவன்‌ 
ஆற்றாது கூறுவனவும்‌, வறும்புனங்கண்டு கூற்வனவும்‌, இற்செறிப்பறிவுறுப்ப 
ஆற்றானாய்க்‌ சகூறுவனவும்‌, தோழியிற்‌ புணர்ச்சிக்கண்‌ தன்னிலைக்‌ கொளீடுக்‌ 
கூறுவனவும்‌, இரவக்குறிக்கண்‌ வருகின்றான்‌ தலைவியை ஐயுற்றுப்‌ பாங்கற்குக்‌ 
கூறுவனவும்‌ இதன்கண்‌ அமைக்க"? என்பர்‌. அவ்வகையில்‌ இற்செறித்தல்‌ 
துறையில்‌, தலைவன்‌ நிகழ்த்தும்‌ கூற்றினை, இந்நூற்பாவின்‌ உரையில்‌ நச்சர்‌ 


மட்டும்‌ குறித்துச்‌ செல்வது கருதத்தக்கது. 


இறையனார்‌ களவியல்‌ குறிப்பிடும்‌ இற்செறித்தல்‌ 

இறையனார்‌ களவியல்‌ (கி.பி.8) என்னும்‌ நூல்‌ அறுபது நூற்பாக்கள்‌ 
கொண்டது. சுருங்கச்‌ சொல்லி விளங்கவைக்கும்‌ பெற்றித்தாய்‌ மிளிர்கின்றது. 
கடல்போல்‌ பரந்த அகப்பொருள்‌ விரிவை அங்கை நெல்லியெனச்‌ சுருக்கி 
ல்க இவ்வரிய அகப்பொருள்‌ நூலாகும்‌. வரைவு கடாவும்‌, இலக்கணம்‌ 
எல்லாம்‌ தொகுத்துச்‌ சொல்லும்‌ விரிவான சூத்திரம்‌ ஒன்றும்‌, இவ்விறையனார்‌ 
அகப்பொருளில்‌ காணப்பெறுகிறது. இச்சூத்திரம்‌ ஒன்பது அடிகள்‌ கொண்டது. 
இதில்‌ இற்செறித்தல்‌ பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. இற்செறித்தலைக்‌ குறிக்க 


"காப்புச்‌ சிறை' என்ற சொல்லாட்சியைக்‌ கையாண்டுள்ளார்‌. இதனை, 


24 


"காம மிக்க கழிபடர்‌ கிளவியும்‌ 


காப்புச்‌ சிறைமிக்க கையறு கிளவியும்‌... 


என்ற நூற்பாவின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 


இந்நூற்பாவின்‌ இரண்டாவது அடியாகக்‌ 'காப்புச்‌ சிறைமிக்க கையறு 
கிளவியும்‌' என்பது அமைகிறது. இதற்கு நக்கீரர்‌ 'காப்புச்‌ சிறைமிக்க கையறு 
கிளவியும்‌ என்பது - காப்புச்‌ சிறை மிகவினாற்‌ கையற்றுச்‌ சொல்லுஞ்‌ சொல்‌"?“ 
என்பர்‌. 

தொல்காப்பியர்‌ இற்செறித்தலுக்கு ஈடாகக்‌ 'காப்பின்‌ கடுமை என்ற 
சொல்லைக்‌ குறிக்க, இறையனார்‌ களவியல்‌ 'காப்புச்‌ சிறைமிக்க' என்று சிறை என்ற 
கசொல்லாட்சியைக்‌ கூடுதலாகக்‌ கையாண்டுள்ளது. ஆனால்‌ நக்கீரர்‌ தனது 
உரையில்‌ இற்செறித்தல்‌ (நூ.எ;18) என்ற சொல்லாட்சியைக்‌ கையாண்டுள்ளார்‌. 
இறையனார்‌ களவியலுரை இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளை நேரடியாக நூற்பாவில்‌ 
சுட்டவில்லை. நக்கீரர்‌ சூத்திரம்‌ 12-க்கு உரை வரையும்போதும்‌, சூத்திரம்‌ 
18-க்கு உரை எழுதும்போதும்‌, இற்செறித்தலைப்‌ பற்றியும்‌, இற்செறித்தலுக்குரிய 


கூற்றுக்களைப்‌ பற்றியும்‌ விளக்கிச்‌ செல்கிறார்‌. 


நக்கீரர்‌ சிந்தனை 
குறியின்‌ வகைகளை விளக்குமிடத்தும்‌(கு.எ.18) முன்னுறு புணர்ச்சியை 
குறிக்குமிடத்தும்‌(சூ.எ; 12) இற்செறித்தலுக்குரியகூற்றுகளை நக்கீரர்‌ விளக்கியுள்ளார்‌. 


அவ்விளக்கம்‌ பின்வருமாறு அட்டவணைப்படுத்தப்பெற்றுள்ளது. 


2 : 2 களவியலுரை குறிப்பிடும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌” 
வ.எண்‌. இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ சான்றில்‌ இடம்பெறும்‌ கூற்றுகள்‌ 
1. தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகணுக்கு (1) தாயறிவுரைத்தல்‌ 


இற்செறிப்பு உணர்த்தல்‌ (2) புனத்தொடுவைத்துக்‌ 
குறிப்புரை கிளத்தல்‌ 


5 தோழி தலைமகற்கு முன்னின்று சொல்லுதல்‌ ல 

3 தோழி தலைமகற்கு முன்னிலைப்‌ பணிமொழிப்பாங்கி கணியொடு 
புறமொழியாக இற்செறிப்பு அறிவுறுத்தல்‌ கூறல்‌ 

4. தோழி தலைமகன்‌ முன்னின்று சூளுறூஉந்‌ தோன்றற்குத்‌ 
செறிப்புணர்த்தி ஓம்படை சாற்றல்‌ தோழி கூறல்‌ 

3 சிறைபுறக்‌ கிளந்து சேட்பட தோழி இற்செறிப்பறிவுறுப்ப, 
நிறுத்தல்‌ தலைவன்‌ ஆற்றனாகியதைத்‌ 

தோழி கூறல்‌ 


என்பதாகும்‌. இதில்‌ நக்கீரர்‌ இற்செற்த்தலுக்குரிய கூற்றுகளாக ஐந்து கூற்றுகளை 
வரையறுக்கிறார்‌. இவை ஐந்தும்‌ தோழி கூற்றாக அமைந்துள்ளன. நச்சர்‌ 
தலைவன்‌ கூற்றாகச்‌ சுட்டியதை இந்நூல்‌ தோழி கூற்றில்‌ கொண்டு கூறியுள்ளது. 
அக்கூற்று இத்துறையின்‌ இறுதிக்‌ கூற்றாகும்‌. தொல்காப்பியர்‌ தலைவிக்கு இரு 
கூற்றினையும்‌ தோழிக்கு ஒரு கூற்றினையும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளாக 
வரையறை செய்துள்ளார்‌. ஆனால்‌ இந்நூல்‌ ஐந்தாக விரித்துள்ளது 


குறிப்பிடத்தக்கது. 


26 
2 : 3 நக்கீரரின்‌ மேற்கோள்‌ பாடல்கள்‌ 


வ.எ. கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


1: தாயறிவுரைத்தல்‌ நீர்வண்ணன்‌ வெண்திரை பா.கோ;150 
உளமலை யாமைத்‌ - 


2. புனத்தொடுவைத்துக்‌ செயல்மன்று மாவது பா.கோ;[51 
குறிப்புரை கிளத்தல்‌ என்னேர்‌ அழியா பா.கோ;152 

கப பணிமொழிப்பாங்கி திரையார்‌ குருதிப்‌ பா.கோ; 153 
கணியொடு கூறல்‌ வானுடை யான்முடி பா.கோ;154 
நன்றுசெய்‌ தாயல்ல பா.தோ;155 


உலம்புனை தோள்மன்னர்‌ - 
பொருங்கண்ணி சூடிவந்‌ - 


பைந்நின்ற ஆடர பா.கோ;158 

4. சூளுறாஉந்‌ தோன்‌ - நெய்யொன்று வேல்நெடு பா.கோ;159 
றற்குத்தோழி கூறுதல்‌ திரைப்பால்‌ இரும்புனற்‌ 2 

வெள்ளி விழுத்தொடி அகம்‌; 286 


நக்கீரர்‌ பாண்டிக்கோவை மற்றும்‌ அகநானூறு  ஆகியவற்றிலிருந்து 
இக்கூற்றுகளுக்குச்‌ சான்றுகள்‌ தந்துள்ளார்‌ பணிமொழிப்பாங்கி கணியொடு கூறல்‌ 
என்பதற்கு ஆறு பாடல்களையும்‌, சூளுறூஉந்‌ தோன்றற்குத்‌ தோழி கூறலுக்கு 
மூன்று பாடல்களையும்‌, தாயறிவுரைத்தலுக்கு இரண்டு பாடல்களையும்‌. 
புனத்தொடுவைத்துக்‌ குறிப்புரை கிளத்தல்‌ என்ற கூற்றிற்கு இரண்டு பாடல்களையும்‌ 
சான்றாகக்‌ கூறியுள்ளார்‌. தோழி தலைமகற்கு முன்னின்று சொல்லுதல்‌ என்ற ஒரு 
கூற்றிற்கும்‌ தலைவன்‌ ஆற்றனாகியதைத்‌ தோழி கொண்டு கூறியதற்கும்‌ மேற்கோள்‌ 


காட்டவில்லை என்பது கருதத்தக்கது. 


27 
நம்பியகப்‌ பொருள்‌ சுட்டும்‌ இற்செறித்தல்‌ 


நாற்கவிராச நம்பியின்‌ அகப்பொருள்‌ விளக்கம்‌ (கி,கி.12) அகத்திணையியல்‌, 
களவியல்‌, வரைவியல்‌, கற்பியல்‌, ஒழிபியல்‌ ஆகிய ஐந்து இயல்களைக்‌ 
கொண்டுள்ளது. இவற்றுள்‌ முதலாவதாக இடம்பெறும்‌ அகத்திணையியலில்‌ 
அகத்துறை சார்ந்த செய்திகள்‌ சுருக்கமாக வரையறுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. 
கைக்கிளை முதலாப்‌ பெருந்திணை இறுவாயாக அமைந்த ஏழு அகத்திணைகள்‌, 
அவற்றிற்குரிய நிலம்‌, பொழுது, கருப்பொருட்கள்‌, இயற்கைப்‌ புணர்ச்சி, உள்ளப்‌ 
புணர்ச்சி, மெய்யுறு புணர்ச்சி, பகற்குறி, இரவிக்குறியின்‌ இலக்கணம்‌, வரைவின்‌ 
இலக்கணம்‌ ஆகியன விளக்கப்பெற்றுள்ளன. இவை போன்ற அகம்‌ சார்ந்த 
செய்திகளைக்‌ கூறி வருங்கால்‌ இற்செறிப்புப்‌ பற்றிய குறிப்பையம்‌ குறித்துச்‌ 


செல்கிறார்‌. 


இந்நூலில்‌ ஒருசார்‌ பகற்குறியின்‌ வகையில்‌ இற்செறித்தல்‌ பற்றிய செய்தி 


குறிக்கப்பெற்றுள்ளது. இதனை, 


"இரங்கல்‌ வன்புறை யிற்செறிப்‌ புணர்த்தலென்‌ 
றொருங்கு மூவகைத்‌ தொருசார்‌ பகற்குறி"? ” 


என்பர்‌. 


"இரங்கலும்‌,வன்புறையும்‌, இற்செறிப்புணர்த்தலும்‌ என மூன்று வகையினை 
உடைத்து ஒரு கூற்றுப்‌ பகற்குறி" என்று நாற்கவிராச நம்பி குறிப்பிடுவர்‌. 

தொல்காப்பியர்‌ இற்செறித்தலை 'மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌ என்ற பெயரால்‌ 
கையாண்டுள்ளார்‌. ஆனால்‌ நாற்கவிராச நம்பி இற்செறித்தல்‌ என்ற சொல்லாட்சியை 


நேரடியாகக்‌ கையாஸ்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும்‌ இற்செறித்தலை 


28 
ஒருவகையாக்கி, ஒருசார்‌ பகற்குறியின்‌ வகைகளில்‌ ஒன்றாக அடக்கியிருப்பது 


சிறப்புடையதாகும்‌. 


நம்பியகப்‌ பொருளில்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ 

"நம்பியகப்‌ பொருளின்‌ களவியலில்‌ ஒருசார்‌ பகற்குறியின்‌ விரியினை 
உணர்த்தும்‌ நூற்பா இடம்பெற்றுள்ளது. இந்நூற்பா பதினான்‌ ச. அடிகள்‌ கொண்டது. 
இதில்‌ ஒன்பதாம்‌ அடி முதல்‌ பதின்மூன்றாவது அடி வரையுள்ள செய்திகள்‌ 
இற்செறித்தலுக்குரிய கூற்றுக்களை உணர்த்துபவை ஆகும்‌."”? 

இதில்‌ ஐந்து துறைகள்‌ இடம்பெற்றுள்ளன. இவற்றில்‌ நான்கு தோழி 
கூற்றாகவும்‌ ஒன்று தலைவன்‌ கூற்றாகவும்‌ சுட்டப்பெற்றுள்ளன. இங்கு தலைவன்‌ 
கூற்றினைக்‌ கேட்கும்‌ பாத்திரமாகப்‌ படைக்கப்பெற்றுள்ளன. தலைவன்‌ கூற்றில்‌ 


மட்டும்‌ அவனது நெஞ்சம்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ முகமாக அமைக்கப்பெற்றுள்ளது. 


நாற்கவிராச நம்பியின்‌ சிந்தனை 
இப்பகுதிக்கு உரை எழுதிய நம்பி இற்செறித்தலுக்குரிய கூற்றுக்களைப்‌ 
பற்றிக்‌ கூறுவன. 


(1) தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகற்குச்‌ செறிப்பறிவுறுத்தல்‌ 

(2) தோழி தலைமகற்கு முன்னிலைப்பறமொழி மொழிந்து 
இற்செறிப்புணர்த்தல்‌. 

(3) பாங்கி தலைமகன்‌ முன்னின்று செநிப்பறிவுறுத்தல்‌ 

(4) பாங்கி தலைமகன்‌ முன்னின்று செறிப்புணர்த்தி ஓம்படை 
சாற்றல்‌. 

(5) தலைமகன்‌ தஞ்சம்பெறாது நெஞ்சொடு கிளத்தல்‌ 


என்பதாகும்‌. இறையனார்‌ களவியலைப்‌ போன்று இந்நூலும்‌ இற்செறித்தலுக்குரிய 


கூற்றுக்களை ஐந்தாக வரையறை செய்துள்ளது. இத்துறைக்குரிய கூற்றுகளைத்‌ 


29 


தொல்காப்பியர்‌ தலைவிக்கும்‌, தோழிக்கும்‌ வரையறை செய்ய, நம்பியகப்‌ பொருளோ 
தோழிக்கும்‌, தலைவனுக்கும்‌ இக்கூற்றுக்களை வரையறை செய்துள்ளமை 


கருதத்தக்கதாகும்‌. 


நம்பியகப்‌ பொருளும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ 


நம்பியகப்‌ பொருள்‌  இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளாக  ஐந்தினைக்‌ 


குறிப்பிடுகின்றது. இவைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ நம்பி மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. 


இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணையின்‌ வழி அறியலாம்‌. 


2 : 4 நம்பியகப்பொருளில்‌ மேற்கோள்‌ பாடல்கள்‌” 


வ.எ. கூற்றகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 
1. தோழி சிறைப்புறமாகத்‌ தலை- தொடைக்கணி த.கோ;151 
மகற்குச்‌ செறிப்பறிவுறுத்தல்‌ 
வினைவிளையச்‌ தி.நூ;5 
2. தோழி தலைமகற்கு முன்னிலைப்‌  பயில்காள பந்திப்‌ த.கோ;152 
புறமொழி மொழிந்து 
இற்செறிப்புணர்த்தல்‌ முறஞ்செவி யானைத்‌ நற்‌;376 
3. பாங்கி தலைமகன்‌ முன்னின்று கானலங்்‌ கான்மலர்க்‌ த.கோ;153 
செறிப்பறிவுறுத்தல்‌ 
மால்வரை வெற்ப ஐ.ஜ;12 
4, பாங்கி தலைமகன்‌ முன்னின்று கனஞ்சாய நல்கிய த.கோ; 154 
செறிப்புணர்த்தி ஓம்படை சாற்றல்‌ 
எறிந்தெமர்‌ தாமுழுத ஐ.ஜ;[8 
3. தலைமகன்‌ தஞ்சம்பெறாது ஏவல ரேய்‌ த.கோ; 155 
நெஞ்சொடு கிளத்தல்‌ பெறுவதியையா குறுந்‌;199 
மேற்குறித்த அட்டவணையின்‌ வழி நாற்கவிராச நம்பி இற்செறித்தலுக்குரிய 
கூற்றுக்களுக்கு தஞ்சைவாணன்‌ கோவை, திணைமாலை நூற்றைம்பது, 


30 
குறுந்தொகை, நற்றிணை, ஐந்திணை ஐம்பது ஆகியவற்றிலிருந்து மேற்கோள்‌ 
காட்டியுள்ளார்‌. ஒவ்வொரு கூற்றிற்கும்‌ இரண்டு மேற்கோள்கள்‌ வீதம்‌ 


|தரப்பெற்றுள்ளன. 


.களவியற்‌ காரிகையில்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ 
இந்நூலின்‌ (கி.பி.13) ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. இந்நால்‌ முழுவதும்‌ 


' கிடைக்கப்‌ பெறவில்லை. இதில்‌ 23 நூற்பாக்கள்‌ மட்டுமே கிடைக்கப்‌ பெற்றுள்ளன. 
| இது அகவொழுக்கம்‌, களவொழுக்கம்‌, தோழியாலாய கூட்டம்‌, கற்பொழுக்கம்‌ 
ம்‌ நான்கு பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. இதில்‌ தோழியாலாய கூட்டத்தில்‌ 
| 

இற்செறித்தல்‌ பற்றிய செய்தி குறிக்கப்பெற்றுள்ளது”“!'. ஆனால்‌ நூற்பா சிதைந்த 


| நிலையில்‌, உரையில்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுக்களை விளக்கிச்‌ செல்லும்‌ 


| இந்நூல்‌, 


1, இற்செறீவு உரைத்தல்‌ 

2. சிறைப்புறக்‌ கிளவி (தோழி முன்னிலைப்‌ புறமொழியாக 
இற்செறிவுரைத்தல்‌) 

வெளிப்பட உரைத்தல்‌ (தோழி தலைமகன்‌ முன்னின்று சொல்லுதல்‌) 
தோழி சூளென நினைந்து கூறுதல்‌ 

திங்கட்‌ குரைத்தல்‌ 

அன்னத்தொலி யுரைத்தல்‌ 


NNW 


கடலொலி உரைத்தல்‌ 
. என்று வகைப்படுத்தியது. 

இக்கூற்றுகள்‌ ஏழும்‌ தோழி கூற்றுகளாக அமைந்துள்ளன. இந்நூல்‌ 
' இறையனார்‌ அகப்பெருளை அடியொற்றி இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளை 


வரையறுத்த போதிலும்‌, கூடுதலாக இரு கூற்றினைச்‌ சுட்டுவது கருதத்தக்கதாகும்‌. 


காரிகை குறிப்பிடும்‌ ஏழு கூற்றுகளுக்கும்‌ மேற்கோள்‌ 


பாடல்களைத்‌ 


தந்துள்ளது. இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


2 : 5 காரிகையும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌” 


வ.௭, கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 

1. இற்செறிவுரைத்தல்‌ ஈவிளை யாட திருக்‌. 133 
நீர்வண்ண வெண்டிரை பா.கோ;170 
நாகைக்‌ குலமுதல்‌ பழம்பாட்டு 
அன்னை வாழி பொருள்‌ 6! 
அன்னை நெருநல்‌ கிளவித்தெளிவு 

2, சிறைப்புறக்‌ கிளவி கணியார்‌ கருத்தின்று திருக்‌.கோ;145 

உரைத்தல்‌ உலம்புனை தோண்மன்ன பா.கோ;177 

திரையார்‌ குருதி பா.கோ;174 
பாங்கின ராகித்‌ பொருள்‌ 62 

3. வெளிப்பட உரைத்தல்‌ வடிவார்‌ வயிற்றில்லை திரு.கோ;139 
செயன்மன்னு மாவது பா.கோ;172 
ஊசல்‌ தொழிலிழக்கும்‌ கண்டலங்காரம்‌ 
பண்சிலபே வண்டாடும்‌ ய்‌ 

4, தோழி சூளென நினைந்து  நெய்யொன்று வேல்நெடு பா.கோ;181 

கூறுதல்‌ அம்மென்‌ சாயல்‌ பொருளியல்‌ 64. 

வெள்ளி விழுத்தொடி அகம்‌;286 

i திங்கட்‌ குரைத்தல்‌ நாகந்‌ தொழ திரு.கோ;17] 
தாளிணை பா.கோ;15! 
வாள்வரி பழம்பாட்டு 

6. அன்னத்தொலி யுரைத்தல்‌ மின்னங்‌ திரு.கோ;172 
அறைவா பா.கோ;158 
வணர்சுரி பொருளியல்‌; 76 

Th கடலொலி உரைத்தல்‌ சேர்த்துன்‌ திரு.கோ;173 
அறம்புரி பா.கோ;143 
புன்னை பழம்பாட்டு 


புன்னை மலர்‌ 


32 


இந்நூலின்‌ ஆசிரியர்‌ இற்செறிவுரைத்தலுக்கு ஐந்து சான்றுகளையும்‌, 
சிறைப்புறக்‌ கிளவி உரைத்தல்‌, வெளிப்பட உரைத்தல்‌ ஆகியவற்றிற்கு நான்கு 
எடுத்துக்காட்டுகளையும்‌, தோழி சூளென நினைந்து கூறல்‌ என்பதற்கு மூன்று 
காட்டுகளையும்‌ அமைத்துள்ளார்‌. திங்கட்குரைத்தல்‌, அன்னத்தொலி உரைத்தல்‌ 
ஆகியவற்றிற்கு மும்மூன்று சான்றுகளையும்‌ கடலொலி உரைத்தலுக்கு நான்கு 


மேற்கோள்‌ பாடல்களையும்‌ தந்துள்ளார்‌. 


இலக்கண விளக்கம்‌ கூறும்‌ இற்செறித்தல்‌ 

இந்நூலின்‌  (கி.பி.17) அகத்திணையியல்‌ களவு, கற்பு எனும்‌ 
இருபிரிவுகளைக்‌ கொண்டுள்ளது. இவற்றில்‌ களவியலில்‌ இயற்கைப்‌ புணர்ச்சி, 
வன்புறை, தெளிவு, பிரிவுழி மகிழ்ச்சி, பிரிவுழிக்‌ கலங்கல்‌, இடந்தலைப்பாடு பாங்கற்‌ 
கூட்டம்‌, பாங்கியிற்‌ கூட்டம்‌ பகற்குறி ஆகியவற்றைக்‌ கூறும்போது இற்செறித்தல்‌ 
பற்றிய செய்தியும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. பகற்குறி பற்றி விளக்குமிடத்து இந்நூலின்‌ 
ஆசிரியர்‌ இற்செறித்தலை ஒருசார்‌ பகற்குறியின்‌ வகையாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


அவ்வகையாவது, 


" இரங்கல்‌ வன்புறை யிற்செறிப்‌ புணர்த்தலென்‌ 
றொருங்கு மூவகைத்‌ தொருசார்‌ பகற்குறி" 


என்பர்‌. 


நம்பியகப்‌ பொருளைப்‌ போன்றே, இலக்கண விளக்கமும்‌ 'இற்செறித்தல்‌' 
என்ற சொல்லைக்‌ கையாண்டுள்ளது. நம்பியகப்‌ பொருளைப்‌ பின்பற்றியே, 
இந்நூலும்‌ இற்செறித்தலை ஒருசார்‌ பகற்குநியின்‌ வகைகளுள்‌ ஒன்றாக 


அடக்கியிருப்பது கருதத்தக்கது. 


33 


கூற்றுப்‌ பற்றிய செய்திகள்‌ 


நம்பியகப்‌ பொருள்‌ இற்செறித்தலுக்கு உரியனவாகச்‌ சுட்டிய "அடிகளைச்‌ 


சிறிதும்‌ மாற்றம்‌ இல்லாமல்‌, இலக்கண விளக்கமும்‌ கையாண்டுள்ளது''““ 


குறிப்பிடத்தக்கதாகும்‌, 


இற்செறித்தலுக்குரிய கூற்றுக்களை இலக்கண விளக்க ஆசிரியர்‌ 


(1) 
(2) 
3) 
(4) 
(3) 


தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குச்‌ செறிப்பறிவுறுத்தல்‌ 

தோழி முன்னிலைப்‌ புறமொழி மொழிந்து இற்செறிப்புணர்த்தல்‌ 
பாங்கி தலைவன்‌ முன்னின்று இற்செறிப்புணர்த்தல்‌ 

பாங்கி தலைவன்‌ முன்னின்று இற்செறிப்புணர்த்தி ஓம்படை சாற்றல்‌ 


தலைமகன்‌ தஞ்சம்பெறாது நெஞ்சொடு கிளத்தல்‌ 


என்று ஐந்து கூறுகளாகக்‌ கூறுவர்‌. இதில்‌ நான்கு கூற்றுகள்‌ தோழிக்கும்‌ 


! ஒருகூற்று மட்டும்‌ தலைவனுக்கும்‌ உரியதாக அமைகின்றன. இறையனார்‌ 


| களவியலைப்‌ போன்று இந்நூலும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளை ஐந்து என 


. வரையறை செய்துள்ளமை குறிக்கத்தக்கது, 


இலக்கண விளக்கமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ 


"இலக்கண விளக்க ஆசிரியர்‌ இற்செறித்தல்‌ துறைக்குரிய கூற்றுகளாக 


ஐந்தினைக்‌ 


குறிப்பர்‌. இவைகள்‌ ஐந்திற்கும்‌ சான்றுகள்‌ காட்டி 


உரைவரைந்துள்ளமையைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


34 
2 : 6இலக்கண விளக்கத்தில்‌ மேற்கோள்‌ பாடல்கள்‌” 


lr sr oT TT, 
வ.எ. கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


1. தோழி சிறைப்புறமாகத்‌ தலை - இயலுங்‌ கலவ மயிலுமென்‌ அம்‌.கோ;176 
மகற்குச்‌ செறிப்பறிவுறுத்தல்‌ 


2. தோழி முன்னிலைப்‌ பறமொழி பயில்காள பந்தி த.கோ;152 
மொழிந்து இற்செறிப்புணர்த்தல்‌ 


3. பாங்கி தலைவன்‌ முன்னின்று மால்வரை வெற்ப ஐ.ஜ;12 
இற்செறிப்புணர்த்தல்‌ 
4. பாங்கி தலைவன்‌ முன்னின்று காவைப்‌ பொருவு க. கோ;134 
i இற்செறிவுப்புணர்த்தி ஓம்படை 
சாற்றல்‌ 


ல தலைமகன்‌ தஞ்சம்பெறாது - = 
நெஞ்சொடு கிளத்தல்‌ 


தஞ்சைவாணன்‌ கோவை, கப்பற்கோவை உள்ளிட்ட நூல்களில்‌ இருந்தும்‌ 


சான்று காட்டியிருப்பது தெளிவுறும்‌. 


சுவாமிநாதம்‌ சுட்டும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ 


சுவாமிநாதத்தில்‌ (கி.பி.19) இரண்டாவது இயலாக கைக்கோண்மாபு 
இடம்பெற்றுள்ளது. "இவற்றில்‌ பகற்குறியும்‌, பகற்குறி இடையீடும்‌ ஒரே நூற்பாவில்‌ 
விளக்கம்‌ பெற்றுள்ளன, அந்நூற்பா எட்டு அடிகள்‌ கொண்டது. இவற்றில்‌ 


இற்செறித்தலுக்குரிய கூற்றுக்கள்‌" இடம்பெற்றுள்ளன. 


சுவாமிநாதம்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளைப்‌ பின்வருமாறு 


| 
வகைப்படுத்துகிறது. 


35 


(1) தோழி சிறைப்புறமாகத்‌ தலைவியின்‌ செறிப்பு (வீட்டிலேயே) 
வைக்கப்பட்டது கூறுதல்‌ 


(2) தோழி தலைமகனுக்கு முன்னிலைப்‌ புறமொழி கூறி இற்செறிப்பை 
உணர்த்துதல்‌ 


(3) முன்னே நின்று செறிப்பு அறிவித்தல்‌ 
(4) முன்னே நின்று செறிப்பு உணர்த்தி ஓம்படை கூறுதல்‌ 


(5) தலைமகன்‌ அடைக்கலம்‌ பெறாது நெஞ்சொடு கிளத்தல்‌ 
என்ற ஐந்து கூற்றுக்களைக்‌ குறிப்பிடுகின்றது. 


இந்நூலில்‌  இற்செறித்தல்‌ தொடர்பாக ஒரு சூத்திரம்‌ மட்டும்‌ 
இடம்பெற்றுள்ளது. நம்பியகப்‌ பொருள்‌, இலக்கண விளக்கம்‌ உள்ளிட்ட இலக்கண 
ல்ல பின்பற்றி இந்நூலும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளை ஐந்து என 
வரையறை செய்துள்ளது. ஆனால்‌ இந்நூலாசிரியர்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகள்‌ 


எதற்கும்‌ சான்றுகள்‌ காட்டவில்லை. 


உடன்போக்கும்‌ பிற சொற்களும்‌ 

தோழியிற்‌ கூட்டத்தில்‌ உடன்போக்கு என்ற ஒன்றைத்‌ தொல்காப்பியரும்‌, 
உரையாசிரியர்களும்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. ஆனால்‌ தொல்காப்பியர்‌ 
உடன்போக்கு என்ற சொல்லாட்சியை நேரடியாகச்‌ சுட்டவில்லை. 
தொல்காப்பியத்தில்‌ உடன்போக்கோடு தொடர்புடைய செய்திகள்‌ அகத்திணையியல்‌, 
ன்னர்‌. கற்பியல்‌, பொருளியல்‌ ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. தொல்காப்பியர்‌ 
உடன்போக்கிற்கு ஈடாகக்‌ 'கொண்டு தலைக்கழிதல்‌' (அகம்‌;17) 'போகிய திறத்து 


(அகமு;39) போக்கற்‌ கண்ணும்‌ (அகம்‌;42) கடைக்கொண்டு பெயர்தல்‌ (அகம்‌;44) 


36 
போக்குடன்‌ (களவு;113) (பொருள்‌;194) உடன்போகிய (கற்பு;141) போக்கு 


(பொருள்‌; 194) ஆகிய சொற்களைக்‌ கையாண்டுள்ளார்‌. 


தொல்காப்பியர்‌ உடன்போக்கு என்ற சொல்லை நேரடியாகச்‌ சுட்டவில்லை 
| 
என்றாலும்‌, அச்சொல்லிற்கு ஈடாக ஏழு சொற்களை அமைத்துள்ளார்‌. ஆனால்‌ 
இளம்பூரணர்‌, நச்சர்‌ உள்ளிட்ட உரையாசிரியர்கள்‌ உடன்போக்கு என்ற 


|சொல்லாட்சியை நேரடியாகப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 


உடன்போக்கு சொல்லாய்வு 
| 


| உரையாசிரியர்களால்‌ குறிக்கப்பெறும்‌ உடன்போக்கு என்ற தொடர்‌ உடன்‌ + 


போக்கு என்ற இரு கிளவிகளின்‌ இயைபு. உடன்‌ என்ற சொல்லுக்கு 


"ஒருங்கு சேர முழுவதும்‌""” என்று பலபொருள்களைத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி 


தருகிறது. இவற்றுள்‌ ஒருங்கு, சேர என்பனவே ஈண்டு இயைவன. 


"போக்கு என்பதற்கு அறையிருப்பு சாட்டு சாவு பழக்கம்‌ போகுதல்‌ போக்கென்‌ 
னேவல்‌ யாதென்று செல்லுந்துவாரம்‌"“ என்று பலபொருள்‌ குறிப்பர்‌. இவற்றுள்‌ 
போகுதல்‌, என்பது ஈண்டு பொருந்துவது. இக்குறிப்புகளான்‌ தலைவனும்‌, 
தலைவியும்‌ ஒருங்கு சேர்ந்து போகுதல்‌ போக்குடன்‌ (௮) உடன்போக்கு என்பது 


தெளிவு. 


'கொண்டு' என்புது தலைவன்‌ தலைவியைத்‌ தன்னுடன்‌ கூட்டிக்‌ கொண்டு 
என்ற பொருளிலும்‌, 'கழிதல்‌' என்பது நீங்குதல்‌ என்ற பொருளிலும்‌, அமைவதால்‌ 
தலைவன்‌ தலைவியைத்‌ தன்னுடன்‌ கூட்டிக்‌ கொண்டு தலைவியின்‌ ஊரினின்று 


நீங்குதல்‌ கொண்டுதலைக்‌ கழிதல்‌ ஆகும்‌. 


37 

கடை என்பது “பின்‌' என்ற பொருளிலும்‌, கொண்டு என்பது *தலைவன்‌ 

நலைவிமை அழைத்துக்‌ கொண்டு என்ற பொருளிலும்‌, பெயர்தல்‌ என்பது போகுதல்‌ 

ற்‌ பொருளிலும்‌ ஆளப்பெறுவதால்‌, தலைவன்‌ தலைவியைத்‌ தன்பின்‌ 

அழைத்துக்‌ கொண்டு போகுதல்‌ கடைக்கொண்டு பெயர்தல்‌ என்பது 
பெறப்பெறுகிறது. 


உடன்போக்கு விளக்கம்‌ 

உடன்போக்கு அகப்பொருள்‌ இலக்கணத்தில்‌ இடம்பெறும்‌ துறையாகும்‌. 
"உடன்போக்கு என்னும்‌ தொடர்‌ உடன்போக்குகை எனப்‌ பொருள்படும்‌. இது 
[தலைவன்‌ தலைவியரிடையே தோன்றிய களவு வெளிப்படுதற்குரிய கிளவிகளுள்‌ 
றத்‌ கருதப்படுகின்றது.  களவொழுக்கத்தில்‌ ஈடுபட்ட தலைவி பெற்றோர்‌ 
அறியாது தோழியின்‌ உதவியால்‌ தலைவனொடு வேற்றிடம்‌ செல்வது 
உடன்போக்காகும்‌'* என்று விளக்குவர்‌, 


| "படிகடவாத இளமங்கை ஒருத்தி பிறந்த வீட்டைத்‌ துறந்து, பெற்றோரை 


| 
மறந்து முன்பின்‌ அறியாத ஆடவனைக்‌ காதற்‌ கொழுநன்‌ என நம்பிக்‌ கரடுமுரடான 


"50 


வழியில்‌ செல்வது உடன்போக்கு" என்று வ.சுப.மாணிக்கனார்‌ குறிப்பிடுவர்‌. 


இக்கருத்தினைப்‌ புலவர்‌ குழந்தை குறிக்கும்போது "உடன்போக்காவது 
தலைவன்‌ தலைவியைத்‌ தன்னுடன்‌ அழைத்துக்‌ கொண்டு தன்னூர்‌ செல்லுதல்‌, 


அதாவது தலைவனுடன்‌ அவனுூர்க்குத்‌ தலைவி செல்லுதல்‌"! என்கிறார்‌. 


தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொள்ளும்போது அவர்கள்‌ 


செல்லும்‌ ஊரினை 'வேற்றிடம்‌' என்று. பொதுவாகக்‌ குறிப்பது ஒருநிலையாகும்‌. 


38 
புலவர்‌ குழந்தை அவர்கள்‌, தலைவனும்‌ தலைவியும்‌ செல்லும்‌ அவ்விடத்தினைப்‌ 
த்க்‌ குறிப்பிடாமல்‌ தலைவனது ஊர்‌ என்று வரையறை செய்வது இங்கு 
கருதத்தக்கது. 

மேற்சொல்லப்பெற்ற கருத்துக்களில்‌ இருந்து உடன்போக்கு என்பது 
களவினை வெளிப்படுத்தும்‌ கிளவியாகவும்‌, தலைவன்‌ தலைவியின்‌ களவினைப்‌ 
பெற்றோர்‌ அறியாத நிலையிலும்‌, தோழியின்‌ உதவியால்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ 
ஒன்று சேர்ந்து தலைவியின்‌ ஊரைவிட்டு நீங்கி, தலைவனது ஊருக்குச்‌ செல்வதும்‌ 


பெறப்பெறுகிறது. 
தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ உடன்போக்கு 
| ஒருசார்‌ உறுப்புப்பொருளில்‌ உடன்போக்கினை விளக்கும்‌ தொல்காப்பியர்‌, 


"கொண்டுதலைக்‌ கழிதலும்‌ பிரிந்தவண்‌ இரங்கலும்‌ 


உண்டென மொழிப ஓரிடத்‌ தான"? 


ந்தம்‌ 
| 


கொண்டு தலைக்கழிதலும்‌, பிரிந்து அவண்‌ இரங்கலும்‌ உண்டு- 
கொண்டுதலைக்‌ கழிதலும்‌ உண்டு, பிரிந்து அவண்‌ இரங்கலும்‌ உண்டு, ஓர்‌ 
இடத்தான்‌ என மொழிப-ஒரோ இடத்துக்கண்‌ என்று கூறுப என்றும்‌ கொண்டு 
தலைக்‌ கழிதலாவது உடன்கொண்டு பெயர்தல்‌" என்றும்‌ இளம்பூரணர்‌ பொருள்‌ 


உரைப்பர்‌, 


நச்சினார்க்கினியர்‌ கொண்டுதலைக்‌ கழியினும்‌ தலைவன்‌ தலைவியை 


உடன்கொண்டு அவள்‌ தமரிடத்து நின்று பிரியினும்‌, பிரிந்து அவண்‌ இரங்கினும்‌ - 
| 


39 


தலைவன்‌ உடன்கொண்டு போகாது தானே போதலில்‌ தலைவி மனையின்கண்‌ 
இருந்து இரங்கினும்‌; ஓரிடத்தான - இவ்விரண்டும்‌ ஓரிடத்தின்‌ கண்ணே 
ஒரோழுக்கமாயின; உண்டென மொழிப-இவ்வொழுக்கந்தான்‌ நான்கு வருணத்திலும்‌ 


"4 


வேளாண்‌ வருணத்திற்கு உண்டென்று சொல்லுவார்‌ ஆசிரியர்‌ என்று உரை 


கூறுவர்‌. 


உரையாசிரியர்களின்‌ கருத்துக்களின்வழி தலைவன்‌ தலைவியை 
உடன்கொண்டு பெயர்வதைக்‌ கொண்டுதலைக்‌ கழிதல்‌ என்ற பெயரால்‌ 
சுட்டியிருப்பது புலனாகிறது. மேலும்‌ நச்சினார்க்கினியர்‌ இளம்பூரணரைவிடக்‌ 
கூடுதலாக அகநூனுற்றிலிருந்து சான்று காட்டியுள்ளார்‌. அப்பாடலில்‌ 
கொண்டுதலைக்‌ கழிதற்கண்‌ தலைவன்‌ தலைவியின்‌ நடையைக்‌ கண்டு 


வியந்ததைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


அரியார்‌ சிலம்பின்‌ சீறடி சிவப்ப": 


என்பதில்‌ 'சீறடி சிவப்ப' என்னும்‌ குறிப்பைக்‌ கொண்டு தலைவன்‌ தலைவியைக்‌ 
கொண்டுதலைக்‌ கழிந்ததும்‌, வல்லுவை மண்ணால்‌ நடையே என்ற தொடரைக்‌ 
கொண்டு தலைவியின்‌ நடைவன்மையை நினைத்துத்‌ தலைவன்‌ வியந்ததும்‌ 


பெறப்பெறுகிறது. 
உடன்போக்கும்‌ கூற்றுகளும்‌ 


தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ கூற்று நிகழத்துவதற்கு உரியவர்களாகத்‌ 


தலைவன்‌, தோழி, நற்றாய்‌, செவிலி, கண்டோர்‌ ஆகியோரைக்‌ கூறுவர்‌. ஆனால்‌ 


40 
தலைவிக்கு மட்டும்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றினை தனித்த நூற்பாவில்‌ 
அமைக்கவில்லை. "இளம்பூரணர்‌",  நச்சினார்க்கினியர்‌'? உள்ளிட்ட 
உரையாசிரியர்கள்‌ உரையில்‌ உடன்போக்கில்‌ தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றுகளை 


அமைத்துள்ளனர்‌, 


தலைவனும்‌ உடன்போக்கும்‌ 


தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌, தலைவனுக்குரிய கூற்றுகளை 
"நாற்பத்து நான்காவது நூற்பாவாகத்‌ தொகுத்து அமைத்திருக்கிறார்‌. இந்நூற்பா 
இருபத்து நான்கு அடிகள்‌ கொண்டது. இதில்‌ முதல்‌ ஆறு அடிகள்‌ 


உடன்போக்கிற்கு உரியவை ஆகும்‌": 


தலைவன்‌ கூற்றுகள்‌ 


தலைவன்‌ உடன்போக்கில்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுகள்‌, 


(1)  தலைவியின்தமர்‌ உடன்போக்கு மறுக்கும்‌ நிலையில்‌ கூறுதல்‌, 

(2)  உடன்போக்கிற்குரிய பருவம்‌ குறித்து ஆராய்தற்கண்‌ கூறுதல்‌, 

(3)  தோழியோடு ஆராய்ந்து உடன்போக்கினைத்‌ துணிதற்கண்‌ கூறுதல்‌, 
(4) தலைவியைக்‌ கொண்டு போதலைத்‌ தவிர்த்தற்கண்‌ கூறுதல்‌, 

(5) தலைவியை உடன்கொண்டு செல்லும்‌ சுரத்தின்கண்‌ கூறுதல்‌, 


(6)  இடைச்சுரத்தில்‌ தலைவியை அவள்‌ தமர்‌ பெயர்த்துச்‌ செல்ல வந்தபோது, 


தலைவி தமர்பால்‌ செல்லாது, தவைவனைச்‌ சார்ந்தமை கண்டோர்‌, இவள்‌ 
தலைவன்‌ உடைமையாய்க்‌ கற்பொடு கூடிவிட்டான்‌ என்று பலரும்‌ அறியக்‌ 


கூறும்போது தலைவன்‌ கூற்று நிகழ்த்துவான்‌. 


41 
தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ தலைவன்‌ ஆறு இடங்களில்‌ கூற்று 
நிகழ்த்துவான்‌ என்பர்‌. இக்கூற்றுகளுக்கு இளம்பூரணர்‌ மேற்கோள்‌ பாடல்களை 


வரைந்துள்ளார்‌. இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


2 : 7 தொல்காப்பியமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌” 


வ.எ. கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


1 வரைவுடன்வடாத தமர்கண்‌ கூறுதல்‌ ல்‌ ௮ 


2. பருவத்தின்கண்‌ கூறுதல்‌ - 5 


3. சுரத்தின்கண்‌ கூறுதல்‌ அழிவில்‌ முயலும்‌ நற்‌;9 
4, தலைமகளை உடன்கொண்டு ஆறுசெல்‌ வருத்தத்து - 
போகத்துணியினும்‌ கூறுதல்‌ வேட்டச்‌ செந்நாய்‌ 


5, தலைமகளை விடுத்துப்போகினும்‌ 3 = 
கூறுதல்‌ 


6. தலைமகளை இடைச்சுரத்தின்‌ வழியாக 
அழைத்துச்‌ செல்லும்போது தலைவியின்‌ 
தமர்‌ வந்து மீட்டுக்‌ கொள்வர்‌ என 
வருத்தமுற்றுக்‌ கற்பொடு புணர்ந்த கவ்வை - 2 
உளப்பட அப்பகுதிப்பட்ட உடன்போக்கின்கண்‌ 


தலைவன்‌ கூறுதல்‌. 


42 
மேற்குறித்த அட்டவணையின்வழி இரண்டு கூற்றுகளுக்கு மேற்கோள்‌ 
பாடல்கள்‌ கொடுத்தும்‌, ஏனைய கூற்றுகளுக்கு மேற்கோள்‌ கொடுக்காமலும்‌ உரை 


வரைந்துள்ளமையை அறியமுடிகிறது. 


உரையாசிரியர்களும்‌ தலைவன்‌ கூற்றும்‌ 


உடன்போக்கில்‌ தலைவன்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுகளுக்கு உரை எழுதிய 


உரையாசிரியர்களின்‌ கருத்துகள்‌ பின்வருமாறு அட்டவணைப்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 


43 


qd oo GSES 
ம மா 
- [OE (NIM OE °] 


+ 


+ 


E(w முழ 
gH ONAoreY Figo 
DENG WME ZT 

WH ROP 
WEP dNdPY Fucos 
POTTS WM OE - 


— 


WoL gio PLD 


+ 
மம்ம ஒணூுமஒஓு ம்ம ம ஏிபமஜ 


POPEO Looudigip MPNYE 
Munn POPU ELS 


யாப்பா 


+ 


dw MPEG Gm 


மம்மு க பபப 


Pdpgiors LPL 


Emu 

ஓபாஒஜிய௫த (ஒர 

- மு ஒமமுஒஓயாலமு 1-௧ 
ய்ய மடுடும 


MO wIG MMPS OE - 


+ 


WHEW PMP POD 
ஏயும்‌ ரண்ற 


Tw JUTE ° 


WE W PME 
ஏுபய்ம6 மெமயஓ ஏப்‌ 


[sow Gumgoolக - 


“I i 


yop 


— 


— 


WEYL Ge 


ஏழுல யல PPE ‘TZ 


We gw 
முடம்‌ இரப்யல ஓடுலழியதே *| 


ஏம 


0௦ மிலயாயழயாம்மு ௧ பீம்‌ ம முரு 


8:7 - wove 


wg 
PISO LAPIS 


wel AEE Geuாg 
QLPDIOTS OPW 


Ew PPP LD 


மப்‌ ம மம முடியி 


WYO Ww WIE 
gis Sd 


wig 


44 


Hw 
WOE F119 HL 
BigiD gw 


$qnsgirs MME - 


[cei 
MYOOE PAE LE oh 
+ - மட ஓழும்‌ மெழ ஒரியா 


WE WELT - 


மூஞப ம ஒர 


MOLI E IE ° 


FAAP PGW மழ 
reso கம umm கக 
இழு PMSF Siro NASD ‘TZ 

ww UPD [OE 
EEOFGGON WOE LrsiNE 
ws WE wp Iw | 


WEI WOE 
1919 yore 


பய இடியா 


— 


— 


T மலரினை 
Wau wr Y MBG 
-ஏரத 0௫ ணர்ா 


மய ஹூுஒழுமுஒ பாலமாக 
த்னோல ரக MP 
Soh Que PUNTO 
119 yee Qs QI 
Barons MMSE Fung 
qrSoope ABFA Pingo 
PEF LPN E 


Fw rE Gin919 
og NE MRSS ‘1 


WUE 


‘19°79 


45 


' இளம்பூரணர்‌ சிந்தனை 


உடன்போக்கில்‌ தலைவன்‌ கூற்று நிகழ்த்தும்‌ நூற்பாவிற்கு உரை எழுதிய 
இளம்பூரணர்‌, தொல்காப்பியம்‌ சுட்டிய ஆறு கூற்றுகளை விடக்‌ கூடுதலாகச்‌ சில 


கூற்றுகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ தலைவனுக்குரிய கூற்றுகளில்‌ ஐந்தாவதாக 
இடம்பெற்றுள்ள 'விடுத்தல்‌' என்பதற்கு தோழிக்குக்‌ காட்டதுகடுமை கூறி 
| விடுத்துக்‌ கூறுதல்‌, தலைவிக்குக்‌ காட்டது கடுமைகூறி விடுத்தல்‌ என்ற 


, இருகூற்றுகளைப்‌ புதிதாகக்‌ கூறியுள்ளார்‌. இறுதியில்‌ இடம்பெற்றுள்ள 


தலைமகளை இடைச்சுரத்தின்‌ வழியாக அழைத்துச்‌ செல்லும்போது, தலைவியின்‌ 
'தமர்‌ வந்து மீட்டுக்‌ கொண்டு பெயர்வர்‌ என வருத்தமுற்றுக்‌ கற்பொடு புணர்ந்த 
கவ்வை உளப்பட அப்பகுதிப்பட்ட உடன்போக்கின்கண்‌' என்பதற்கு தலைவியின்‌ 
தமர்‌ வருவரெனக்‌ கூறல்‌ என்ற ஒரு கூற்றினைப்‌ புதியதாகவும்‌, தலைவியின்‌ தமர்‌ 
 வந்தவழிக்‌ கூறல்‌ என்ற கூற்றினை, அக்கூற்றிலிருந்து வகைப்படுத்தியும்‌ கூறுவர்‌. 
| இளம்பூரணர்‌ கற்பொடு புணர்ந்த கவ்வைக்குச்‌ செய்யுள்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க 
என்று உரை வரைந்துள்ளார்‌. 
இளம்பூரணர்‌ காட்டும்‌ புதுமை 
| 

தொல்காப்பியர்‌ சுட்டாத கூற்றுகள்‌, நற்றிணை, கலித்தொகை ஆகியவற்றில்‌ 
இடம்பெற்றுள்ளன. 'இரும்புலிக்‌ கீரிந்த“! என்ற பாடல்‌ உடன்கொண்டு பெயர்தல்‌ 
' வேண்டுமென்ற தோழிக்குக்‌ காட்டது கடுமைகூறி விடுத்தது என்பதாய்‌ 


; உடன்போக்கிற்கு உரியதாக அமைகிறது. இப்பாடலில்‌ 'நம்மொடு வருமெனின்‌ 
| 


46 
பெருங்கல்‌ ஆறே! (3,4,5) என்று வரும்‌ குறிப்புகளைக்‌ கொண்டு இப்பாடலை 
இளம்பூரணர்‌ தோழிக்குக்‌ காட்டது கடுமைகூறி விடுத்தலுக்குக்‌ காட்டுகிறார்‌. 
இக்கூற்று, தொல்காப்பியத்தில்‌ இடம்பெறொமல்‌ இளம்பூரணர்‌ உரையில்‌ 


குறிக்கப்பெற்றுள்ளது. 


கலித்தொகையில்‌ இடம்பெற்றுள்ள 'கிளிபுரை' என்ற பாடல்‌ தலைவிக்குக்‌ 
காட்டது கடுமைகூறி விடுத்தது என்பதாய்‌ உடன்போக்கிற்கு உரியதாக 


அமைகிறது. இதற்கு, 


முளியரில்‌ பொத்திய முழங்கழல்‌ இடைபோழ்ந்த 


வளியுறின்‌ அவ்வெழில்‌ வாடுவை யல்லையோ"2 


என்ற அடிகளைக்‌ காட்டுவர்‌. இதில்‌ இடம்பெற்றுள்ள 'முழங்கழல்‌ வளியுறின்‌ 
வாடுவை யல்லையோ' என்ற தொடரைக்‌ கொண்டு தலைவிக்குக்‌ காட்டது 
கருனமகூறி விடுத்தலுக்குக்‌ காட்டுகிறார்‌. இக்கூற்று தொல்காப்பியத்தில்‌ 


இல்லாமல்‌ இளம்பூரணர்‌ உரையில்‌ புகுத்தப்பெற்றுள்ளது. 


“அமர்வரின்‌ அஞ்சேன்‌ பெயர்க்குவன்‌ 


நுமர்வரின்‌ மறைகுவென்‌ மாஅ யோளே”* 


என்ற பாடல்‌ தமர்‌ வருவர்‌ என ஐயுற்றுக்‌ கூறியதாகும்‌. இதற்கு, "உடன்போகா 


"6d 


[நின்ற தலைமகன்‌ தலைமகட்குச்‌ சொல்லியது" என்ற துறைக்குறிப்பினை கூறுவர்‌. 
| 


'நுமர்வரின்‌ மறைகுவென்‌' என்றுவரும்‌ குறிப்பைக்‌ கொண்டு உடன்போகா நின்ற 


| 47 
தலைமகன்‌ தலைமகட்குச்‌ சொல்லியதற்குக்‌ காட்டுகிறார்‌. இக்கூற்று 


நற்றிணையில்‌ இடம்பெற்று இளம்பூரணர்‌ உரையில்‌ குறிக்கப்பெற்றது. 


உடன்கொண்டு போயவிடத்து இடைச்சுரத்திற்‌ கூறியதற்கு 


நலமென்‌ பணைத்தோள்‌ எய்தினம்‌ 
வருந்தா தேகுமதி வாலெயிற்‌ றோயே 


குறும்பல்‌ ஊரயாஞ்‌ செல்லுமாறே"'* 


என்ற பாடலைக்‌ கூறுவர்‌. இதற்கு, "உடன்போகாநின்ற தலைமகன்‌ தலைமக்ட்கு 
உரைத்தது" என்று துறைக்குறிப்பினை வரையறுப்பர்‌. இப்பாடலில்‌ 


'குறிக்கப்பெற்றுள்ள நின்‌ நலமென்‌ பணைத்தோள்‌ எய்தினம்‌' என்னும்‌ குறிப்பால்‌ 


தலைவன்‌ தலைவிக்குக்‌ கூறியதும்‌ 'வருந்தாது ஏகுமதி.......... குறும்பல்‌ ஊர யாம்‌ 
'செல்லும்‌ ஆறே' என்றமையால்‌ உடன்போக்கு உணர்த்தப்பெறுவதும்‌ 
அறியப்பெறுகிறது. இக்கூற்றினை தலைமகளை உடன்கொண்டு 


|போகத்துணியுமிடத்து இடைச்சுரத்தில்‌ கூறியதற்குச்‌ சான்றாகக்‌ காட்டுகிறார்‌. 
இக்கூற்று தொல்காப்பியத்தில்‌ இடம்பெறாமல்‌ நற்றிணையில்‌ இடம்பெற்று, 


இளம்பூரணர்‌ உரையில்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளது. 
நச்சினார்க்கினியர்‌ சிந்தனை 


உடன்போக்கில்‌ தலைவன்‌ கூற்றுக்கு உரை எழுதிய நச்சர்‌ 


தொல்காப்பியரைவிடக்‌ கூடுதலாகச்‌ சில கூற்றுகளை உரையில்‌ அமைத்துச்‌ 
| 
' செல்கிறார்‌. 


48 

தொல்காப்பியத்தில்‌ தலைவன்‌ கூற்றில்‌ இடம்பெற்றுள்ள “பருவத்தின்கண்‌ 
கல்‌ என்பதற்கு இற்செறிப்பாற்புறம்‌ போகற்கு ஒன்றாத பருவத்தின்கண்‌ கூறல்‌, 
தலைல்னொடு கூட்டம்‌ பெறாது ஆற்றியிருக்கும்‌ பருவத்தின்கண்‌ கூறல்‌ என்ற இரு 
கூற்றினைப்‌ புதியதாகக்‌ கூறுவர்‌. தலைமகளை உடன்கொண்டு போகத்துணியினும்‌ 
கவற என்ற கூற்றிற்கு, தலைவியின்‌ தமர்‌ கூறும்‌ கடுஞ்சொற்கு ஆற்றாது 
உடன்போக்கிற்கு ஒருப்பட்டெழுந்தவிடத்துக்‌ கூறல்‌, நொதுமலர்‌ வரைவிற்கு 
ஆற்றாது உடன்போக்கினைத்‌ துணிதற்கண்‌ கூறல்‌ என்ற இருகூற்றினைப்‌ 


புதியதாகக்‌ கூறுவர்‌. மேற்சுட்டிய நான்கு புதிய கூற்றுகளுக்கும்‌ சான்று காட்டாமல்‌ 


ச்ச்‌ உரை வரைந்துள்ளார்‌. 


தொல்காப்பியத்தில்‌ இறுதியாக இடம்பெற்றுள்ள *இடைச்சுர மருங்கில்‌ 
அவள்‌ தமர்‌ எய்திக்‌ கற்பொடு புணர்ந்த கவ்வை உளப்பட அப்பகுதிப்பட்ட 
திறத்தின்கண்‌ கூறல்‌” என்பதற்கு தலைவியின்‌ தமர்‌ வருவர்‌ எனத்‌ தலைவன்‌ 
கூறல்‌ என்ற புதிய கூற்றினை இளம்பூரணரை அடியொற்றித்‌ தருவர்‌ தொல்காப்பியர்‌ 


சுட்டிய அப்பாற்பட்ட ஒரு திறத்தானும்‌ என்பதற்கு தலைவன்‌ தலைவியை மருட்டிக்‌ 


(மயக்கிக்‌) கூறல்‌, உடன்போக்கில்‌ தலைவன்‌ புகழ்ச்சிக்கு நாணிக்‌ கண்புதைத்துழித்‌ 
தலைவன்‌ கூறல்‌, தலைவியிடம்‌ வழிவந்த நன்மை கூறி வருந்தாது ஏகுக எனத்‌ 
தலைவன்‌ கூறல்‌ என்ற மூன்று கூற்றினைப்புதியதாக மொழிவர்‌. இளம்பூரணரைப்‌ 
போலவே இவரும்‌ கற்பொடு புணர்ந்த கவீவைக்குச்‌ சான்றினை வந்தவழிக்‌ கண்டு 


கொள்க என்கிறார்‌. 


49 
சோமசுந்தர பாரதியாரின்‌ சிந்தனை 


| 

தொல்காப்பியர்‌ சுட்டிய வரைவுடன்படாத தமர்கண்‌ கூறல்‌ என்பதை, 
ஒன்றாத்‌ தமர்கண்‌ உடன்படுமாறு சான்றோரை விடுத்த தலைவன்‌ கூற்றைத்‌ தோழி 
ல்‌ கொண்டு கூறல்‌ என்று மாற்றி மொழிந்துள்ளார்‌. தொல்காப்பியத்தில்‌ 
இறுதியாக இடம்பெற்றுள்ள கூற்றிற்கு இடைச்சுர மருங்கில்‌ தலைவியின்‌ தமர்வரத்‌ 
தலைவன்‌ மறைந்து கூறியதைத்‌ தலைவி கொண்டு கூறல்‌, இடைச்சு] மருங்கில்‌, 
தலைவியின்‌ தமருக்கு ஊறுசெய்யாது மறைந்த தலைவன்‌ தானே கூறல்‌ என்ற 
இரு கூற்றினைப்‌ புதியதாகச்‌ சுட்டுவர்‌. 

அருணாச்சலம்‌ பிள்ளையின்‌ சிந்தனை 

தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ பருவத்தின்கண்‌ கூறல்‌ என்பதற்குத்‌ தலைவியின்‌ 
இளமைக்கும்‌, மென்னைக்கும்‌ ஏலாதவேனிற்‌ பருவத்தின்கண்‌ கூறல்‌ என்ற புதிய 
ப்ளக்‌ சுட்டுவர்‌. தலைவன்‌ தலைவியைக்‌ கொண்டு போதலைத்‌ 
தீவிர்த்தற்கண்‌ கூறல்‌ என்ற பொருளினை மூன்று உரையாசிரியர்களும்‌ சுட்டுவர்‌. 


னால்‌ இவர்‌ தலைவன்பால்‌ தலைவியை ஓம்படைகூறி விடுத்தற்கண்‌ கூறல்‌ 


என்ற பொருளினை மாற்றி மொழிந்து, அதற்கு இயைபும்‌ காட்டுகிறார்‌. 


| 
தலைவியும்‌ உடன்போக்கும்‌ 


தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌  உடன்போக்கின்கண்‌ தலைவி 


| 
நிகழ்த்தும்‌ கூற்றாக எதனையும்‌ சுட்டவில்லை. "தலைமகள்‌ கூற்று உணர்த்திய 


சூத்திரம்‌ காலப்‌ பழமையாற்‌ பெயர்த்து எழுதுவோர்‌ விழ எழுதினார்‌ போலும்‌" 


ன்று இளம்பூரணர்‌ கருதுகின்றார்‌. தொல்காப்பியர்‌ பொருளியலில்‌ 


50 
"அம்பலும்‌ அலரும்‌ களவுவெளிப்‌ படுக்குமென 


றஞ்ச வந்த ஆங்கிரு வகையினும்‌ ............. 


போக்கும்‌ வரைவும்‌ மனைவிகண்‌ தோன்றும்‌" 


என்ற மரபினைத்‌ தலைவிக்கு உரியதாக மொழிந்தார்‌. எனவே அவர்‌ 
உடன்போக்கில்‌ தலைவி கூற்றுக்களை அகத்திணையியலில்‌ கூறியிருக்க 
வேண்டுமென்று இளம்பூரணர்‌ கருதியதில்‌ காரணம்‌ இருக்கத்தான்‌ செய்கின்றது 
என்கிறார்‌. 

உரையாசிரியர்களும்‌ தலைவி கூற்றும்‌ 


"தொல்காப்பியர்‌ களவியலில்‌ தலைவனுக்குரிய கூற்றினைக்‌ 


"69 


குறித்துச்‌ செல்கிறார்‌ இந்நூற்பாவில்‌ இடம்பெறும்‌ "நாணுநென்‌ சலைப்ப 


விடுத்தற்‌ கண்ணும்‌' என்னும்‌ கூற்றை உடன்போக்கில்‌ தலைவிக்குரிய கூற்றாக 


நச்சினார்க்கினியர்‌ கொள்கின்றார்‌", இந்த ஒரு கூற்றில்‌ மட்டும்‌ உடன்போக்கில்‌ 


தலைவி நிகழ்த்தும்‌ அனைத்து கூற்றுகளையும்‌ அடக்க இயலவில்லை. ஆகவே 


nl 


நச்சினார்க்கினியர்‌ "எஞ்சி யோர்க்கும்‌ எஞ்சுதல்‌ இலவே என்ற நூற்பாவின்‌ 


கண்ணும்‌ உடன்போக்கில்‌ தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றுகளை அமைத்துக்‌ 


72 73 


கொள்கின்றார்‌. இளம்பூரணரும்‌" “, அருணாசலம்‌ பிள்ளையும்‌", உடன்போக்கில்‌ 


தலைவியின்‌ கூற்றுகளை இந்நூற்பாவில்‌ மட்டும்‌ குறித்துச்‌ செல்கின்றனர்‌. 


51 


Hw WGP TQIS 
(EE NMP Adio (01) 
முகரும்‌ ஒரியா 
MYTEN FEO ME 
மச “துலெனிபலே 010910991919 
ீ்ர்ரி௰து பானே யா 
mF Fig WqIழgம க (6) 
EW [OYE 
ஏலைழியல மழ ஓ Nw 


OW MEGS 1 யாழ 1௧ (9) 


WEFQOGSLLD 
iw pM 
- OWE TOPE 
-ஓரா(ம முக்‌ ருமொய 
ண MA Quo 
BINGE PNSE (£) 
Fw ஒடாமTக 
யுமுஒபாஓ [6098 (₹) 
WHO W YE 
FRE Ee 
ஏம ஈம 
லெொழமு க மில (1) 


oouag JISL PDI 


HAW [MOF SAL 
NSA Qos MSG) Wid 
ngs oF “100g mg TS (L) 
qodimsi9 ogi we POU EENE hots 
19 (oF TDrYoog Mg 1க (9) 
முய ம ஒமு19 முுமூ க 
லெக்‌ ம NENG Go 
WEY WPL TS [ESE (GS) 
QS ம wl க மெய்ச்‌ 
-GNe AGUMPUNY MUM (OYE (ண) 
மு ம 
SONA MEA (EGE (£) 
ம்ம PM KT (OS (7) 
HW [POE TN லெயாற (1) 


yopd 


ஆ பிலபாயழயாய்முக அபு ம 
6:7 - wove 


முழுது ம ஒலெயெகோே 


(OOF TD) Mug Ts (p) 
HAW OYE Sica Edis 


LE WME BES 


MENTS LTRS (£) 


WEDS goYiD 


ஓலையகோல தகம்‌ Iw 
GMP Ta rE (7) 


ww ௭D 


மெ [FE (1) 


ஏம 


[POE 


Me TEES 
MIA YP AGEL T 


ETC] 
(டகழ0919 
ஏலையா 1 


1} “1970 


52 

மேற்குறித்த அட்டவணையின்வழி உடன்போக்கில்‌ தலைவி நிகழ்த்தும்‌, 
கூற்றுகளை இளம்பூரணர்‌ நான்காகவும்‌, நச்சர்‌ பத்தாகவும்‌, அருணாச்சலம்‌ பிள்ளை 
மூன்றாகவும்‌ வரையறுப்பதை அறியமுடிகிறது. சோமசுந்தர பாரதியார்‌ பிரிவில்‌ 
தலைவிக்குரிய கூற்றினை அமைத்தாரேயன்றி உடன்போக்கிற்குரிய சூற்றினைச்‌ 
சுட்டவில்லை. போக்குடன்பட்ட தலைவி கூறல்‌, உடன்போய்‌ மீண்டுவரும்‌ 
தலைவி தன்‌ வருகையை ஆயத்தார்க்குக்‌ கூறி விடுத்தல்‌ ஆகிய 
இருதுறைகளையும்‌ மூன்று உரையாசிரியர்களும்‌ ஒன்று போலக்‌ கையாண்டுள்ளனர்‌. 
இவர்கள்‌ வரைந்த உரையினையும்‌ மேற்கோள்‌ பாடல்களையும்‌ பின்வரும்‌ 


அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 
2 : 10 உரையாசிரியர்களும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌” 


வ.௮. கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


இளம்பூரணர்‌ உரை: 


I. தலைவி உடன்போக்கு ஒருப்பட்டமை சிலரும்‌ பலருங்‌ நற்‌;149 
கூறுதல்‌ 


2. தலைவி உடன்போகியவழி இடைச்‌ - சேட்புல முன்னிய ஐங்‌;384 
சுரத்தில்‌ ஆயத்தார்க்குச்‌ சொல்லி 
விடுத்தல்‌ 

3. தலைமக்கள்‌ உடன்போகியவிடத்து அறஞ்சா லியரோ ஐங்‌;312 
தலைவியின்‌ தமர்‌ வந்துற்றவழித்‌ 
தலைவி கூறுதல்‌ 


4, உடன்போய்‌ மீண்டுவரும்‌ தலைவி கவிழ்மயி ரெருத்திற்‌ ஐ௩;397 
ஆயத்தார்க்குக்‌ கூறி விடுதல்‌ 


நச்சர்‌ உரை: 


5. போக்குடன்பட்ட தலைவி கூறுதல்‌ பைபயப்‌ பசந்தன்று அகம்‌;95 


கூற்றுகள்‌ 


தலைவி நாண்‌ நீங்கியது கூறுதல்‌ 


தலைவி அலர்‌அச்சம்‌ நீங்கியதைக்‌ 
கூறல்‌ 


தலைவி யான்‌ போகின்றமை ஆயத்‌ - 
தார்க்கு உரைமின்‌ என்று கூறுதல்‌ 


தலைவி உடன்போக்கில்‌ தேரில்‌ ஏறி 
வருத்தமின்றிப்‌ போவதைத்‌ தாய்க்கு 
உரைமின்‌ எனக்கூறல்‌ 


உடன்போய்‌ மீண்டுவரும்‌ தலைவி என்‌ 
வரவு ஆயத்தார்க்குக்‌ கூறுமின்‌ என்றல்‌ 


உடன்போய்‌ மீண்ட தலைவியின்‌ வழிவரல்‌ 
வருத்தம்‌ கண்டு வருந்திய தோழிக்குத்‌ 
தலைவி கூறுதல்‌ 


உடன்போய்‌ மீண்ட தலைவியின்‌ நாட்‌ - 
டினைப்‌ பற்றி வினவிய தோழிக்குத்‌ 
தலைவி கூறுதல்‌ 


உடன்போக்கின்போது தலைவியின்‌ 
ஐயன்மார்‌ வந்தபோது, தலைவனை 
மறைத்த மலையைத்‌ தலைவி வாழ்த்திக்‌ 
கூறுதல்‌ 


மாணுநெஞ்‌ சலைப்ப தலைவி 
விடுத்தற்கண்‌ கூறல்‌ 
அருணாச்சலம்‌ பிள்ளை: 


உடன்போக்கு உணர்த்திய தோழிக்குத்‌ 
தலைவி அதனை மறுத்துக்‌ கூறுதல்‌ 


தோழி போக்கிற்கு உடன்பட்டுக்‌ கூறல்‌ 
உடன்போய்‌ மீண்ட தலைவி தாய்க்கும்‌ 


தன்‌ ஆயத்தார்க்கும்‌ தன்‌ வருகையைக்‌ 
கூறுமாறு சொல்லிவிடுத்தல்‌ 


பாட்டுமுதற்குறிப்பு 


அளிதோ தானே 


சிலரும்‌ பலரும்‌ 
சேட்புலமுன்னிய 


கடுங்கட்‌ காளை 


53 


நூல்‌ 


குறுந்‌; 149 


நற்‌;149 


ஐங்‌;384 


ஐங்‌;385 


கவிழ்மயிர்‌ எருத்திற்‌ ஐங்‌;397 


வேய்வனப்‌ பிழந்த 


ஐங்‌;392 


அன்னாய்‌ வாழிவேண்‌ ஐ௩;203 


அறஞ்சாலியரோ 


ஐங்‌;312 


54 


தலைவி கூற்றுக்கு உரையாசிரியர்கள்‌ காட்டிய மேற்கோள்‌ பாடல்கள்‌ 
நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு  ஆகியவற்றிலிருந்து 
எடுத்தாளப்பெற்றுள்ளன. அருணாச்சலம்‌ பிள்ளை சான்றுகள்‌ காட்டாமல்‌, 
கூற்றுகளை மட்டும்‌ குறிப்பிட்டு உரை வரைந்துள்ளார்‌. நச்சர்‌ தலைவி கூற்றுக்கு 
இளம்பூரணரைவிடக்‌ கூடுதலாக ஐந்து கூற்றினை அமைத்துள்ளதும்‌ 


அறியப்பெறுகிறது. 


தோழியும்‌ உடன்போக்கும்‌ 

"தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌ தோழிக்குரிய கூற்றுக்களைத்‌ 
தொகுத்துக்‌ கூறியுள்ளார்‌. இந்நூற்பா பத்து அடிகள்‌ கொண்டது"? 
தொல்காப்பியத்‌ தோழி கூற்றுகள்‌ 

1. தலைவியை உடனழைத்துச்‌ செல்லாவிடில்‌ அவளுக்கு நேரும்‌ 
துன்பங்களை எடுத்துத்‌ தலைவனுக்குக்‌ கூறுமிடத்தும்‌ 

2, தலைவனொடு தலைவியைப்‌ போக்கற்குத்‌ துணிந்தவிடத்தும்‌ 

3. தலைவியைத்‌ தலைவனொடு வழியனுப்புமிடத்தும்‌ 

4, தமரினின்று நீக்கப்பெறுதலால்‌ தானும்‌ தலைவியும்‌ அடையும்‌ துன்பம்‌ 
கூறுமிடத்தும்‌. 

5. மெய்யும்‌ பொய்யும்‌ பகுத்துணர்ந்தோர்‌ சுட்டியநெறி இ..தென்று கூறித்‌ 
தலைவியைத்‌ தேடிச்‌ செல்ல முற்பட்டதாயைச்‌ செல்லவிடாது 
மீட்டுக்‌ கொள்ளும்‌ நிலையில்‌ தோழி கூறல்‌. 

6. வருந்திய தாயை நடந்தன மறந்து, நடக்க வேண்டிவை நினைதல்‌ 


வேண்டும்‌ என்றுகூறி வற்புறுத்துமிடத்தும்‌ தோழி கூறல்‌. 


55 


தோழி கூற்று ம்‌ உரையாசிரியர்களும்‌ 
தோழிக்கு உடன்போக்கில்‌ கூற்றுகள்‌ நிகழ்கின்றன. இக்கூற்றுகள்‌ 
குறித்த உரையாசிரியர்களின்‌ கருத்துக்கள்‌ பின்வருமாறு அட்டவணைப்படுத்தப்‌ 


பெற்றுள்ளன. 


56 


Hw 
QYPE PMT மயி மு ஏ 
5 + பும்‌ UE LWNE -] CANE FY oP PYT 


முப மு (மலாய்‌ 
UNMIS PPAF ‘7 


MEI 
PIED USPINE 
+ iw PEEP glug ஏய இம ஏழும்‌ 
FO PPUISIBiN INGEN YE PEE ‘| மெழுக MPNGGSE 1 dW PPPGFEDG 
Ww POPE மப ஒரி ஒம்‌ லெப்‌ (NGS ‘¢ 
Guy pepdGPeiNg ‘7 பும்‌ ரிய ஏத ப்ஹகோயா! 915 was 
டமும TG roe இய்மயாழ ணட 7 
ரிய முமலையால “| மரி ஓம லெயஓ மும்‌ *] + கரிம மமுஓமுைபாஓ 
WHEELIE 
MIMD pr 
FONE GED ‘TZ WH W POY E 
qd MUO (EE ENOUOGNIE TA LEY PPPOE EF IOBEQ 1S 
கர்ம‘ சிய ‘| WANG PUOLEYPIPY WOE ‘| Si WOGAMS ADELE 
யாணப்ர 4p wg qudio 


ப மிழழயாய்முக ஏுபிம்‌ம ஞி 
IT: - woone 


57 


os goa 


ம ஒட மண ° 


பீம (பரமு ம 
ESQ ‘Sami w MCGEE 
NOOO TOMA 
qd Pg UMNO 


WEEDS IONE * 


dw FFAS 
pidropirs MOLISE 
(ஏர) கக ஒலை 
posers oomudida 


I 


— 


A POLITE 


விற TS அபg இயற 


ww MNOMOY Fie 


FS Jorg [EE ‘TZ 


(Odi19 1919 FG 

ரிய ஒுயய்முரம 

Qo MEF 

ASFA Wun ஓலி 

ய Lg ‘pA or 
CgUMPOY IP WIE "1 


ரு ம 
wpiPPDnGS mug 


dw 
Ig MELE Fy 


மமீமூ ஒழு ாழறு 


IMPNIEE FONE - 


FEE 


TSH FEEL - 


மூயும ஒழு மு அயிர * 


மும்‌ மு ஓ1919 (8 ரூமா 


மய மூ 
wp Ehgro mos கழ்w 
ஒமயAிN WRNTTEE 


மம்மு முழ யுமயுிபப்ஒு 
PERG LMF 


FPL MGM - 


‘1 


wd யhணMS AUIS N19 


மம்ம ஓப ராமு 
-§ilhqro grwilis NY orsp 
(FM OMA PrY PY 14 
BGG WEI IG MOLE MEAP 


ம ஜி NE 
ஏம ஒடு ஏ மழு 
-0909PO PMELE NGA aeaspY 
APY ENO WE Fw 


ப + (யம மற நீர்மலி ம பஜே 
ஒரம்‌ PIMWPNCTGE *[ ந oக்ல ஏரயாகு வாகு 
யாப்பா upd aT] (UE 


58 
இளம்பூரணர்‌ சிந்தனை 
தொல்காப்பியம்‌ உடன்போக்கில்‌ தோழிக்குரியனவாகச்‌ சுட்டிய 
கூற்றுகளைவிட இளம்பூரணர்‌ கூடுதலான கூற்றுகளை அமைத்துச்‌ செல்கிறார்‌. 
தொல்காப்பியம்‌ சுட்டிய விடுத்தற்கண்‌ கூறுதல்‌ என்பதற்குத்‌ தலைமகன்‌ 
வக்கு நஇருப்பட்டமை தோழி தலைமகளுக்குக்‌ கூறுதல்‌, தலைமகளை 
உடன்போக்கு நயக்குமாறு கூறுதல்‌ என்ற இரு கூற்றுகளையும்‌, நீக்கலின்‌ வந்த 
தம்முறு விழுமம்‌ கூறல்‌ எனப்தற்குத்‌ தமரை நீக்குதலால்‌ தமக்குற்ற நோயின்கண்‌ 
தலைமக்ளிடம்‌ கூறுதல்‌ என்ற கூற்றினையும்‌ புதியதாகச்‌ சேர்த்துள்ளார்‌. 
தொல்காப்பியர்‌ தோழி கூற்றில்‌ ஐந்தாவதாகச்‌ சுட்டிய கூற்றினை, 
இளவல்‌ இரண்டு கூற்றுகளாகப்‌ பகுத்துள்ளார்‌. அவையாவன தலைமகனைச்‌ 
சுட்டிக்‌ றல்‌ தாய்நிலை நோக்கித்‌ தலைபெயர்த்துக்‌ கொள்ளுதற்கண்‌ கூறல்‌ 
என்பவை ஆகும்‌. ஆறாவதாகக்‌ குறிக்கப்பெறும்‌ தொல்காப்பியக்‌ கூற்றுக்கு 
மிக்‌ மொழிந்ததுகூறித்‌ தாயை வற்புறுத்தற்கண்‌ கூறல்‌' என்ற புதிய 
கூற்றினை அமைத்துள்ளார்‌. 'என்றிவை எல்லாம்‌ இயல்புற நாடின்‌' என்பதற்கு 


நான்கு கூற்றுகளை கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளார்‌. 


இளர்பூரணர்‌ காட்டும்‌ புதுமை 

தொல்காப்பியர்‌ கூறாத கூற்றுகள்‌ அகநானூறு, சிற்றெட்டகம்‌ ஆகியவற்றில்‌ 
காணப்பெறுகின்றன. சங்கநூற்‌ குறிப்புக்‌ கொண்டு இளம்பூரணர்‌ புதுமைக்‌ 
கூற்றுகளை வகுத்துத்‌ தந்துள்ளார்‌. 

"அன்னை சொல்லும்‌ உய்கம்‌ என்னதூஉம்‌ 


ஈன்‌ சேரா இயல்பின்‌ பொய்ம்மொழிச்‌ 


59 


சேரியம்‌ பெண்டிர்‌ கவ்வையும்‌ ஒழிகம்‌ 


வெம்‌ கை அழுங்கிய செலவே"? 


என்ற பாடல்‌ உடன்போக்கு நயப்பித்தது ஆகும்‌. நயப்பித்தது என்பது விரும்பி 
ஒருப்படச்செய்தது ஆகும்‌. இதன்வழி இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'அழுங்கிய 
செலவே' (அகம்‌.65;20) என்ற குறிப்பைக்‌ கொண்டு தலைவியைத்‌ தோழி 
உடன்போக்கு ஒருப்படச்‌ செய்ததையும்‌, 'வாழி தோழி' என்றதனால்‌ தோழி 
தலைமகளுக்குக்‌ கூறியதும்‌ அறியப்பெறுகிறது. இப்பாடலின்‌ முதற்பகுதியில்‌ 
தலைவன்‌ உடன்போக்கு நயப்பித்தற்குரிய காரணம்‌ தெளிவுறுத்தப்பெறுகிறது. 
'அன்னை சொல்லும்‌ உய்கம்‌, பெண்டிர்‌ கவ்வையும்‌ ஒழிகம்‌' என்ற குறிப்புக்களான்‌ 
தோழி தலைவியை உடன்போக்கிற்கு நயப்பித்தது அறியப்பெறுகிறது.  தமரை 
நீக்குதலால்‌ தமக்குற்ற நோயின்கண்‌ தோழி தலைமகளிடம்‌ கூறுதல்‌ என்பதற்குச்‌ 


சிற்றெட்டகத்தில்‌ (நாளும்‌) இருந்து எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


தலைமகனைச்‌ சுட்டிக்‌ கூறலுக்கு கலித்தொகையில்‌ இருந்தும்‌ (பா.௭;20) 
தாய்நிலை நோக்கித்‌ தலைப்பெயர்த்துக்‌ கொண்டதற்குச்‌ செய்யுள்‌ வந்தவழிக்‌ கண்டு 
கொள்க என்றும்‌ உரைவந்துள்ளார்‌. தலைமகன்‌ மொழிந்தது கூறித்தாயை 
வற்புறுத்தற்கண்‌ கூறலுக்குக்‌ கலித்தொகையில்‌ இருந்தும்‌ (பா.எ;11) பருவம்‌ 
வந்தது என்பதற்கு திணைமாலை நூற்றைம்பது (பா.எ;66) நூலிலிருந்தும்‌, பருவம்‌ 
அன்று என்பதற்குக்‌ குறுந்தொகையில்‌ (பா.எ;66) இருந்தும்‌, விலக்கிற்று 
என்பதற்கு ஐங்குறுநூற்றின்‌ (பா.எ;364) வழியும்‌, தலைமகட்குக்‌ கூறியதற்கு 


ஐந்திணை ம்பதின்‌ (பா.எ;321) வழியும்‌ சான்றுகள்‌ காட்டியுள்ளார்‌. 


60 

நச்சர்‌ சிந்தனை 
தொல்காப்பியம்‌ சுட்டிய “தலைவரும்‌ விழுமநிலை எடுத்துரைத்தல்‌” 
என்பதற்குத்‌ தலைவன்‌ கொண்டுதலைக்‌ கழியாவிடின்‌ தலைவிக்கண்‌ தோன்றும்‌ 
துன்பநிலையைத்‌ தலைவிக்குக்‌ கூறல்‌ என்ற கூற்றினையும்‌, “போக்கற்கண்‌ கூறல்‌" 
என்பதற்குத்‌ தலைவன்‌ போக்கு ஒருப்பட்டெழுதல்‌, உடன்கொண்டு போதற்குத்‌ 
தன்ல்வன்‌ வந்தான்‌ என பாயலுணர்த்தித்‌ தோழி கூறல்‌, தலைவி போக்கு 
ர்ற்ப்‌ வல்‌ உள்ளிட்ட மூன்று கூற்றுகளையும்‌ “விடுத்தற்கண்‌' கூறலுக்குத்‌ 
ற்‌ தலைவியைப்‌ பாதுகாக்கவெனத்‌ தோழி கைப்படுத்துவித்துக்‌ கூறல்‌ 


என்பதையும்‌ புதியதாகக்‌ கூறியுள்ளார்‌. 


தொல்காப்பியம்‌ குறித்துச்‌ செல்லும்‌ ஐந்தாவது கூற்றிற்கு செவிலித்தாயை 
மீட்டற்கண்‌ கூறல்‌ என்ற கூற்றினையும்‌, தொல்காப்பிய ஆறாவது கூற்றிற்கு தாயை 
வற்புறுத்தற்கண்‌ கூறல்‌ என்ற கூற்றினையும்‌, என்றிவை எல்லாம்‌ இயல்புற நாடின்‌ 
என்பதற்கு மூன்று கூற்றுகளையும்‌ கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளார்‌. 
நச்சர்‌ காட்டும்‌ புதுமை 

நச்சினார்க்கினியர்‌ புதுமைக்‌ கூற்றுகளுக்கு, சங்கநூற்‌ குறிப்புகளைக்‌ 
கொண்டு சான்றுகள்‌ காட்டியுள்ளார்‌. உடன்போக்கில்‌ தலைவியைத்‌ தலைவனுடன்‌ 


விடுத்தற்கண்‌ கூறியதற்கு, 


பழையன்‌ வேல்வாய்த்‌ தன்னநின்‌ 


பிழையா நன்மொழி தேறிய விவட்கே”?? 


él 


என்ற பாடலைக்‌ காட்டுவர்‌. இப்பாடலின்‌ துறைக்குறிப்பாவது, "உடன்போக்குந்‌ 


தோழி கையடுத்தது"*என்பதாகும்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'நீத்தல்‌ ஓம்புமதி' 
என்ற குறிப்பைக்‌ கொண்டு பாதுகாக்கவெனக்‌ கையடை கொடுப்பது 
கூறப்பெறுகிறது. ஆகவே இப்பாடல்‌ தோழி விடுத்தற்கண்‌ கூறியது என்பதாய்‌ 


உடன்போக்கிற்கு உரியதாக அமைகிறது. 


செவிலித்‌ தாயை மீட்டற்கண்‌ கூறல்‌, தாயை வற்புறுத்தற்கண்‌ கூறல்‌ என்ற 
கூற்றுகளுக்கு சான்றுகள்‌ காட்டி, அந்நூல்களின்‌ பெயர்களைத்‌ தெரிவிக்காமலும்‌, 
தலைவன்‌ கரணவகையால்‌ வரைந்ததைத்‌ தோழி தமர்க்கு உணர்த்தி கூறலுக்கு 
க்விங்ர்றில்‌ இருந்தும்‌ (பா.௭;280,298) போக்கு நேர்ந்தமை கூறலுக்கு 
குறுந்தொகையின்‌ வழியும்‌ சான்றுகள்‌ காட்டியுள்ளார்‌. 
சோமசுந்தர பாரதியார்‌ சிந்தனை 

“தலைவரும்‌ விழுமநிலை எடுத்துரைத்தல்‌ என்பதை தோழி தலைவரற்குத்‌ 
ன்ஸ்‌ விழுமம்‌ கூறல்‌, தோழி தலைவிக்குத்‌ தலைவன்‌ விழுமம்‌ கூறல்‌ என்ற 
இரு கூற்றுகளாக விரித்துள்ளார்‌. மேலும்‌ *போக்கற்கண்‌ கூறல்‌” என்பதற்குப்‌ 
போக்கற்கண்‌ தோழி தலைவற்குக்‌ கூறல்‌, போக்கற்கண்‌ தோழி தலைவிக்குக்‌ 


கூறல்‌ என்றும்‌ விரித்து மொழிந்துள்ளார்‌. 


தொல்காப்பியம்‌ தோழி கூற்றில்‌ ஐந்தாவதாகக்‌ குறிக்கும்‌ கூற்றிற்கு நற்றாயின்‌ 
பருவரலைக்‌ கருதி மறுத்தரத்‌ (திரும்பிவரும்‌) தலைவியை வரவேற்றுக்‌ 
கொள்ளுதலும்‌ கூறல்‌ என்ற கூற்றினையும்‌ ஆறாவதாகச்‌ சுட்டிய கூற்றிற்கு 
தலைவன்‌ விடுத்தகல்‌ ஆற்றாமையால்‌ மிக நொந்து மனங்கலங்கும்‌ தலைவியைத்‌ 


தலைவன்‌ கூறியதை எடுத்துக்‌ கூறி ஆற்றுவிக்குமாறு கூறல்‌ என்ற கூற்றினையும்‌ 


62 
புதியதாகச்‌ சேர்த்துள்ளார்‌, இப்புதிய கூற்றினைத்‌ தொல்காப்பியர்‌ தோழி தாய்க்கு 
கூறியதாகச்‌ சுட்டுவர்‌. ஆனால்‌ பாரதியார்‌ தோழி தலைவிக்கு கூறியது என மாற்றி 
மொழிந்திருப்பது கருதத்தக்கது. என்றிவை எல்லாம்‌ இயல்பற நாடின்‌ என்பதற்கு 
ப ிவர்ன்ற என்ற ஒரு கூற்றினையும்‌ கூடுதலாகக்‌ குறித்துள்ளார்‌. 
சோமசுந்தர பாரதியார்‌ காட்டும்‌ புதுமை 

தோழி தலைவற்குத்‌ தலைவி விழுமம்‌ கூறுதற்கு பாலைக்கலியையும்‌ (5), 
தோழி தலைவிக்குத்‌ தலைவன்‌ விழுமம்‌ உரைத்தற்கு குறுந்தொகையையும்‌, (217) 
ன்று காட்டியுள்ளார்‌. போக்கற்கண்‌ தோழி தலைவற்குக்‌ கூறியதற்கு இரண்டு 
எடுத்துக்காட்டுகளையும்‌ (குறுந்‌-115, நற்‌-10), போக்கற்கண்‌ தோழி தலைவிக்குக்‌ 
கூறியதற்கு ஒரு சான்றினையும்‌ (குறுந்‌262) குறித்துச்‌ செல்கிறா. 

தாய்நிலை நோக்கித்‌ தலைப்பெயர்த்துக்‌ கொளற்கு ஒரு சான்றினையும்‌ 
(2ங்‌;398) மனங்கலங்கும்‌ தலைவிக்குத்‌ தலைவன்‌. கூறியதை எடுத்துக்கூறி 
அற்றுலிககுமறி கூறலுக்கு இரண்டு காட்டினையும்‌ (கலி;10, அகம்‌;59), 
பருவமன்று என்பதற்கு ஒரு சான்றினையும்‌ (குறுந்‌;66) காட்டி உரை 
வரைந்துள்ளார்‌. 
நற்றாயும்‌ உடன்போக்கும்‌ 
தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌  உடன்போக்கில்‌  நற்றாய்க்குரிய 
கூற்றுகளைத்‌ தொகுத்துக்‌ கூறியுள்ளார்‌. இக்கூற்று முப்பத்து ஒன்பதாவதாகத்‌ 


HA இந்நூற்பா எட்டு அடிகள்‌ கொண்டது!" ”என்பர்‌. இவைகள்‌ 


திகழ்கிறது 
அனைத்தும்‌ உடன்போக்குத்‌ தொடர்பானவைகள்‌ ஆகும்‌. மேலும்‌ களவியலில்‌ 


செவிலிக்கு உரியனவாகக்‌ கூறப்படும்‌ பதின்மூன்று கூற்றுகள்‌” இவளுக்குப்‌ 


பொருந்தி வருவதும்‌ உண்டு"*“என்றும்‌ இயம்புவர்‌. இதில்‌ உடன்போக்கில்‌ 


63 
நற்றாய்குரிய கூற்றுகளாக நான்கு கூற்றுகள்‌ அமைகின்றன. நச்சினார்க்கினியர்‌ 
உடன்போக்கில்‌ நற்றாய்‌ நிகழ்த்தும்‌ கூற்றினை  'ஏம்ப்‌ பேரூர்‌" என்ற 
அதத்திணையியல்‌ நூற்பாவின்‌ கண்ணும்‌ அமைத்துள்ளார்‌. இந்நூற்பா 
வச்லிலிக்குரிய திறன்‌ உணர்த்தும்‌ நூற்பாவாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. 
நற்றாய்‌ கூற்றுகள்‌ 

தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ நிகழும்‌ நற்றாயின்‌ கூற்றுகளைப்‌ 
பின்வருமாறு வகைப்படுத்துகிறார்‌. அவையாவன: 1. தலைமகள்‌ உடன்போகியவழி 
ந்தால்‌ தன்னையும்‌ தலைவனையும்‌ தலைவியையும்‌ சுட்டிக்‌ கூறுதல்‌, 
2 தலைமகள்‌ மீண்டு வருதற்குப்‌ பார்க்கும்‌ நிமித்தத்தின்கண்‌ கூறுதல்‌, 
3 விரிச்சியாம்‌ நற்சொல்‌ கேட்டல்‌, 4.தெய்வம்‌ பராயவிடத்துக்‌ கூறுதல்‌, 5. மகளின்‌ 
ன கருதுமிடத்துக்கண்‌ கூறுதல்‌, 6. மகளின்‌ தீமை கருதுமிடத்துக்கண்‌ 
கூறுதல்‌, 7. தலைவனுடன்‌ போன கொடிய வழி கருதி அச்சம்‌ சார்தற்கண்‌ கூறுதல்‌, 
8, முன்பு இத்தன்மையளாயிருந்தாள்‌. இப்பொழுது இத்தன்மையளானாள்‌. இனி 
எத்தன்மையளாகுவளோ என மூன்று காலமும்‌ ஒருங்கு தோற்றுவித்தற்கண்‌ கூறல்‌, 
9. தோழிமாட்டுப்‌ புலம்பல்‌, 10. கண்டோர்மாட்டுப்‌ புலம்பல்‌, 11. தெய்வம்‌ 
வாழ்த்தற்கண்‌ கூறல்‌, 12. தலைவி தலைவனுடன்‌ போயினாள்‌ என்பதறிந்து, 
தோழியொடு பொருந்தி, செவிலியிடம்‌ சென்று, தலைவி தனக்குரிய காதல்‌ 
தலைவனைக்‌ கூடிக்‌ கற்புக்கடம்‌ பூண்டாள்‌ எனக்‌ கூறல்‌, 13. தலைவி 
உடன்போனவழி பின்செல்லாது இல்லிருந்து வருந்தற்கண்‌ கூறல்‌, 14. மகளது 
நெஞ்சு உடன்போக்குத்‌ துணிந்ததைக்‌ கூறல்‌, 15. நற்றாய்ச்‌ சேரிக்கு சென்று கூறல்‌ 


என்பனவாகும்‌ 


64 
உரையாசிரியர்களும்‌ நற்றாய்‌ கூற்றும்‌ 
நற்றாய்க்குரிய கூற்றுகளை உரையாசிரியர்கள்‌ மூன்று நூற்பாக்களில்‌ 


விளக்கிச்‌ செல்கின்றனர்‌. இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


65 


A 


+ 


ஒல 
ஏடஓயபில 
மலடு 
ள்‌ 


soap ‘he 


+ 


+ 
(பு ம 


MGT EEN disp EroNG - 


qongaiooh mudi didi 
ஓலா இம ய 
(ப்‌ மு மியாமி 


£96 goon ‘FIP POPP 


ண VP WOIETS 
EGO FYE 1G ‘Wwe ண 


+ 


| 


யாய 


மம்ம pe 

மம முய? 

MONS Ao iMH OME 
‘FOIE WAM OYE ‘7 

மம ஈய 

9 மில மம 

MME ng nee 
‘woh ‘PUG [YE °] 


+ 


+ 


dw PGE ie 
ஏழில்‌ “௫ம்‌ 1ஒ 


qposeoip® gece 


WEEHG LUG *‘RHS ‘ELIE 
POPP ‘LPS gO 
FFI WRN 
ரரஜகலை ஒடுபமொழ 
WoO Ming Ts Md 


+ 


yopd 


“மு 


ியிலஓபிம்‌ ம யயர ஏியாழுழயாயம் மக 
TI:T - woo me 


மஞபிம 
PME pp Buse 


WW PIM OE 1G 


(dw MPPIMIIT 109 


(ட) 
wEEroMGY Dinongivos 


10ம்‌ மைம்‌ 


மப்‌ மழ ஒர ம 
ginusoroe hore 
ahnwoiog mudd girs 
MUNI TE UPTIME 


oe 


66 


conaiash 


dmg Mudd * 


oF Ww PEE 
WOME IME 
ME MOE 


மய 
wD Md 
ஒக முழாழியமல 
+ + 
+ ல + 


+ Ei (roe MTT 
gremung IE RTE 
WHEN WIS yg 
WOH MME [OBE 
ming TS MAT c 
qodisi9 uouiamLng 
7 மாக சரருிபொமக 
MEFS QE [CGE ‘7 
qoghouin (iorsoemeY 
‘T hoe goog WE “1 
WHS MLE 
ஏச ழு மெய 


ITS MPN mudd 


மூவி ம மெருகு 
ய்ய ஈனஞியஜ '] 


+ + 


ஷப ம கு 
ப டு) 


ஏமி ச இம 


முஏ்ரி௰த பீம்‌ ம யம்‌ 8 
+ இப முலம்‌ 0 


Dip mpg Cog - 


| 


axsnacoh Wrediws “1 


gledg Woe "11 


cengesh NY Wp £01 


qos MY guEy "6 


qoghaiosh 
NEE OLGY யக 
qd 1 NEG 8 


pd ‘மூ 


(iGo 19°F 


67 
இளம்பூரணர்‌ சிந்தனை 
உடன்போக்கில்‌ நற்றாய்க்குரிய கூற்றுகளை விளக்கும்‌ நூற்பாவிற்கு 
வ, வரைந்த இளம்பூரணர்‌, தனது உரையில்‌ கூடுதலாகச்‌ சில கூற்றுகளை 
அமைத்துக்‌ காட்டுகிறார்‌. 
தொல்காப்பியத்தில்‌ இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள 'நிமித்தத்தின்கண்‌ 
கூறுதல்‌ என்ற கூூற்றிற்குக்‌ காகத்திற்குப்‌ பாராய்க்கடன்‌ உரைத்தல்‌ பல்லி 
சொல்லல்‌, காக்கை கரைதல்‌, கண்‌, தோள்‌ துடித்தல்‌ என்ற ஐந்து கூற்றுகளைக்‌ 
கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளார்‌, மேலும்‌ மூன்றாவதாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ள 
மொழிப்போருள்‌ தெய்வத்தின்கண்‌ கூறுதல்‌' என்பதற்குப்‌ படிமத்தானை வினாதல்‌' 
க்‌ புதியதாகச்‌ சேர்த்துள்ளார்‌. 


இளம்பூரணர்‌ காட்டும்‌ புதுமை 


இவர்‌ கூறிய புதுமைக்‌ கூறுகளை நிலைநாட்டிச்‌ சங்க நூலில்‌ இருந்து 
சான்று காட்டுகிறார்‌. சங்கநூல்‌ குறிப்புகள்‌ கொண்டு சூற்றுகளைப்‌ புதிதாக 


வகுத்திருக்கிறா 


"பொலம்புனை கலத்தில்‌ தருகுவென்‌ மாதோ 
வெஞ்சின விறல்வேற்‌ காளையொடு 


அஞ்சில்‌ ஓதியை வரக்கரைந்‌ தீமோ! 


என்ற பாடல்‌ காகத்திற்கு பாராய்க்கடன்‌ உரைத்ததாகும்‌. இதற்கு "இஃது 


உடன்போகிய தலைமகள்‌ மீடற்பொருட்டுத்‌ தாய்காகத்திற்குப்‌ பாராய்க்கடன்‌ 


உரைத்தது" என்று துறைக்‌ குறிப்புரைப்பர்‌. இப்பாடல்‌ நற்றாயின்‌ கூற்றாக 


உடன்போக்கிற்கு உரியதாக அமைகிறது. 


என்ற பாடல்‌ படிமத்தானை வினாயதாகும்‌. இதற்கு "நற்றாய்‌ தலைமகளின்‌ 
உடன்போக்கு எண்ணிப்‌ படிமத்தானை வினாஇயது" என்று துறைக்‌ குறிப்பினைக்‌ 
கூறுவர்‌. இப்பாடல்‌ நற்றாய்‌ படிமத்தானை வினாயவழி உடன்போக்கிற்கு 
உரியதாகக்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 
நச்சர்‌ சிந்தனை 

உடன்போக்கின்போது நற்றாய்‌ நிகழ்த்தும்‌ இரண்டாவதாகக்‌ 
குறிக்கப்பெற்றுள்ள *நிமித்தத்தின்கண்‌' கூறல்‌ என்பதற்கு பல்லி சொல்லல்‌ என்ற 
கூற்றினை நச்சர்‌ புதியதாகப்‌ படைத்துள்ளார்‌. “மொழிப்பொருள்‌ தெய்வத்தின்கண்‌ 
கூறல்‌” என்ற கூற்றிற்குக்‌ கட்டினும்‌, கழங்கினும்‌ அறிதற்கண்‌ கூறல்‌ என்ற இரு 
கீடந்றினையும்‌; மகளது அச்சத்தின்கண்‌ கூறலுக்குத்‌ தலைவி விலங்கு, புள்‌, 
க்கள்‌ முதலியன கண்டு அஞ்சும்‌ அச்சம்‌ கூறல்‌, தலைவியின்‌ தந்தை 
தமையனரால்‌ ஏற்படும்‌ தீங்கிற்கு அஞ்சும்‌ அச்சம்‌ கூறல்‌ என்ற இரு கூற்றினையும்‌, 
தோழிமாட்டுப்‌ புலம்பலுக்குத்‌ தோழியை நற்றாய்‌ வெகுண்டு கூறுதல்‌ என்ற 


கூற்றினையும்‌ புதியதாக மொழிந்துள்ளார்‌. 


தொல்காப்பியம்‌ சுட்டிய அன்ன பிறவும்‌ என்பதற்குத்‌ தலைவன்‌ மிகவும்‌ 


அன்பு செய்கவென்று நற்றாய்‌ தெய்வத்திடம்‌ பராவுதல்‌,, தலைவி தனக்கு வருத்தம்‌ 


68 


69 
உண்டாகும்படி உடன்போயினாள்‌ என்றல்‌, நற்றாய்‌ உடன்போன தலைவி 
நினைப்பாளோ என வருந்துதல்‌ என்ற மூன்று கூற்றுகளையும்‌, சார்தல்‌ என்ற 
றிறிற்குத்‌ தலைவி சென்றுசாரும்‌ இடத்தின்கண்‌ தெய்வத்தோடுபடுத்து நற்றாய்‌ 
கூற்று நிகழ்த்துதல்‌, மீண்டுவந்து சாரும்‌இடத்தின்கண்‌ தெய்வத்தோடுபடுத்துக்‌ 
கூறுதல்‌ என்று இரண்டு கூற்றுகளையும்‌ கூடுதலாக அமைத்துள்ளார்‌. இப்புதிய 


| 
கூற்றுகளுக்குச்‌ சான்றுகளையும்‌” கூறியுள்ளார்‌. 


| 

பாரதியார்‌ சிந்தனை 

*நிமித்தத்தின்கண்‌ கூறல்‌” என்பதற்கு இடக்கண்‌, இடத்தோள்‌ துடித்தல்‌, 
ஓந்திநிலை கொண்டு அறிதல்‌, காக்கை கரைதல்‌, பல்லி ஒலி உள்ளிட்ட புதிய 
கூற்றுகளை வரையறுத்துள்ளார்‌. *மொழிப்பொருள்‌ தெய்வத்தின்கண்‌ கூறல்‌” என்ற 
ob கூற்றினை மொழிப்பொருள்‌ என்ற நற்செல்லாம்‌ விரிச்சியோடு படுத்து நற்றாய்‌ 
புலம்பல்‌, தெய்வத்தொடுபடுத்து நற்றாய்‌ புலம்பல்‌ என இரண்டாக விரித்துள்ளார்‌. 
“அன்ன பிறவும்‌” என்பதற்குத்‌ தலைவியின்‌ தாய்‌ தலைவனின்‌ தாயினை வெறுத்துக்‌ 
கூறுதல்‌, நற்றாய்‌ தனிமையிற்‌ புலம்பல்‌ என்ற இரண்டு கூற்றுக்களும்‌ புதியனவாகச்‌ 
சுப்டப்பெற்றவை ஆகும்‌. 
அருணாச்சலம்‌ பிள்ளை சிந்தனை 

தொல்காப்பியம்‌ சுட்டிய மொழிப்பொருள்‌ தெய்வத்தின்கண்‌ கூறலுக்குக்‌ 
கட்டிலும்‌ குறிகேட்டல்‌, கழங்கினும்‌ குறிகேட்டல்‌ என்ற இரு கூற்றினையும்‌ 
தோழிமாட்டுப்‌ புலம்பல்‌ என்பதற்குத்‌ தோழியினிடத்து நற்றாய்‌ மருண்டு கூறல்‌ என்ற 


கூற்றினையும்‌ புதியதாக வரைந்துள்ளார்‌. 


70 
செவிலியும்‌ உடன்போக்கும்‌ 


தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌  உடன்போக்கில்‌  செவிலிக்குரிய 
கூற்றுகளைத்‌ தனியாகத்‌ தொகுத்துச்‌ சுட்டவில்லை. ஆனால்‌ செவிலிக்குரிய 


"92 


- திறன்‌ உணர்த்தும்‌ முகமாக நூற்பா ஒன்றினை மொழிந்துள்ளார்‌ இந்நூற்பா 


உடன்போக்கில்‌ நிகழும்‌ செவிலியின்‌ கூற்றுகளைக்‌ கூறுவதாகும்‌. 


இந்நூற்பா ஒன்றில்‌ மட்டும்‌ உடன்போக்கில்‌ செவிலி நிகழ்த்தும்‌ கூற்றுகளை 
வகைப்படுத்த இயலவில்லை. ஆகவே இளம்பூரணர்‌ உடன்போக்கில்‌ நற்றாய்‌ 
கூற்றாகக்‌ குறிக்கப்பெறும்‌ சூத்திரத்திலும்‌ செவிலி கூற்றுகளை அமைத்துள்ளார்‌. 
இதனை பிறவும்‌ அன்ன ஈன்றவள்‌ புலம்பலும்‌' என்ற உம்மையால்‌ செவிலி 


3 


புலம்பலும்‌ கொள்ளப்படும்‌ ' என்று இளம்பூரணர்‌ மொழிகிறார்‌. 


நச்சினார்க்கினியர்‌ உடன்போக்கில்‌ செவிலிக்குரிய கூற்றுகளை "எஞ்சி 


யோர்க்கும்‌ எஞ்சுதல்‌ இலவே" “என்ற நூற்பாவின்கண்‌ சுட்டிச்‌ செல்கின்றார்‌. 


” தொல்காப்பியர்‌ "களவியலில்‌ செவிலிக்குரிய கூற்றுகளை “களவு அலராயினும்‌்‌ 
என்ற  நூற்பாவின்‌கண்‌ தொகுத்துக்‌ கூறியுள்ளார்‌”? அந்நூற்பாவிலும்‌ 
உடன்போக்கில்‌ செவிலி நிகழ்த்தும்‌ கூற்றுகளை உரையாசிரியர்‌ குறித்துள்ளனர்‌. 
அவ்வகையில்‌ உடன்போக்கில்‌ செவிலி நிகழ்த்தும்‌ கூற்றுகள்‌ பின்வருமாறு 


அட்டவணைப்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 


(ம 
ஒவ 
19D 
wy Fu 1R 
GPL 1 0 MNYSY LOOLO "I = + coups foimgyLy GASP “E 
(9d 
pga 
FFL (tye mo Fo) MENDLS 
G(SPO "1 £ ல ஏழு முல மழு ‘C 
மம்ம ஓூழு௨ 
WME pS Misi WAGE “9 
oongiogh (ung weds Woroi® */, 
corgiogh Yirspi® ge ‘9 
EK BUPY 
மைழ டயம்‌ ஒ மு ஓ (9ழஒு "6 
WHI 
Ow WPA WLI® TPH ‘y 
WEEP QPP 9G 
FFL MEFYES MYL TON ‘£ 
மகி ம ஓலையமடு 099 9 
HI 
யா WMG தOLS (tye nou) rpண@ 
க - Pag MOP YE Wigs “1 = $ம919 ஏழையா 1௦ ‘1 
Los iag De யாபா yoga ‘qs pido 9 


ம ஒழு ஏமுலயயழயாய்மு ௧ 
fl: 7 - moo 


72 


பும்‌ ஒழு 
op Mg Fos 
0௫ GPS "1 


wgGie gYSSD *T 


ww NOM 


hme 1S WMAP மெமுடணமத 


மம NWF ஒqAIக 


மழ சடுய்குாஓமுயக * 


“மய்ம முல 
FHI Fuosas® 1 (GALLO) 


i EG MND TS [POE - 


qdw Qowuwe 
giusy FEO PEPE 


yd» WpmgSE GAOPS 


ம்ம முஒயidg 
ரிம்‌ மு MMT 


£9 ம மெழுக * 


wgrouin NEO 
- Fronto PEYTON OSL 
Qiong PIE FAT Nee 


TLR [OE 10 UBD - 


(LSI: AC 


மு ஒல ம்ம ஓ * 


மரம ஒுமிடு 
SO OTs 
GENS பயமா 


IOC (YE - 


oF YoY 
Fofromள்‌ gos Fae 


FNM TS [AE ° 


Fionn gromEY RIP - 


மூ மு [ஒயுமுமாு 


MAQUIPY PNG gORLY ° 


WYEPi 


Mioroe ISPS MELANIE ° 


qd pldoomso mE gaPS 


codummge nQveg Loran 


Guise TOEFL gAELY 


ஷம MNS OAS 
ஓஒ 189919 மழு 


ww Me 

மய்பஜ்‌ லல லே மழு 

- ஓபி பு பாஒழிபறே மு 
ஏறு மு லெமஓ ழு 


weg qarono 


qxSnaogh 1rd 
்ப்்‌ NE TBE 


13 


செவிலி கூற்றுகளுக்கு உரையாசிரியர்கள்‌ காட்டிய சான்றுகள்‌ பின்வருமாறு 


அட்டவணைப்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 


2: 14 செவிலி கூற்றுகளும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌” 


வ.எ. கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 
இளம்பூரணர்‌: 

1... செவிலி சேரியோரை வினாதல்‌ இதுதான்‌ பாவைக்‌ ஐங்‌;375 

2: செவிலி சுரத்திடை வினாதல்‌ எறித்தரு கதிர்தாங்கி கலி.பா;8 

3. செவிலி முக்கோற்பகவரை மீண்டும்‌ செய்வினைப்பொலிந்த ஐங்‌;389 
வினாதல்‌ 

4. செவிலித்தாய்‌ செயலற்றுக்‌ கூறுதல்‌ காலே பரிதப்‌ குறுந்‌;44 

i உடன்போக்கிய செவிலி கவன்று பெயர்த்தனென்‌ குறுந்‌;84 
உரைத்தல்‌ 

6. செவிலி தலைமகன்‌ கொடுமை என்னும்‌ உள்ளினன்‌ ஐங்‌;372 


நினைந்து கூறல்‌ 
A செவிலி தெயவம்‌ பராவுதல்‌ ஈன்று புறந்‌ அகம்‌;35 


&. தலைவி உடன்போனதை அறிந்த 
செவிலி தெய்வத்தை வேண்டுதல்‌ - > 


9. தலைவி தலைவனுடன்‌ போயினாள்‌ 
என்பதறிந்து செவிலி தோழியொடு பறைபடப்‌ குறுந்‌;15 
இல்லத்தின்கண்‌ வருந்திக்‌ கூறல்‌ 
நச்சர்‌ உரை: 
1. உடன்போன தலைவியை நினைந்து கிளியும்‌ பந்துங்‌ அகம்‌;49 
செவிலி மனையின்கண்‌ மயங்கிக்‌ 
கூறல்‌ 
2: செவிலி தெருட்டுவார்க்குக்‌ கூறல்‌ அத்த நீளிடை ஐங்‌;380 
3. மகட்போக்கிய செவிலித்தாய்‌ முலைமுகஞ்‌ அகம்‌;7 


சுரத்தில்‌ பெண்மாலைக்‌ கண்டு 
சொல்லுதல்‌ 


செவிலி கானவர்மகளைக்‌ கண்டு 
கூறல்‌ - 


செவிலி கடத்திடைத்‌ தன்‌ காலே பரிதப்‌ 
நெஞ்சிற்குச்‌ சொல்லுதல்‌ 


செவிலி குரவொடு புலம்பல்‌ இடிதுடிக்‌ கம்பலையு 


செவிலி குரவினை வழிகாட்டுமாறு தான்றாயாக்‌ 
புலம்பல்‌ 


தன்னை யாரென்று வினவியோர்க்கு குடம்புகாக்‌ 
செவிலி கூறல்‌ 


செவிலி சுரத்தில்‌ தேடத்துணி- நிலந்தொட்டுப்‌ 
தற்கண்‌ கூறல்‌ 


தலைவனுடன்‌ தலைவி கொண்ட  நாடற்கின்றீம்‌ 
ஒழுக்கம்‌ நன்மைத்தாகவென்று 

செவிலி பலிகொடுத்து தெய்வத்தைப்‌ 

பராவுதல்‌ 


உடன்போக்கு அறிந்தபின்‌ செவிலி எம்மனை 
தலைவியின்‌ கற்பின்‌ ஆக்கத்து 

நிற்றற்கண்‌ கூறல்‌ 

செவிலி தலைவியின்‌ கற்பின்‌ முயங்குகம்‌ 
ஆக்கத்து நின்றதைத்‌ தோழி 

கொண்டு கூறல்‌ 


தலைவி உடன்போகியவழித்‌ தான்‌ தெறு வ தம்ம 
பின்செல்லாது எஞ்சுதற்கண்‌ கூறல்‌ 


உடன்போக்கிற்குத்‌ தலைவியின்‌ நெஞ்சு க 
துணிந்தமை செவிலி கூறல்‌ 


தலைவிக்கு செவிலியின்‌ மீது பெயர்த்தனென்‌ 
அன்பு நீங்கின்மை கூறல்‌ 


பாரதியார்‌ உரை: 


செவிலி சேரியின்‌ கண்‌ வினாதல்‌ காலே 


74 


குறுந்‌;130 


அகம்‌;282 


அகம்‌;195 


ஐங்‌;313 


குறுந்‌;44 


75 


க, செவிலி சுரத்தின்கண்‌ வினாதல்‌ எறித்திரு க 
அருணாச்சலம்‌ பிள்ளை: 
15 செவிலி சுரத்தின்கண்‌ இரங்கிக்‌ கூறல்‌ - - 


& செவிலி சேரியின்க௧ண்‌ இரங்கிக்‌ கூறல்‌ - ல 
3. செவிலி இல்லத்தின்கண்‌ இரங்கிக்‌ கூறல்‌ - - 


கண்டோரும்‌ உடன்போக்கும்‌ 
தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌ கண்டோர்‌ கூற்றினை அமைத்துள்ளார்‌. 


u98 


இதில்‌ ஒன்பது அடிகள்‌ குறிக்கப்பெற்றுள்ளன"' இக்கூற்று நாற்பத்து மூன்றாவது 


நூற்பாவாக இடம்பெற்றுள்ளது" என்பர்‌. 


க்ண்டோர்‌ கூற்றுகள்‌ 


தொல்காப்பியர்‌ கண்டோர்‌ கூற்றாக, ஏழு கூற்றுக்களைக்‌ குறிப்பர்‌. 


இவையாவும்‌ உடன்போக்குத்‌ தொடர்பானவை ஆகும்‌, 


|. தலைவன்‌ தலைவியொடு செல்லும்‌ காலமும்‌ வழியும்‌ குறித்து அச்சம்‌ 
தோன்றக்‌ கூறி அவற்றால்‌ வரும்‌ துன்பத்தைக்‌ காட்டுதல்‌, 2. எம்மூர்‌ அணிமைத்து 
எனவும்‌ நீவிர்‌ செல்லும்‌ ஊர்‌ சேய்மைத்து எனவும்‌ கூறுதல்‌, 3. உடன்போகியவழித்‌ 
தலைமக்கள்‌ பால்‌ அன்பு கொண்டு, அவர்கள்‌ நிலைமைக்கு மனம்‌ கலங்கிக்‌ கூறி 
விடுத்தற்கண்‌ கூறுதல்‌, 4. செவிலித்தாயைத்‌ தடுத்தற்கண்‌ கூறுதல்‌, 
5,.செவிலித்தாயைத்‌ தொடர்ந்து விடுத்தற்கண்‌ கூறுதல்‌, 6. சேய்மையிடத்தே 
அகன்றோர்‌ செலவின்கண்‌ கூறுதல்‌, 7. சேய்மையிடத்தே அகன்றோர்‌ வருதற்கண்‌ 


கூறுதல்‌ என்பதாகும்‌. 


76: 

இளம்பூரணர்‌ பொழுதும்‌ ஆறும்‌ உட்குவரத்தோன்றி வழுவின்‌ ஆகிய குற்றம்‌ 
காட்டல்‌, ஊரது சார்பும்‌, செல்லும்‌ தேயமும்‌ ஆர்வ நெஞ்சமொடு செப்பல்‌ ஆகிய 
இரு கூற்றினையும்‌ ஒன்றாக இணைத்து ஒரு சான்றினை மட்டும்‌ 
அக்கூற்றுகளுக்குக்‌ குறித்துள்ளார்‌. அச்சான்று 'எம்மூர்‌ அல்லது'! ன்னும்‌ 


தொடக்கத்தினை உடையதாய்‌ சிற்றெட்டகத்தில்‌ இருந்து குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


புணர்ந்தோர்‌ பாங்கிற்‌ புணர்ந்த நெஞ்சமொடு அழிந்தெதிர்‌ கூறி விடுத்தலுக்கு 
நற்றிணையிலிருந்தும்‌ (பா.எ;2) தாய்நிலைகண்டு தடுத்தற்குச்‌ சான்று காட்டி, 
அந்நூலின்‌ பெயரைத்‌ தெரிவிக்காமலும்‌ உரை வரைந்துள்ளார்‌. தாய்நிலை கண்டு 
விடுத்தற்கு ஐங்குறுநூற்றிலிருந்தும்‌ (பா.எ;388) சேய்நிலைக்கு அகன்றோர்‌ 
செலவின்கண்‌ என்ற கூற்றிற்கு குறுந்தொகையிலிருந்தும்‌ (பா.எ; 7) 
எடுத்துக்காட்டுகள்‌ அமைத்துள்ளார்‌.  சேய்நிலைக்கு அகன்றோர்‌ வரவின்கண்‌ 


கூறலுக்கு மேற்கோள்பாடல்‌ தராமலும்‌ உரை வரைந்துள்ளார்‌. 


77 


WHI uIP 
இபுடQய்கு பே 


மும்ம ஓலையை முு 
முபஒஓ பகி மரபி 


Gdn TS WPPIME ‘7 


ஷம இமை பழு ஓமமாழும ம 


Wாழமூஓ ஓத [மஓ மு - 


Ew Fam 


QooP PUIMOLPICYE ° 


யாஞீப்ர 


1 ௮ 


| = 


Sw ps cM gS "1 


101 


(oF Ww POLS 
GYMPIE pணwgmeg 


(Ew 0p MEET 
WdgIPR PYUTGineD 


YEW WPISTQLS 
QopRooesgi MEE GASP 


WF oP. 
Pops WEE goELO 
dopoPAGY FMF 


மகம்‌ மு TTS Gwe 
uEoF BAS MpNMG 
Quy PLY Fajuwoh 


ரது பாம இருக PU 
dmg MBL gh (Fis 


ஒம்‌ ஒர? 
ஏப்ப ஓ மழு (முயல 
ir அபக TOUT 


ஏடூயாழழயாயம் முக அபு ம Wg 
GT: T- wow me 


78 


இளம்பூரணர்‌ சிந்தனை 

உடன்போக்கில்‌ கண்டோர்‌ கூற்றுக்கு உரை எழுதிய இளம்பூரணர்‌ புதியதாக 
ஒரு கூற்றினைக்‌ குறித்துச்‌ செல்கிறார்‌. தொல்காப்பியத்தில்‌ கண்டோர்‌ கூற்றில்‌ 
நான்காவதாக இடம்பெற்றுள்ள 'செவிலித்தாயின்‌ நிலைகண்டு தடுத்தற்கண்‌ 
கூறுதல்‌' என்பதற்கு 'செவிலி வினாயவழிக்‌ கண்டோர்‌ கூறுதல்‌' என்ற கூற்று 


அப்புதிய கூற்றாக அமைகிறது. 


தொல்காப்பியர்‌  கண்டோருக்குரிய கூற்றாக ஏழினைச்‌ சுட்டுவர்‌. 
இளம்பூரணர்‌ புதியதாக ஒரு கூற்றினைச்‌ சேர்த்து மொத்தம்‌ கண்டோருக்குரிய 


கூற்றாக எட்டினைக்‌ குறிப்பர்‌. 


இளம்பூரணர்‌ காட்டும்‌ புதுமை 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடாத கூற்று ஐங்குறுநூற்றில்‌ இடம்பெற்றுள்ளது. 


10 என்ற பாடல்‌ செவிலி வினாஅயவழிக்‌ கூறல்‌ என்பதாய்‌ 


'அறம்புரி அருமறை 
உடன்போக்கிற்கு உரியதாக அமைகிறது. இப்பாடலில்‌ 'அந்தணிர்‌ தொழுவலென்று 
தண்டொடி வினவும்‌(2,3) என்ற தொடரைக்‌ கொண்டு அந்தணனிடம்‌ செவிலி 
வினவியதும்‌, 'கண்டனெம்‌' (387;4) என்ற குறிப்பைக்‌ கொண்டு அந்தணராகிய 
கண்டோர்‌ கூறியதும்‌ அறியப்பெறும்‌. இக்குறிப்பகளைக்‌ கொண்டு இளம்பூரணர்‌ 
இப்பாடலை செவிலி வினாஅயவழிக்‌ கண்டோர்‌ கூறியதற்குக்‌ காட்டுகிறார்‌. 


இக்கூற்று தொல்காப்பியத்தில்‌ இடம்பெறாமல்‌, இளம்பூரணர்‌ உரையில்‌ அமைக்கப்‌ 


பெற்றுள்ளது. 


79 


நச்சினார்க்கினியர்‌ சிந்தனை 


கண்டோர்‌ கூற்றுக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர்‌ தொல்காப்பியரை 


விடக்‌ கூடுதலாகச்‌ சில கூற்றுகளை அமைத்துக்‌ காட்டுகிறார்‌. 


தொல்காப்பியத்தில்‌ கண்டோர்‌ கூற்றில்‌ ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ள 
'செவிலித்தாய்‌ நிலைகண்டு விடுத்தற்கண்‌ கூறல்‌' என்பதற்கு 'தலைமக்களைக்‌ 
கண்டு வியந்து உரைத்தல்‌' என்ற கூற்றுனைப்‌ புதியதாகக்‌ கூறுவர்‌. 
தொல்காப்பியத்தில்‌ ஆறாவதாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ள “சேய்நிலைக்கு அகன்றோர்‌ 
செலவின்கண்‌ கூறல்‌' என்ற கூற்றிற்கு, இடைச்சுரத்துக்‌ கண்டோர்‌ கூற்றினைச்‌ 
சிலர்‌ கொண்டு கூறல்‌, தலைமக்களைக்‌ கண்டு குறும்பின்‌ பெண்டிர்‌ கோள்‌ 
இழைப்புற்றார்க்குக்‌ கூறல்‌ என்ற இரு கூற்றினைப்‌ புதியதாகக்‌ கூறுவர்‌. 
தொல்காப்பியம்‌ சுட்டிய 'சேய்நிலைக்கு அகன்றோர்‌ செலவின்கண்‌' கூறுதல்‌ என்ற 
கூற்றினை நச்சர்‌ செவிலி வரவின்கண்‌ கூறுதல்‌ என்று மாற்றிப்‌ பொருள்‌ 
கூறியுள்ளார்‌. ஆனால்‌ இளம்பூரணர்‌ சோமசுந்தர பாரதியார்‌ உள்ளிட்ட 


உரையாசிரியர்கள்‌ தொல்காப்பியர்‌ கருத்திற்கே உடன்படுகின்றனர்‌. 


நச்சினாரக்கினியர்‌ காட்டும்‌ புதுமை 


நச்சினார்க்கினியர்‌ காட்டும்‌ 'சிலம்புஞ்‌ சிறு நுதலும்‌' என்னும்‌ 
தொடக்கத்தினைக்‌ கொண்ட பாடல்‌ உடன்போக்கிற்கு உரியதாக அமைகிறது. 
இப்பாடலில்‌ அருஞ்சுரத்து(5), 'அவிர்சடையெம்‌ அண்ணல்‌'(7) போன்ற குறிப்புகள்‌ 
உள்ளன. அவிர்சடையெம்‌ என்பது தலைமக்கள்‌ சிவபெருமானைப்‌ போலக்‌ 


காட்சியளித்ததும்‌, அருஞ்சுரத்து என்றதன்வழி அவர்கள்‌ (கண்டோர்‌) சுரத்தில்‌ 


80 


கண்டதும்‌ அறியப்பெறும்‌. ஆகவே இப்பாடலை நச்சர்‌ 'தலைமக்களைக்‌ கண்டு 
கண்டோர்‌ வியந்து உரைத்தலுக்குக்‌"'! தாட்டுகிறார்‌. இதுதவிர இவர்‌ காட்டிய 


புதுமைக்‌ கூற்றுகள்‌ "திணைமாலை நூற்றைம்பது (பா.எ;71), நற்றிணை" (பா.எ;2) 


ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. 


நச்சினார்க்கினியர்‌ பொழுதும்‌ ஆறும்‌ உட்குவரத்தோன்றி வழுவின்‌ ஆகிய 
குற்றம்‌ காட்டலுக்கு இளம்பூரணர்‌ காட்டிய சான்றினை விடக்‌, கூடுதலாக மற்றொரு 
சான்றினை குறுந்தொகையில்‌ (பா.எ; 3%) இருந்து குறித்துள்ளார்‌. ஊரது சார்பும்‌ 
கல்வ தேயமும்‌ ஆர்வ செஞ்சமொடு செப்பல்‌, அழிந்தெதிர்‌ கூறி விடுத்தல்‌ ஆகிய 
இரண்டிற்கும்‌ மேற்கோள்‌ அளித்து, அந்நூலின்‌ பெயரைத்‌ தெரிவிக்காமல்‌ உரை 
வரைந்துள்ளார்‌. தாய்நிலைகண்டு தடுத்தல்‌, தாய்நிலைகண்டு விடுத்தல்‌, 
சேய்நிலைக்கு அகன்றோர்‌ செலவின்கண்‌ கூறல்‌ ஆகிய மூன்றிற்கும்‌ இளம்பூரணர்‌ 
காட்டிய சான்றினை இவரும்‌ காட்டியுள்ளார்‌. ்‌ செவிலி வரவின்கண்‌ கூறல்‌ 
என்பதற்கு நான்கு எடுத்துக்காட்டுகளையு அளித்துள்ளார்‌. அவற்றில்‌ ஒன்று 
ஐங்குறுநூற்றிலும்‌, மற்றொன்று கலித்தொகையிலும்‌ (9) இடம்பெற்றுள்ளன. எஞ்சிய 


இரண்டு சான்றுகளுக்கு நூலின்‌ பெயரைத்‌ தெரிவிக்காமல்‌ உரை எழுதியுள்ளார்‌, 


சோமசுந்தர பாரதியாரின்‌ சிந்தனை 


தொல்காப்பியர்‌ கண்டோருக்குரிய கூற்றுகளாகச்‌ சுட்டிய அனைத்துக்‌ 
கூற்றிற்கும்‌ பாரதியார்‌ உடன்படுகிறார்‌. தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌. ““ஊரது சார்பும்‌ 
செல்லும்‌ தேயமும்‌ ஆர்வு நெஞ்சமொடு கண்டோர்‌ செப்பல்‌" என்ற கூற்றிற்கு ஆர்வ 


நெஞ்சமொடு கண்டோர்‌ கூறல்‌ என்ற புதிய கூற்றினைப்‌ பிரித்துக்‌ கூறியுள்ளார்‌. 


81 
சோமசுந்தர பாரதியார்‌ காட்டும்‌ புதுமை 


தொல்காப்பியர்‌ சுட்டாத கூற்றுகள்‌ குறுந்தொகை, ஐங்குறுநூறு ஆகியவற்றில்‌ 
இடம்பெற்றுள்ளன. 'வில்லோன்‌ காலன' என்னும்‌ தொடக்கத்தினையுடைய 
குறுந்தொகைப்‌ பாடல்‌" “ஆர்வ நெஞ்சமொடு கண்டோர்‌ கூறியது என்பதாய்‌ 
உடன்போக்கிற்கு உரியதாக அமைகிறது. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'யார்கொல்‌ 
அளியர்‌' (குறுந்‌;7,3), வேய்பயில்‌ அழுவம்‌ முன்னி யோரே' (7;6) என்ற குறிப்புகளைக்‌ 
கொண்டு இப்பாடலைச்‌ சோமசுந்தர பாரதியார்‌ ஆர்வ நெஞ்சமொடு கண்டோர்‌ 
கூறியதற்குக்‌ காட்டுகிறார்‌. இக்கூற்று தொல்காப்பியத்தில்‌ குறிக்கப்‌ பெறாமல்‌, 


பாரதியார்‌ உரையில்‌ புகுத்தப்பெற்றுள்ளது. 


சோமசுந்தர பாரதியார்‌ பொழுதும்‌ ஆறும்‌ உட்குவரத்தோன்றி வழுவின்‌ ஆகிய 
குற்றம்‌ காட்டல்‌ (குறுந்‌;390) ஊரது சார்பும்‌ செல்லும்‌ தேயமும்‌ கூறல்‌, 
அழிந்தெதிர்கூறி விடுத்தல்‌, தாய்நிலைகண்டு தடுத்தல்‌, தாய்நிலைகண்‌ விடுத்தல்‌ 
ஆகிய ஜந்து கூற்றிற்கும்‌ நச்சர்‌ காட்டிய மேற்கோள்‌ பாடல்களை இவரும்‌ 
காட்டியுள்ளார்‌. இதுதவிர சேய்நிலைக்கு அகன்றோர்‌ செலவின்கண்‌ கூறலுக்கு 
ஐங்குறுநூற்றிலிருந்தும்‌ (389), சேய்நிலைக்கு அகன்றோர்‌ வரவின்கண்‌ கூறலுக்குக்‌ 


குறுந்தொகையிலிருந்தும்‌(299) சான்று காட்டியுள்ளார்‌. 
இறையனார்‌ களவியல்‌ குறிப்பிடும்‌ உடன்போக்கு 


இறையனார்‌ களவியலில்‌ நக்கீரர்‌ இருபத்து மூன்றாவது நூற்பாவிற்கு உரை 
எழுதும்போது உடன்போக்குப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுச்‌ செல்கிறார்‌. இதனை, 


"வெளிப்பட்ட பின்றையும்‌ உரிய கிளவி" என்பர்‌. "வெளிப்பட்ட பின்றையும்‌ உரிய 


82 
கிளவி என்றாரெனினும்‌, வெளிப்பட்டபின்றைக்‌ கிளவியும்‌ உரிய என மொழிமாற்றிக்‌ 
கொள்க. கிளவி என்பது மகட்கூறுதல்‌; அதுவும்‌ உரித்து என மற்றும்‌ ஒன்றுண்டு 


105 


கூறற்பாலது அஃதியாதோ எனின்‌ அவனுடன்‌ போக்கும்‌ உரித்து" என்று நக்கீரர்‌ 


கூறுவர்‌. 


இந்நூல்‌ உடன்போக்கினை நேரடியாகச்‌ சூத்திரத்தில்‌ குறிப்பிடவில்லை. 
நக்கீரர்‌ தனது உரையில்‌ உடன்போக்கினைக்‌ குறித்துச்‌ செல்கிறார்‌. மேலும்‌ 
வெளிப்பட்ட பின்றைக்கிளவியும்‌ உரிய என்று இயைபுகூறி மற்றும்‌ ஒன்று உண்டு 
அது உடன்போக்கு என வருவித்துக்‌ கொண்டு உடன்போக்குத்‌ தொடர்பான 


செய்திகளைக்‌ கூறுகிறார்‌. 
நக்கீரர்‌ சிந்தனை 


நக்கீரர்‌ தனது உரையில்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளைப்‌ பின்வருமாறு 
வரிசைப்படுத்துவர்‌. அவையாவன: 1. அலரறிவுறுத்தல்‌ 2. மகட்பேச்சுரைத்தல்‌ 
3. பொன்னணிவரைத்தல்‌ 4. முலைவிலை கூறல்‌ 5. ஆதரங்கூறல்‌ 6. நாணழிந்து 
த்க்‌ 7. ஓம்படுத்துரைத்தல்‌ 8. மெல்லக்‌ கொண்டேகல்‌ 9. நெறிவிலக்கிக்‌ 
கூறல்‌ 10. நகரணிமை கூறல்‌ 11. கவன்று உரைத்தல்‌ 12. சுரம்நினைந்திரங்கல்‌ 
13. அடிநினைந்திரங்கல்‌ 14. குரவொடு வருந்தல்‌ 15.சுரத்திடைக்‌ கண்டோர்‌ 
குறிப்பொடு கூறல்‌ 16. வேதியரை வினாதல்‌ 17.வியந்துரைத்தல்‌ 
18.அழுங்குதாய்க்குரைத்தல்‌ 19.உலகியல்புரைத்தல்‌ 20. செவிலி 
மனையகத்திலிருந்து சொல்லுதல்‌ 21. வழிச்செல்வோரை வரவுரைமின்‌ என்றல்‌ 22. 
வேலனை வினாதல்‌ 23. நற்றாய்‌ மணனயர்‌ வேட்கையிற்‌ செவிலியை வினாதல்‌ 


என்பவை ஆகும்‌. இதில்‌ செவிலிக்கு மிகுதியான கூற்றுகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


83 
தோழி கூற்றில்‌ ஆறு கூற்றுகளும்‌, செவிலிக்கு ஏழு கூற்றுகளும்‌, கண்டோர்‌ 


கூற்றில்‌ ஐந்து கூற்றுகளும்‌, தலைவனுக்கு ஒரு கூற்றும்‌, தலைவி, நற்றாய்‌ 
'ஆகியோருக்கு ஈரிரண்டு கூற்றுகளும்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. தொல்காப்பியம்‌ 
ல ்கர்்்்‌ சுட்டிய ஏழு கூற்றுகளை இந்நூல்‌ குறைத்துக்‌ (5) 
கையாண்டுள்ளது. தொல்காப்பியம்‌ தலைவனுக்குரிய கூற்றாக ஆறினைக்‌ குறிக்க, 
இந்நூல்‌ ஒன்றாகவும்‌, தலைவிக்குரிய கூற்றினை (நச்சர்‌ உரை) தொல்காப்பியம்‌ 


பத்தாகச்‌ சுட்ட இந்நூல்‌ இரண்டாகவும்‌ குறித்துள்ளது. 


மேலும்‌ தொல்காப்பியம்‌ செவிலிக்குரிய கூற்றாக பதின்மூன்றினை விரிக்க 
இந்நூல்‌ ஏழாகவும்‌, நற்றாய்க்குரிய கூற்றினைப்‌ பதினொன்றிலிருந்து இரண்டாகவும்‌ 
சுருக்கியுள்ளது. தொல்காப்பியம்‌ சுட்டிய தோழிக்குரிய கூற்றுடன்‌,  இந்நூலும்‌ 


ஒத்துச்‌ செல்கின்றது. 


2 : 16 நக்கீரரும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌! 


வ.எ. கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 
1. அலரறிவுரைத்தல்‌ பலராய்‌ எதிர்நின்று 165 
பொருள்தான்‌ என நின்ற 166 
அறிந்தோர்‌ அறனில்‌ நற்‌;227 
2. மகட்பேச்சுரைத்தல்‌ நீரணி வேலி 167 
வேலைத்‌ துளைத்தகண்‌ 168 
போர்மலி தெல்வரைப்‌ 169 
வேயும்‌ புரையுமென்‌ 170 
3 பொன்னணிவரைத்தல்‌ குன்றொத்த யானைச்செங்‌ 171 
நலம்புரி தெய்வமென்‌ 172 
4. முலைவிலை கூறல்‌ என்னால்‌ இதுசெய்‌ - 
3 ஆதரங்‌ கூறல்‌ மால்புரை யானை 


கழலணி போர்மன்னர்‌ 175 


நாணிழந்து வருந்தல்‌ 


ஓம்படுத்துரைத்தல்‌ 


மெல்லக்‌ கொண்டேகல்‌ 


நெறிவிலக்கிக்‌ கூறல்‌ 


நகரணிமை கூறல்‌ 


கவன்றுரைத்தல்‌ 


சுரம்நினைந்திரங்கல்‌ 
அடிநினைந்திரங்கல்‌ 


குரவொடு வருந்தல்‌ 


சுரத்திடைக்கண்டோர்‌ 
குறிப்பொடு கூறல்‌ 
வேதியரை வினாதல்‌ 


வியந்துரைத்தல்‌ 


அழுங்குதாய்க்குரைத்தல்‌ 


ஏணும்‌ இகலும்‌ 
அளிதோ தானே 
சிலரும்‌ பலரும்‌ 


கொங்கை தளரினும்‌ 
மென்முலை வீழினும்‌ 
அண்ணாந்‌ தேந்திய 
பெருநன்‌ றாற்றிற்‌ 
நனைழுதிர்‌ ஞாழல்‌ 
இவளே நின்னல்‌ 


பண்தான்‌ அனையசொல்‌ 
சிறியனபங்‌ கட்களி 
அழவிலர்‌ முயலும்‌ 
அலைமன்னு பைங்கழற்‌ 
நின்றாய்‌ கெதிர்ந்தார்‌ 
எம்மூர்‌ அல்ல 


நீயும்‌ இவளுமின்‌ 


ஒன்முத்த வாரகழற்‌ 
பெயர்த்தனென்‌ முயங்கயான்‌ 


வேடகம்‌ சேர்ந்த 
நளிமுத்த வெண்மணல்‌ 
மழைகெழு கார்வண்கை 
நினைப்பரும்‌ புண்ணியக்‌ 
வில்லவன்‌ தானை 


வில்லான்‌ விறலடி 
வில்லோன்‌ காலன 


நிழலார்‌ குடையொடு 
குடையார்‌ நிழலுறி 


செறிகழல்‌ வேந்தரைக்‌ 
கொடுவிற்‌ படைமன்னர்‌ 


ஆளையும்‌ சீறும்‌ 
நகுவா யன பல 


84 


196 
197 


85 


I 19. உலகியல்புரைத்தல்‌ கடவரை காதலனோடு 198 
வெந்நீர்‌ அருஞ்சுரம்‌ 199 
நெடுங்கடல்‌ வேல்நெடு 200 
. எறித்தரு கதிர்தாங்கி, . . _. (கலி-பாலை;8) 
20. செவிலி மனையகத்திலிருந்து 
சொல்லுதல்‌ ன ன 
' 21.  வழிச்செல்வோரை வரவு- அறத்தொரு நிலையின்‌ 
ரைமின்‌ என்றல்‌ செம்மைத்‌ தனிக்கோல்‌ 201 
கோடரில்‌ நீள்மதிற்‌ 202 
கவிழ்மயிர்‌ எருத்திற்‌ ஐங்‌;397 
. 22. வேலனை வினாதல்‌ அங்கண்‌ மலர்த்தார்‌ 203 
உருமினை நீள்கொடி 5 
அருஞ்சுரம்‌ இறந்தென்‌ அகம்‌; 195 
23. நற்றாய்‌ மணனயர்‌ தாளை வணங்கா 205 
வேட்கையிற்‌ செவிலியை புல்லா வயமன்னர்‌ 206 
வினாதல்‌ மையே நியபொழில்‌ 207 
நும்மனைச்‌ சிலம்பு (ஐ௩;399, 23) 


்‌ மேற்குறித்த அட்டவணையின்வழி நக்கீரர்‌ உடன்போக்கிற்குரிய துறைகளாக 


இருபத்து மூன்றினை வரையறை செய்தமை தெளிவாகிறது. இத்துறைகளுக்கு 


86 
மேற்கோள்‌ பாடல்களைத்‌ தந்து அகவொழுக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்‌. 
அம்மேற்கோள்கள்‌ பாண்டிக்கோவை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 


கலித்தொகை, அகநானூறு ஆகியவற்றில்‌ இருந்து இடம்பெற்றுள்ளன. 
நம்பியகப்‌ பொருள்‌ குறிப்பிடும்‌ உடன்போக்கு 


நாற்கவிராச நம்பி அகத்திணையியலில்‌, அகம்‌ சார்ந்த செய்திகளைக்‌ 
கூறிவருங்கால்‌ உடன்போக்குப்‌ பற்றிய செய்தியையும்‌ : குறித்துச்‌ செல்கிறார்‌. 
்‌ இந்நூலில்‌ உடன்போக்குத்‌ தொடர்பாக பதினைந்து நூற்பாக்கள்‌ 
இடம்பெற்றுள்ளன"!?? களவு வெளிப்பட்ட நிலையில்‌, உடன்போக்கிற்கு 
முக்கியத்துவம்‌ வழங்கப்‌ பெறுகிறது. அவ்வகையில்‌ அவ்வுடன்போக்கினை 


உணர்த்தும்‌ நூற்பாவானது மூன்று அடிகளில்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளது! 


இந்நூற்பாவிற்கு "புணர்ந்து உடன்போய்த்‌ தலைமகன்‌ தன்னூரின்‌ கண்ணே 
வரைதலும்‌, மீண்டு வந்து தம்மூரின்‌ கண்ணே வரைதலும்‌, 
வள்ளம்‌ தலைமகள்‌ தமரை வழிபட்டு வரைதலுமாகிய இவை 
களவு வெளிப்பட்டபின்‌ வரைதலாம்‌"''ஏன்று நம்பி உரை வரைகுவர்‌. 
இதற்கு அடுத்த நூற்பாவிலும்‌ உடன்போக்குச்‌ சுட்டப்பெற்றுள்ளதை 
"அவற்றுள்‌ 
உடன்போய்‌ வரைதல்‌ ஒருவகைத்‌ தாகும்‌"''!0 
என்பர்‌. எனவே களவு வெளிப்பட்டபின்‌ நிகழும்‌ வரைதலின்‌ வகைகளில்‌ ஒன்றாக 


: உடன்போக்குச்‌ சுட்டப்பெற்றிருப்பது புலனாகும்‌. 


87 


உடன்போக்கும்‌ அறத்தொடு நிற்றலும்‌ 

களவினைக்‌ கற்பாக்கும்‌ முயற்சிகளுள்‌ ஒன்று அறத்தொடு நிற்றல்‌ 
மற்றொன்று உடன்போக்கு ஆகும்‌. அறத்தொடு நின்றால்‌ உடன்போக்கு 
நிகழ்வதில்லை. உடன்போக்கு நிகழ்ந்த பிறகு அறத்தொடு நிற்பதால்‌ பயனில்லை. 
ஆனால்‌ இவ்விரு முயற்சிகளும்‌ நம்பிகப்பொருளில்‌ இணைத்துக்‌ 


கூறப்பெற்றிருப்பதை, 


"ஆங்குடன்‌ போயுழி அறத்தொடு நிற்ப 


nil! 


பாங்கியுஞ்‌ செவிலியும்‌ பயந்த தாயும்‌ 


என்ற நூற்பாவின்‌ மூலம்‌ அறியலாம்‌, “தலைமகளும்‌, தலைமகனும்‌ புணர்ந்துடன்‌ 
1% 

போய காலத்து அறத்தொடு நிற்பார்‌ தோழியும்‌, செவிலியும்‌, நற்றாயும்‌" என்று 

இந்நூற்பா கூறுகிறது. இதிலிருந்து தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போய 


காலத்தும்‌ அறத்தொடு நிலை தோன்றும்‌ என்பதை நம்பி அகப்பொருள்‌ வாயிலாகத்‌ 


தெளியமுடிகிறது. 


உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌ 

இந்நூல்‌ வரைவியல்‌ என்ற பகுதியில்‌ உடன்போக்குச்‌ செய்திகளை மீண்டும்‌ 
தருகின்றது. இதில்‌ உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌ அடுத்தடுத்த இரு 
நூற்பாக்களில்‌ (௧௮௧, க௮உ) விளக்கப்‌ பெற்றுள்ளன. "முதல்‌ நூற்பாவில்‌ 


உடன்போக்கின்‌ வகை தொகுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளது. இந்நூற்பா நான்கு அடிகள்‌ 


ll2 


கொண்டது" “ஆகும்‌. இவ்வகைகளை உள்ளடக்கிய உடன்போக்கின்‌ விரி அடுத்த 


நூற்பாவில்‌ இடம்பெற்றுள்ளது. "இது பதினாறு அடிகள்‌ கொண்டது"''!என்பர்‌. 


88 


பாங்கி தலைவற்கு உடன்போக்குணர்த்தல்‌, அவளுடன்படுத்தல்‌, 
தலைவிக்கு உடன்போக்குணர்த்தல்‌, கற்புமேம்பாடு பாங்கி கழறல்‌, பாங்கி கையடை 
கொடுத்தல்‌, பாங்கி வைகிருள்‌ விடுத்தல்‌ ஆகிய ஆறும்‌ தோழி கூற்றுகள்‌ ஆகும்‌. 
தலைமகன்‌ மறுத்தல்‌, தலைவன்‌ போக்குடன்படுதல்‌, தலைமகளைத்‌ தலைமகன்‌ 
சுரத்துய்த்தல்‌, தலைமகன்‌ தலைமகள்‌ அசைவநறிந்‌ திருத்தல்‌, உவந்தலர்சூட்டி 
யுண்மகிழ்ந்துரைத்தல்‌, தலைவன்‌ தன்‌ பதியடைந்தமை சாற்றல்‌ உள்ளிட்ட ஆறும்‌ 
தலைவன்‌ கூற்றுகள்‌ ஆகும்‌. தலைவி நாணழிபிரங்கல்‌ தலைவி 
ஒருப்பட்டெழுதல்‌, பாங்கி சுரத்தியல்புரைத்துழித்‌ தலைமகள்‌ சொல்லல்‌ ஆகிய 
மூன்றும்‌ தலைவிக்கும்‌ கண்டோர்‌ அயிர்த்தல்‌, கண்டோர்‌ காதலின்‌ விலக்கல்‌, 
கண்டோர்‌ தன்பதியணிமை சாற்றல்‌ ஆகிய மூன்றும்‌ கண்டோருக்கும்‌ உரியவை 


ஆகும்‌, 


இப்பகுதிக்கு உரை எழுதிய நாற்கவிராச நம்பி உடன்போக்கிற்குரிய 


கூற்றுகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவதாவது, 
2 : 17நாற்கவிராச நம்பியின்‌ சிந்தனை!“ 


வ.எ. தொகுத்துக்‌ கூறியது விரித்துக்‌ கூறியது 


i. போக்கறிவுறுத்தல்‌ 1. பாங்கி தலைமகற்கு உடன்போக்குணர்த்தல்‌ 
2, பாங்கி தலைவிக்கு உடன்போக்குணர்த்தல்‌ 
2. போக்குடன்படாமை 3. தலைமகன்‌ மறுத்தல்‌ 
4, தலைவி நாணழிபிரங்கல்‌ 


3. போக்குடன்படுத்தல்‌ 5. பாங்கி தலைவனை உடம்படுத்தல்‌ 


89 


6. தலைவிக்குக்‌ கற்புமேம்பாடு கூறல்‌ 
4. போக்குடன்படுதல்‌ 7. தலைவன்‌ போக்குடன்படுதல்‌ 

8. தலைவி ஒருப்பட்டெழுதல்‌ 

9. பாங்கி சுரத்தியலுரைத்துழிச்‌ சொல்லல்‌ 
5. போக்கல்‌ 10. பாங்கி கையடை கொடுத்தல்‌ 

11. வைகிருள்‌ விடுத்தல்‌ 


12. தலைமகன்‌ தலைமகளைச்‌ சுரத்து 
உய்த்தல்‌ 


6. விலக்கல்‌ 13. தலைவன்‌ தலைவி அசைவநறிந்திருத்தல்‌ 
14, கண்டோர்‌ காதலின்‌ விலக்கல்‌ 
2 புகழ்தல்‌ 15. தலைவன்‌ வ்‌ உவந்தலர்‌ சூட்டி 
உண்மகிழ்ந்துரைத்தல்‌ 
16. கண்டோர்‌ அயிர்த்தல்‌ 
8. தேற்றல்‌ 17. கண்டோர்‌ தன்பதி அணிமை சாற்றல்‌ 


18. தலைவன்‌ தன்பதி அடைந்தமை 
தலைவிக்கு உணர்த்தல்‌. 


தொல்காப்பியத்தைப்‌ போல இந்நூலும்‌ தலைவனுக்குரிய 
கூற்றுகளை ஆறாக வரையறுக்கிறது. தொல்காப்பியம்‌ தலைவிக்குரிய கூற்றாக 
(நச்சர்‌ உரை) பத்தினைக்‌ குறிப்பிட நம்பிகப்‌ பொருள்‌ தலைவிக்குரிய கூற்றினை 
மூன்றாகச்‌ சுட்டியுள்ளது. தொல்காப்பியம்‌ தோழிக்குரிய கூற்றினை ஆறாகவும்‌, 
கண்டோர்க்குரிய கூற்றினை ஒன்பதாகவும்‌ குறிக்க, நம்பியகப்‌ பொருள்‌ தோழிக்குரிய 
கூற்றினை ஆறாகவும்‌, கண்டோர்க்குரிய கூற்றினை மூன்றாகவும்‌ வரையறை 


செய்திருப்பது குறிக்கத்தக்கது. 


கிளவிகள்‌ 


பாங்கி தலைவற்கு உடன்போக்கு 
உணர்த்தல்‌ 


தலைவன்‌ உடன்போக்கு மறுத்தல்‌ 


பாங்கி தலைமகனை உடன்படுத்தல்‌ 


தலைவன்‌ போக்குடன்படுதல்‌ 


பாங்கி தலைவிக்கு உடன்போக்கு 
உணர்த்தல்‌ 


Hu Hn 


தலைவி நாணழிபு இரங்கல்‌ 


கற்புமேம்பாடு பூண்முலைப்‌ பாங்கி 
புகறல்‌ 


தலைவி ஒறருப்பட்டு எழுதல்‌ 


ij " 


பாட்டுமுதற்குறிப்பு 
மைந்நீர்‌ நெடுங்கண்‌ 
மூத்தோ ரன்ன 

பாரோ முலைவிலை 


இரும்புலிக்‌ கிரிந்த 


சுருளேய்‌ குழலுஞ்‌ 
நீர்கால்‌ யாத்த 
நஞ்சோ வழலோ 


ஆறுசெல்‌ 


பாலன்ன பாயற்‌ 


குன்றக்‌ குறவ 


மறவாகை வேலங்கை 


அளிதோ தானே 


செந்நாண்‌ மலரிற்‌ 


பலரே சுமந்த 
சிலரும்‌ பலருங்‌ 


90 


: 18நம்பியகப்‌ பொருளும்‌ மேள்கோள்‌ பாடல்களும்‌! 


நூல்‌ 


த.கோ;305 
அகம்‌;90 
த.கோ;306 
தொல்‌.பொருள்‌ 
அகம்‌;4]1 -ஆம்‌ 
சூ.உரை.மே. 
த.கோ;307 
குறு;388 


த.கோ;308 


தொ.பொருள்‌ 


அகம்‌,41 -ஆம்‌ 


சூ.உரை,மே. 
த.கோ;309 


ஐங்‌; 254 


த.கோ;310 
குறு;149 


த.கோ;31] 


த.கோ;312 
நற்‌;149 


பாங்கி சுரத்தியல்‌ உரைத்துழித்‌ செல்லிற்கொடிய 
தலைமகள்‌ சொல்லல்‌ 


Hn " 


கடக்கருங்‌ கானத்துக்‌ 


பாங்கி தலைமகளைத்‌ தலை - பறந்திருந்‌ தும்பர்‌ 
மகற்குக்‌ கையடைகொடுத்தல்‌ 

ந நீற்கட லுண்ட 

p நனையமுதிர்‌ ஞாழற்‌ 

" இவளே நின்னில 
பாங்கி வைகிருள்‌ விடுத்தல்‌ பொழிநானமன்றலம்‌ 


வேலும்‌ விளங்கின 


தலைமகளைத்‌ தலைமகன்‌ தளிபோற்‌ கொடைபயில்‌ 


சுரத்துய்த்தல்‌ 


அழிவில்‌ முயலு 

தலைமகன்‌ தலைமகள்‌ அசைவு வரமானம வேற்படை 

அறிந்திருத்தல்‌ 

தலைமகன்‌ தலைமகளை உவறந்தலர்‌ அடிமலர்‌ போற்றவும்‌ 

சூட்டி உண்மகிழ்ந்துரைத்தல்‌ 
வ்‌ வண்பறப்‌ புறவின்‌ 

கண்டோர்‌ அயிர்த்தல்‌ சையத்‌ திரள்புயன்‌ 


வில்லோன்‌ காலன 


கண்டோர்‌ காதலின்‌ விலக்கல்‌ மாலுந்‌ திருவு 


எம்மூ ரல்ல 


கண்டோர்‌ தன்பதி அணிமை சாற்றல்‌ தொடங்கும்‌ பிறைநுதற்‌ 


தலைமகன்‌ தன்பதி அடைந்தமை சந்தனந்‌ தோய்ந்து 
தலைவிக்குணர்த்தல்‌ 


91 


த.கோ;313 


நாலடி; 398 


திருக்‌.௧கே;213 


தி.வா.கோ;226 
குறு;397 


த.கோ;315 


அகம்‌;259 
த.கோ;316 
நற்‌;9 


த.கோ;317 


த.கோ;318 
நற்‌;384 
த.கோ;319 
குறு;7 


த.கோ;320 


தொ.பொருள்‌ 
அகம்‌.40ஆம்‌ 
சூ.உரை 
மேற்கோள்‌ 


த.கோ;32 1 


த.கோ;322 


92 


மேற்குறித்த அட்டவணையின்வழி நாற்கவிராச நம்பி உடன்போக்கிற்குரிய 
துறைகள்‌ பதினெட்டிற்கும்‌ சான்றுகள்‌ அளித்திருப்பது புலனாகிறது. இச்சான்றுகள்‌ 
தஞ்சைவாணன்‌ கோவை, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, 
அ நாலடியார்‌, தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ அகத்திணையியல்‌ 


சூத்திர உரைமேற்கோள்‌ ஆகியவற்றிலிருந்து கையாளப்பெற்றுள்ளன. 
கற்பொடு புணர்ந்த கவ்வை 


நாற்கவிராச நம்பி உடன்போக்குத்‌ துறையில்‌ தலைவன்‌, தலைவி, தோழி, 
கண்டோர்‌ கூற்றுக்களை வரையறுக்கிறார்‌. ஆனால்‌ இத்துறையில்‌ செவிலிக்கும்‌ 
்‌ நற்றாய்க்கும்‌ உரிய கூற்றுகளைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ தெரியப்படுத்தவில்லை. 
உடன்போக்கில்‌ செவிலியும்‌, நற்றாயும்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுகளை வரையறுக்க நம்பி 
்‌ கற்பொடு புணர்ந்த கவ்வை என்ற தனித்துறையைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டுள்ளார்‌. 


இக்கூற்றுகள்‌ வகை, தொகை, செய்து கொடுக்கப்‌ பெற்றுள்ளன, 


கற்பெடு புணர்ந்த கவ்வை ஐந்து வகையாக அமைகிறது. 


iii அவைகளாவன செவிலி 


அந்நூற்பாவானது நான்கு அடிகள்‌ கொண்டது 
புலம்பல்‌, நற்றாய்‌ புலம்பல்‌, அனைமருட்சி, கண்டோர்‌ இரங்கம்‌, செவிலி பின்தேடிச்‌ 
சேறல்‌ என்பனவாகும்‌, இவற்றுள்‌ செவிலி புலம்பல்‌, செவிலி பின்தேடிச்‌ சேறல்‌ 
'என்ற இரண்டும்‌ செவிலிக்குரிய கூற்றுகளையும்‌, நற்றாய்‌ புலம்பல்‌, அனைமருட்சி 


இரண்டும்‌ நற்றாய்க்குரிய கூற்றுகளையும்‌, கண்டோர்‌ இரக்கம்‌ கண்டோருக்குரிய 


கூற்றுகளையும்‌ வரையறுக்கிறது. 


கூற்றுகளும்‌ 


செவிலி புலம்பலுக்கு மூன்று கூற்றுகளும்‌ 


"ll8 


அனைமருட்சி என்ற துறைக்கு ஐந்து கூற்றுகளும்‌ 


93 


"நற்றாய்‌ புலம்பலுக்கு ஆறு 


119. i 
"கண்டோர்‌ 


இரங்கலுக்கு ஒரு கூற்றும்‌"!20செவிலி பின்தேடிச்‌ சேறல்‌ என்பதற்கு ஒன்பது 


கூற்றுகளும்‌ 


-ni2l 


நம்பியகப்‌ பொருளில்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. கற்பொடு புணர்ந்த 


கவ்வையின்‌ வகைகளையும்‌, விரிகளையும்‌, அதற்குரிய மேற்கோள்‌ பாடல்களையும்‌ 


பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


2 : 19 கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைவிரியும்‌ மேற்கோள்‌ 


வ. 


பாடல்களும்‌ 


கிளவிகள்‌ 
செவிலி புலம்பல்‌: 
செவிலி பாங்கியை வினவல்‌ 


பாங்கி செவிலிக்கு உணர்த்தல்‌ 


பாங்கியின்‌ உணர்ந்த செவிலி தேற்றுவார்க்கு 


எதிரழிந்துமொழிதல்‌ 
செவிலி தன்னறிவின்மைதன்னை 
நொந்துரைத்தல்‌ 


செவிலி தெய்வம்‌ வாழ்த்தல்‌ 


நற்றாய்‌ புலம்பல்‌: 


செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்றல்‌ 


நற்றாய்‌ பாங்கி தன்னொடு புலம்பல்‌ 


பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 
நலம்புனை த.கோ;323 
வெறுத்தா த.கோ;324 
செவ்வாய்க்‌ திணை.நூற்‌; 73 
மாறாவளவயல்‌ த.கோ;325 
அத்த நீளிடை ஐங்‌;380 
வழியா த.கோ;326 
முலைக்கண்ணு நால;399 
இணங்கிப்‌ த.கோ;327 
ஞாயிறு குறுந்‌;378 
சகநல்க த.கோ;328 
பறைபடப்‌ குறுந்‌;15 
முன்னே த.கோ;329 


தன்னம ஐங்‌; 379 


அதுகேட்ட தோழி அழுங்கல்‌ கண்டு 
. நற்றாய்‌ புலம்பல்‌ 


நற்றாய்‌ பாங்கியர்‌ தம்மொடு புலம்பல்‌ 


நற்றாய்‌ அயலார்‌ தம்மொடு புலம்பல்‌ 


நற்றாய்‌ தலைமகள்‌ பயிலிடந்‌ தம்மொடு 
புலம்பல்‌ 


அனைமருட்சி: 


நிமித்தம்‌ போற்றல்‌ 


நற்றாய்‌ சுரந்தணிவித்தல்‌ 


நற்றாய்‌ தன்மகள்‌ மென்மைத்தன்மைக்கு 
இரங்கல்‌ 


நற்றாய்‌ தன்மகன்‌ இளமைத்‌ தன்மைக்கு 
உளமெலிந்திரங்கல்‌ 


நற்றாய்‌ தன்மகள்‌ அச்சத்தன்மைக்கு 
அச்சமுற்று இரங்கல்‌ 

கண்டோர்‌ இரங்கல்‌; 

தலைமகள்‌ ஆயத்தாரும்‌ நற்றாயும்‌ 
இரங்குமாறு கண்டு அன்பினால்‌ 
கண்டோர்‌ இரங்கல்‌ 

செவிலி பின்தேடிச்‌ செல்லல்‌: 
செவிலி ஆற்றாத்‌ தாயைத்‌ தேற்றல்‌ 


ஆற்றிடை முக்கோற்பகவரை வினாதல்‌ 


94 


இல்லுங்‌ த.கோ;330 
செல்லிய ஐங்‌;378 
நேயம்‌ த.கோ;33 1 
இதுவென்‌ ஐங்‌; 375 
மேனாள்‌ த.கோ;332 
ஒருமக ளுடை நற்‌;184 
செயலைத்‌ த.கோ;333 
கொன்றாய்‌ தி.நூ;81 
வடியேய்‌ த.கோ;334 
மறுவில்‌ ஐங்‌;391 
வெஞ்சுர த.கோ;335 
மன்னர்‌ ஐங்‌;371 
தாமே திரு.கோ;228 
உவக்கின்ற திரு.வா.கோ;395 
அரக்காம்ப நால;396 
இரும்பா த.கோ;337 
பல்லுூழ்‌ ஐங;374 
நண்மா த.கோ;339 
கேளாய்‌ அகம்‌;63 
நொந்துங்‌ த.கோ;339 
கயந்தலை அகம்‌; 1 65 
நன்றே த.கோ;340 
ஒருவெண்‌ த.கோ;34] 
சேயின்‌ நற்‌; 198 


95 


ல மிக்கோர்‌ ஏதுக்கேட்டால்‌ இயங்கா த.கோ;342 
சீர்கெழு கலி.பாலை;9 
4, செவிலி எயிற்றியொடு புலம்பல்‌ செருமக த.கோ;343 
முலைமுகஞ்‌ அகம்‌;7 
ந செவிலி குரவொடு புலம்பல்‌ இரவேய்‌ த.கோ;344 
தான்றாயாக்‌ தி.நூ;65 
6. செவிலி சுவடுகண்டு இரங்கல்‌ தொடுசிலை த.கோ;345 
Hi செவிலி கலந்துடன்‌ வருவோர்க்‌ கண்டு யானகம்‌ த.கோ;346 
கேட்டல்‌ 
8. கலந்துடன்‌ வருவோர்‌ புலம்பல்‌ தேற்றல்‌ யான்கண்ட த.கோ;347 
நண்ணிநீர்‌ தி.நூ;89 
9, செவிலி புதல்வியைக்‌ காணாது கவலை நாணினுந்‌ த.கோ;348 
கூர்தல்‌ காலே பரிதப்‌ குறுந்‌;44 


நாற்கவிராச நம்பி  கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகையாகிய செவிலி 
புலம்பல்‌ துறைக்கு கூடுதலாக இரு கூற்றினை உரையில்‌ சுட்டியுள்ளமையும்‌, 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ விரிகள்‌ அனைத்திற்கும்‌ மேற்கோள்‌ பாடல்கள்‌ 


கொடுத்து உரை வரைந்துள்ளமையும்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
மீட்சி 


மீட்சி என்ற துறையானது தலைமக்கள்‌ உடன்போய்‌ மீண்டு வரும்போது 
நிகழும்‌ நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியதாக விளங்குகின்றது. "மீட்சியின்‌ வகைகள்‌ 


நான்காகவும்‌, இரண்டு அடியிலும்‌ குறிக்கப்பெறுவது கருத்தத்தக்கதாகும்‌"'!2”, 


மீட்சியின்‌ விரிகள்‌ ஆறாகும்‌"? என்பர்‌. மீட்சியின்‌ வகை, விரியும்‌ அவற்றிற்குரிய 


மேற்கோள்‌ பாடல்களும்‌ பின்வருமாறு அட்டவணைப்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 


96 


2 : 20மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌ '?* 


வ.எ. வகைகள்‌ 

I தெளித்தல்‌ 1. 
2 

2 மகிழ்ச்சி 1. 
2 

3. வினாதல்‌ I: 

4, செப்பல்‌ 2. 


விரிகள்‌ 


தலைவி சேணகன்றமை செவிலி தாய்க்குணர்த்தல்‌ 


. தலைவன்‌ தம்மூர்‌ சார்ந்தமை சாற்றல்‌ 


தலைவி முன்செல்வோர்‌ தம்மொடு தன்வரல்‌ 
பாங்கியர்க்கு உணர்த்தி விடுத்தல்‌ 


. பாங்கியர்‌ நற்றாய்க்குணர்த்தல்‌ 


நற்றாய்‌ தலைமகன்‌ உளங்கொள வேலனை 
வினாதல்‌ 


முன்செல்வோர்‌ பாங்கியர்க்கு உணர்த்தல்‌ 


2 : 21 மீட்சியின்‌ விரிகளும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ ' 


வ.எ கிளவிகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 

i. தலைவி சேணகன்றமை செவிலி ஏடார்‌ அம்‌;கோ;409 
தாய்க்கு உணர்த்தல்‌ தெறுவ ஐங்‌;313 

2: தலைவன்‌ தம்மூர்‌ சார்ந்தமை சாற்றல்‌ நினையா தரு;கோ;350 


முனிவயிர்ப்‌ ஜங்‌;395 


3, தலைவி முன்செல்வோர்‌ தம்மொடு புனையல தஞ்;கோ;35 1 
தன்வரல்‌ பாங்கியர்க்கு உணர்த்திவிடுத்தல்‌ கவிழ்மயி ஐங்‌;397 


4. முன்சென்றோர்‌ பாங்கியர்க்கு உணர்த்தல்‌ போதலர்ந்‌ தஞ்;கோ;352 


5 பாங்கியர்‌ கேட்டு நற்றாய்க்கு உணர்த்தல்‌ வாளேய்‌ தஞ்;கோ;353 


மானதர்‌ தொ.பொ.அ.42 
சூ.உ.மே. 


97 


6. நற்றாய்‌ தலைமகனுளங்கோள்‌ வேலனை தென்மாறை தஞ்;தகோ;354 
வினாதல்‌ வேறாக திணை.நூற்‌;90 


மேற்குறித்த அட்டவணையின்வழி செவில(1), தலைவன்‌(1), தலைவி( 1), 
கண்டோர்‌(1), பாங்கி(1) நற்றாய்‌!) ஆகியோர்‌ கூற்று நிகழ்த்தியதை அறியமுடிகிறது, 


அனைத்துக்‌ கூற்றிற்கும்‌ மேற்கோள்‌ பாடல்கள்‌ கொடுக்கப்‌ பெற்றுள்ளன. 


களவியற்‌ காரிகை குறிப்பிடும்‌ உடன்போக்கு 


களவியற்‌ காரிகை உடன்போக்குப்‌ பற்றி இரண்டு நூற்பாக்களில்‌ குறித்துச்‌ 


செல்கின்றது. அந்நூற்பாக்கள்‌ தோழியாலாய கூட்டம்‌, கற்பொழுக்கம்‌"'!”” 


ஆுதியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. தோழியாலாய கூட்டக்‌ கிளவித்‌ தொகையில்‌ 


இடம்பெறும்‌ உடன்போக்குச்‌ செய்திகள்‌ நூற்பா சிதைந்த நிலையில்‌ உரையில்‌"!28 


சுப்டப்பெற்றுள்ளன. இதனை, 1. அலரறிவித்தல்‌ 2. அயன்மணம்‌ உரைத்தல்‌ 3. 
மணமுரசு அறைதல்‌ 4. பரிசங்‌ கிளத்தல்‌ 5. உடன்போக்கு உரைத்தல்‌ 6. செலவுடன்‌ 


படுத்தல்‌ 7. செலவமழுங்குவித்தல்‌ , என்பதன்வழி அறியலாம்‌. இதில்‌ 'செலவுடன்‌ 


படுத்தல்‌' என்ற ஒரு கூற்று மட்டும்‌ தலைவன்‌ கூற்றாகும்‌. ஏனைய ஆறு கூற்றும்‌ 


தோழி கூற்றுகளாக அமைகின்றன. 
காரிகை மேற்குறித்த அனைத்துக்‌ கூற்றிற்கும்‌ மேற்கோள்‌ பாடல்களைக்‌ 


கொடுத்து உரை வரைந்துள்ளது. இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி 
| 


நிற்கின்றது. 


98 


2 : 22 காரிகையும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ !2 


கூற்றுகள்‌ 


அலர்‌ அறிவுறுத்தல்‌ 


அயன்மணம்‌ உரைத்தல்‌ 


மணமுரசு அறைதல்‌ 


பரிசங்கிளத்தல்‌ 


உடன்போக்குரைத்தல்‌ 


பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 

அலரா யிரந்தந்து திருக்‌.கோ; 180 
பலரா லெதிர்‌ சென்று பா.கோ;189 
அறிந்தோர்‌ அறனிலர்‌ நற்‌; 227 
நிலவோ ரன்ன பொருள்‌;86 
அம்பல்‌ பெருகி கிளவித்தெளிவு 
மணியக்‌ கணியு திருக்‌.கோ; 195 
நீரணி வேலி பா.கோ;191 
அணிகொணர்ந்‌ தனரே பொருள்‌;87 
பொன்னிதழிற்‌ பைந்தாதும்‌ கண்டனங்காரம்‌ 
பாப்பணி திருக்‌.கோ; 1 96 
வேலைத்‌ தொலைத்‌ பா.கோ;192 
அணிவர்‌ அயலார்பொன்‌ பழம்பாட்டு 
எலும்பா வணியிறை திருக்‌;கோ;197 
நல்லளந்‌ தாளு நறையூரந்தாதி 
என்னா லிதுசெய்‌ பா.கோ;197 
யானெவ னறிகோ பொருள்‌ ;89 
பூஞசுணங்கின்‌ கிளவிமாலை 
தொங்கைக்குந் கிளவித்தெளிவு 
பிணையுஙி திருக்‌.கோ;202 
மால்புரை பா.கோ; 198 
வேம்மைய பொருளியல்‌; 90 
மன்னொடு கிளவிமாலை 
நீய வெருவனமும்‌ கிளவித்தெளிவு 


99 


6 செலவுடன்படுத்தல்‌ மற்பாய்‌ விடையோன்‌ திருக்‌.கோ;201 
ஏணு மிகலு பா.கோ;200 
அளிதோ தானே குறுந்‌; 149 
சிலரும்‌ பலருங்‌ நற்‌; 149 
ஊருஞ்‌ சேரியு பொருள்‌;92 

7. செலவழுங்குவித்தல்‌ பாயப்‌ புரவி பா.கோ; 201 
விளம்பழங்‌ கமழும்‌ நற்‌; 12 
எழினுத னும்முட பழம்பாட்டு 


காரிகை குறிப்பிடும்‌ உடனிலைச்‌ செலவு 


இந்நூல்‌ கற்பொழுக்கம்‌ என்னும்‌ இயலில்‌ மீண்டும்‌ உடன்போக்குச்‌ 
செய்திகளைக்‌ குறித்துச்‌ செல்கின்றது.  "இந்நூற்பாக்களில்‌ உடன்போக்கிற்குரிய 


"130 இதில்‌ தலைவனுக்கு 


கூற்றுகளாக மேலும்‌ இருபத்தைந்தினைக்‌ கூறியுள்ளது 
ஒரு கூற்றும்‌, தலைவிக்கு இரண்டு கூற்றுகளும்‌, தோழிக்கு ஒரு கூற்றும்‌, 
நற்றாய்க்கு ஆறு கூற்றுகளும்‌, செவிலிக்கு ஒன்பது கூற்றுகளும்‌, கண்டோருக்கு 
ஆறு கூற்றுகளும்‌ வரையறுக்கப்‌ பெற்றுள்ளன  இந்நூற்பாவிற்கு உரை எழுதிய 
காரிகை ஆசிரியர்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளாகப்‌ பின்வருவனவற்றைச்‌ சுட்டுவர்‌. 
அனவ்யாவன்‌, 1. கையடை கொடுத்தல்‌ 2. சுரத்துய்த்தல்‌ 3. விருந்து விலக்கல்‌ 


4.பதியள வுரைத்தல்‌ 5. தோழியை வினாதல்‌ 6. செவிலி இரங்கல்‌ 7. மென்மை 


கூறல்‌ 8. நற்றாய்க்கு உரைத்தல்‌ 9. நற்றாய்‌ இரங்கல்‌ 10. செஞ்சுடர்ப்‌ பரவல்‌ 


100 


11. கருமகட்கு உரைத்தல்‌ 12. பின்செல வலித்தல்‌ 13. சுரத்து இரங்கல்‌ 
14. புறவொடு உரைத்தல்‌ 15. அடிச்சுவடு உரைத்தல்‌ 16. சுரத்திறம்‌ வினாதல்‌ 
17.ஐயம்‌ உரைத்தல்‌ 18. சேர்விடம்‌ உரைத்தல்‌ 19, செவிலியை ஆற்றல்‌ 
20.துடரகங்‌ தணித்தல்‌ 21. வரவுழுந்‌ துறுத்தல்‌ 22. கிளையது மகிழ்ச்சி 
23.வேலனை வினாதல்‌ 24. ஈன்றாட்‌ புகழ்தல்‌ 25. மணங்கண்டு உரைத்தல்‌ 


என்பனவாகும்‌. 


: 23 உடனிலைச்‌ செலவும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ '”' 
கூற்றுகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 
கையடை கொடுத்தல்‌ பறந்திருந்‌ துபேர்‌ திருக்‌.கோ;213 
மென்முலை வீழினும்‌ பா.கோ;203 
சுரத்துய்த்தல்‌ ஈண்டொல்லை திருக்‌.கோ;2 14 
பண்டான்‌அனையளொல்‌ பா.கோ;340 
அழிவிலர்‌ முயலு நற்‌;9 
மெல்ல மெல்லநிண்‌ பொருள்‌; 114 
அன்ன நடைமடவா கிளவித்தெளிவு 
விருந்து விலக்குதல்‌ விடலையுற்‌ திருக்‌, கோ;218 
அலைமன்னு பா.கோ;206 
எம்மூ ரல்ல சிற்றெட்டகம்‌ 
நல்லோள்‌ பொருள்‌ 
செங்கதீர்ச்‌ பொருள்‌117 
எங்களூர்‌ கிளவித்தெளிவு 
வெஞ்சுரமும்‌ பழம்பாட்டு 
நாளை வரகுணர்‌ பழம்பாட்டு 
பதியளவுரைத்தல்‌ மின்றங்‌ கிடையொடு திருக்‌.கோ;22 1 
நீயும்‌ இவளும்‌ பா.கோ;208 
வில்லார்‌ நுதலியும்‌ பல்சந்தமாலை 
தோழியை வினாதல்‌ மயிலெனப்‌ போர்ந்திள திருக்‌.கோ;224 
ஒண்முத்த வார்கழற்‌ பா.கோ;209 
பெயர்த்தனென்‌ குறுந்‌;84 
வலியை மன்ற பொருளியல்‌ 120 


6: 


செவிலி இரங்கல்‌ 


மென்மை கூறல்‌ 


நற்றாய்க்கு உரைத்தல்‌ 


நற்றாய்‌ இரங்கல்‌ 


செஞ்சுடர்ப்பரவல்‌ 


கருமகட்குரைத்தல்‌ 


பின்செல வலித்தல்‌ 


சுரத்து இரங்கல்‌ 


புறவொடுரைத்தல்‌ 


அடிச்சுவடு உரைத்தல்‌ 


சுரத்திறம்‌ வினாதல்‌ 


ஐயம்‌ உரைத்தல்‌ 


சேர்விடம்‌ உரைத்தல்‌ 


வடுத்தான்‌ வகிர்மலர்‌ 
வேடகம்‌ சேர்ந்தவெங்‌ 
அத்த நீளிடை 
வண்டார்‌ கோதை 


தாமே தமக்கொப்பு 
நளிமுத்த வெண்மணல்‌ 


தழுவினை கையிறை 
பறை படப்‌ பணில 


யாழியன்‌ மென்மொழி 
தன்மை ராயமொடு 

ஒருமக ளுடையேன்‌ 
சூன்முதிர்‌ கொண்மூ 


பெற்றே னொடுங்‌ 


வைம்மலர்‌ வாட்படை 
பல்லுழ்‌ நினைப்பினு 
கேளாய்‌ வாழியோ 


வேயின தோளி 
நிலந்தொட்டுப்‌ புகாஅர்‌ 


பாயும்‌ விடையோன்‌ 
மழைகெழு கார்வண்கை 
வெய்யோன்‌ சாபத்‌ 
காய்ந்திலை மறவை 
தான்றாயாக்‌ கோங்கம்‌ 


புயலன்‌ றலர்சடை 
தெள்வன்‌ புனற்சென்னி 
பாலொத்த சிற்றம்‌ 


சுத்திய பொக்கணத்‌ 
நிழலார்‌ குடையொடு 


வில்லான்‌ விறலடி 
வில்லோன்‌ காலன 


மீள்வது செல்வதன்‌ 
ஆளையுஞ்‌ சீறுங்‌ 


101 


திருக்‌.கோ;226 
பா.கோ;210 
ஜங்‌; 380 
பொருளியல்‌! 19 


திருக்‌.கோ;228 
பா.கோ;2 1! 


திருக்‌.கோ;229 
குறுந்‌; 15 


திருக்‌.கோ;230 
ஐங;379 
நற்‌;184 
பொருளியல்‌121 


திருக்‌.கோ;232 


திருக்‌.கோ;233 
ஐங்‌;374 
அகம்‌;63 


திருக்‌.கோ;234 
குறுந்‌;130 


திருக்‌.கோ;24]! 
பா.கோ;212 
பொருளியல்‌] 22 
பொருளியல்‌] 23 
தி.நூ;65 


திருக்‌.கோ;240 


திறுக்‌.கோ;237 
1 , 238 


திருக்‌.கோ;242 
பா.கோ; 216 


பா.கோ;2]5 
குறுந்‌; 7 


திருக்‌கோ;247 
பா.கோ;220 


20. 
1, 


22. 


24, 


ந 


செவிலியை ஆற்றல்‌ 


துடரக்ந்‌ தணித்தல்‌ 


வரவு முந்துறுத்தல்‌ 


கிள்ளையது மகிழ்ச்சி 
சொல்லுதல்‌ 


வேலனை வினாதல்‌ 


ஈன்றாட்‌ புகழ்தல்‌ 


மணங்‌ கண்டுரைத்தல்‌ 


ந்குவா யனபல 


சுரும்பிவர்‌ சந்தும்‌ 
கடவரை காதல 
வெந்நீர்‌ அருஞ்சுரம்‌ 
நெருங்கடல்‌ வேல்நெடு 
மடவரல்‌ மாதர்க்கு 


ஆண்டில்‌ எடுத்தவ 
என்னுமுள்ளினள்‌ 


செம்மைத்‌ தனிக்கோல்‌ 
கோடரில்‌ நீள்மதிற்‌ 
கவிழ்மயிர்‌ எருத்திற்‌ 
வளங்கெழு கானம்‌ 
மானதர்‌ மயங்கிய 


அங்கண்‌ மலர்த்தார்‌ 
உருமினை நீள்கொடி 
முதுவாய்‌ வேல 
வேறாக நின்னை 


திறந்ததற்‌ 

தாளை வணங்கா 
புல்லா வயமன்னர்‌ 
நும்மனைச்‌ சிலம்பு 


102 


பா.கோ;22 1 


திருக்‌.கோ;248 
பா.கோ;622 
பா.கோ;223 
பா.கோ;224 
பொருளியல்‌ 125 


திருக்‌.கோ;249 
ஐங்‌;3 72 


பா.கோ;225 
பா.கோ;226 
ஐங்‌;397 
பொருளியல்‌ 131 
பொருளியல்‌! 32 


பா.கோ;227 
"228 

பொருளியல்‌ 133 

தி.நூ;90 


ஐ௩;393 
பா.கோ;229 


" 230 
ஐங;399 


இலக்கண விளக்கம்‌ தரும்‌ உடன்போக்குச்‌ செய்திகள்‌ 


இந்நூலின்‌ அகத்திணையியலில்‌ வரைவிடைவைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிவு 


இடம்பெற்றுள்ளது. இதனுள்‌ உடன்போக்குப்‌ பற்றிய செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


களவு 


வெளிப்பாட்டிற்குரிய கிளவிகளுள்‌ 


, பெற்றுள்ளதை, 


ஒன்றாக 


உடன்போக்கு குறிக்கப்‌ 


103 


"போக்கே கற்பொடு புணர்ந்த கவ்வை 
மீட்சியென்‌ நாங்கு விளம்பிய மூன்றும்‌ 


வெளிப்படைக்‌ கிளவி வெளிப்படு தொகையே"'!?2 


என்ற நூற்பா விளக்கும்‌. இதனை "போக்கு முதலாக மீட்சி ஈறாகச்‌ சொல்லப்பட்ட 


மூன்றுங்‌ களவு வெளிப்பாட்டிற்கு உரிய கிளவித்தொகை"!”? என்பர்‌. 


உடன்போக்கினைக்‌ குறிக்க இந்நூலாசிரியர்‌ போக்கு என்ற 
சொல்லாட்சியைக்‌ கையாண்டிருப்பதும்‌, களவினை வெளிப்படுத்தும்‌ வழிவகைகளில்‌ 
ஒன்றாக உடன்போக்கு இடம்பெற்றிருப்பதும்‌ புலனாகும்‌, இந்நூலாசிரியர்‌ 
உடன்போக்கினை களவினை வெளிப்படுத்தும்‌ கிளவியாகக்‌ கருதுகிறார்‌. ஆனால்‌ 
நம்பியகப்‌ பொருள்‌ உள்ளிட்ட இலக்கண நூல்கள்‌ உடன்போக்கினைக்‌ களவினை 
வெளிப்படுத்தும்‌ கிளவியாகக்‌ கருதியது மட்டும்‌ அல்லாமல்‌, அதற்குப்‌ பின்னால்‌ 


நிகழும்‌ வரைதலுக்கும்‌ வழிவகை செய்ததாகக்‌ குறிப்பது குறிப்பிடத்தக்கது. 


உடன்போக்கின்‌ வகையும்‌ விரியும்‌ 
இந்நூல்‌ நம்பியகப்‌ பொருளைப்‌ பின்பற்றியே உடன்போக்கு குறித்த 


செய்திகளைக்‌ குறித்துச்‌ செல்கிறது. மேலும்‌ அகப்பொருளைப்‌ போன்று இந்நூலும்‌ 


"உடன்போக்கின்‌ வகையினை நான்கு அடிகளில்‌ தொகுத்துக்‌ கூறியும்‌" 


ni35 


உடன்போக்கின்‌ விரியினை பதினாறு அடிகளில்‌ விரித்துக்‌ கூறியும்‌ செய்திகளை 


விளக்கிச்‌ செல்வது குறிப்பிடத்தக்கது. 


104 


இந்நூற்பாக்களுக்கு உரை எழுதும்போது உடன்போக்கிற்குரிய கூற்றுகளைப்‌ 


பின்வருமாறு வகைப்படுத்துவர்‌. 


2 : 24 உடன்போக்கின்‌ கூற்றுகள்‌ 


தொகுத்துக்‌ கூறிய கூற்றுகள்‌ விரித்துக்கூறிய கூற்றுகள்‌ 


1. போக்கறிவுறுத்தல்‌ 1. பாங்கி தலைவற்கு உடன்போக்குணர்த்தல்‌ 
2. பாங்கி தலைவிக்கு உடன்போக்குணர்த்தல்‌ 
2 போக்குடன்படாமை 3. தலைவன்‌ (உடன்போக்கு) மறுத்தல்‌ 
4. தலைவி நாணழிபிரங்கல்‌ 
3 போக்குடன்படுத்தல்‌ 5, பாங்கி தலைமகனை உடன்படுத்தல்‌ 
6. கற்புமேம்பாடு பூண்முலைப்பாங்கி புகறல்‌ 
4, போக்குடன்படுதல்‌ 7. தலைவன்‌ போக்குடன்படுதல்‌ 


8. தலைவி ஒருப்பட்டெழுதல்‌ 


9. பாங்கி சுரத்தியல்பு உரைத்துழித்‌ 
தலைமகள்‌ சொல்லல்‌ 


10. தலைவி ஒருப்பட்டெழுந்தமை பாங்கி 
தலைவற்குணர்த்தல்‌ 


5. போக்கல்‌ 11.பாங்கி தலைமகளைத்‌ தலைமகநற்குக்‌ 
கையடை கொடுத்தல்‌ 


12.பாங்கி வைகிருள்‌ விடுத்தல்‌ 


13.தலைவியைத்‌ தலைவன்‌ சுரத்துய்த்தல்‌ 


6. விலக்கல்‌ 

7. புகழ்தல்‌ 

8. தேற்றல்‌ 
இந்நூல்‌ 


விரித்துக்‌ கூறுகிறது. 


105 


14. தலைமகன்‌ தலைமகள்‌ அசை 
வறிந்திருத்தல்‌ 


15.கண்டோர்‌ காதலின்‌ விலக்கல்‌ 


16.தலைமகன்‌ தலைமகளை உவந்து 
அலர்சூட்டி உண்மகிழ்ந்துரைத்தல்‌ 


17.கண்டோர்‌ அயிர்த்தல்‌ 
18.கண்டோர்‌ மகிழ்தலும்‌ இரங்கலும்‌ 
19.கண்டோர்தம்பதி அணுமை சாற்றல்‌ 


20.தலைவிக்குத்‌ தலைவன்‌ தன்பதியணுமை 
சாற்றல்‌ 


21.தலைவிக்குத்‌ தன்நகர்‌ காட்டல்‌ 


22.தலைவன்‌ தன்பதி அடைந்தமை 
தலைவிக்குணர்த்தல்‌ 


23.தலைவன்‌ தலைவியொடு தன்னகர்‌ 
சார்தல்‌ 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகளை இருபத்து மூன்று கூற்றுகளாக 


நம்பியகப்‌ பொருளைவிட இந்நூல்‌ கூடுதலாக ஐந்து 


கூற்றுகளை அமைத்துள்ளது. அக்கூற்றுகளாவன தலைவி ஒருப்பட்டெழுந்தமை 
| 


பாங்கி தலைவற்கு உணர்த்தல்‌, கண்டோர்‌ மகிழ்தலும்‌, இரங்கலும்‌, தலைவிக்குத்‌ 


தலைவன்‌ தன்பதியணுமை சாற்றல்‌, தலைவிக்குத்‌ தன்னகர்‌ காட்டல்‌, தலைவன்‌ 


 தலைவியொடு தன்னகர்‌ சார்தல்‌ ஆகியவை ஆகும்‌. 


106 


நம்பியகப்‌ பொருள்‌ தலைவதனுக்குரிய கூற்றினை ஆறாகவும்‌, தலைவிக்குரிய 
கூற்றினை மூன்றாகவும்‌, தோழிக்குரிய கூற்றினை ஆறாகவும்‌, கண்டோருக்குரிய 
கூற்றினை மூன்றாகவும்‌ குறிக்க, இந்நூல்‌ தலைவனுக்குரிய கூற்றினை 
ஒன்பதாகவும்‌, தலைவிக்குரிய கூற்றினை மாற்றாமல்‌ நம்பியகப்‌ பொருளைப்போல 
மூன்றாகக்‌ கூறியுள்ளது. தோழிக்குரிய கூற்றினை ஏழாகவும்‌, கண்டோருக்குரிய 


கூற்றினை நான்காகவும்‌ விரித்துள்ளது. 


இலக்கண விளக்கம்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளாக இருபத்து 
மூன்றினைக்‌ குறிப்பிடுகின்றது. இக்கூற்றுகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ வைத்தியநாத 
தேசிகர்‌ சான்று காட்டியுள்ளார்‌. இதனைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி 


நிற்கின்றது. 


2 : 25 இலக்கண விளக்கமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ '”' 


வ.எ கிளவிகள்‌ பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


1, பாங்கி தலைவற்கு உடன்போக்கு மைந்நீர்‌ நெடுங்கண்‌ த.கோ;305 


உணர்த்தல்‌ 
2 தலைவன்‌ உடன்போக்கு மறுத்தல்‌ மெல்லியல்‌ கொங்கை திறு.கோ;201 
3 பாங்கி தலைமகனை உடன்படுத்தல்‌ பிணையுங்‌ கலையும்வன்‌ திரு.கோ;202 
4. தலைவன்‌ போக்குடன்படுதல்‌ இன்னாத கானு அம்‌.கோ;366 


5, பாங்கி தலைவிக்கு உடன்போக்கு  குறப்பாவை நின்குழல்‌ திரு.கோ;205 
உணர்த்தல்‌ 


6. தலைவி நாணழிபு இரங்கல்‌ மறவாகை வேலங்கை த.கோ;310 


10. 


11 


ரு, 


கற்புமேம்பாடு பூண்முலைப்‌ 


பாங்கி புகறல்‌ 


தலைவி ஒருப்பட்டெழுதல்‌ 


தலைவி ஒருப்பட்டெழுந்தமை 


பாங்கி தலைவற்குணர்த்தல்‌ 


பாங்கி சுரத்தியல்‌ உரைத்துழித்‌ 
தலைமகள்‌ சொல்லல்‌ 
பாங்கி தலைமகளைத்‌ தலை- 


மகற்குக்‌ கையடைகொடுத்தல்‌ 


பாங்கி வைகிருள்‌ விடுத்தல்‌ 
அம்‌.கோ;372 
தலைவியைத்‌ தலைவன்‌ 


சுரத்துய்த்தல்‌ 


தலைமகன்‌ தலைமகள்‌ அசை- வரமாவை வேற்படை 


வறிந்திருத்தல்‌ 
தலைமகன்‌ தலைமகளை 


உண்மகிழ்ந்துரைத்தல்‌ 


கண்டோர்‌ அயிர்த்தல்‌ 


தாயிற்‌ சிறந்தன்று 


மற்பாய்‌ விடையோன்‌ 


மின்னே மருங்குல்‌ 


செல்லிற்கொடிய 


பறந்திருந்‌ தும்பர்‌ 


ளருங்‌ 


பேணத்‌ திருத்திய 


உவந்தவர்‌அடிமலர்‌ 


கருவார்‌ புயலென்றுங்‌ 


107 


திரு.கோ;204 


திரு.கோ;208 


அம்‌.கோ;369 


த.கோ;313 


திரு.கோ;213 


கலிகெழு 


திரு.கோ;213 


த.கோ;317 


த.கோ;318 


அம்‌.கோ;378 


108 


17. கண்டோர்‌ மகிழ்தலும்‌ முன்செல்ல நாணு அம்‌.கோ;379 

இரங்கலும்‌ பேதைப்‌ பருவங்‌ அம்‌.கோ;381 
18. கண்டோர்‌ காதலின்‌ விலக்கல்‌ எம்மூ ரல்ல ஐந்‌.தனி;5 
19. கண்டோர்‌ தம்பதி யணுமை சாற்றல்‌ மின்றங்‌ திரு.கோ;221 
20. தலைவிக்குத்‌ தலைவன்‌ தன்பதி 

-யணுமை சாற்றல்‌ முன்னோ திருகோ;217 
21. தலைவிக்குத்‌ தன்‌ நகர்காட்டல்‌ மின்போல்‌ திரு.கோ;222 
22. தலைமகன்‌ தன்பதி செய்குன்‌ திரு.கோ;223 


அடைந்தமை தலைவிக்‌ 
குணர்த்தல்‌ 


23. தலைவன்‌ தலைவியொடு 
தன்னகர்‌ சார்தல்‌ சங்க முழங்க அம்‌.கோ;385 


மேற்குறித்த அட்டவணையின்வழி இலக்கண விளக்க 
உரையாசிரியர்‌ எல்லாக்‌ கூற்றிற்கும்‌ மேற்கோள்‌ அளித்திருப்பதும்‌, அம்மேற்கோள்கள்‌ 
தஞ்சைவாணன்‌ கோவை, திருக்கோவையார்‌, அம்பியாபதிக்கோவை, ஐங்குறுநூறு 


ஆகியவற்றில்‌ இருந்து குறிக்கப்‌ பெற்றுள்ளதும்‌ அறியப்பெறுகிறது. 


109 
கற்பொடு புணர்ந்த கவ்வை 
இலக்கண விளக்கம்‌ கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகள்‌ 
138 


அடங்கிய நூற்பாவினை நான்கு அடிகளிலும்‌ அவற்றின்‌ விரிகளை 


இருபத்து நான்கு அடிகளிலும்‌"? குறித்துச்‌ செல்கின்றது.இந்நூல்‌ 


நம்பியகப்‌ பொருளை அடியொற்றி கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ 


செய்திகளை விளக்கிச்‌ செல்கிறது. இதனைப்‌ பின்வருமாறு விளக்குவர்‌. 


2:26 கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகளும்‌ 


விரிகளும்‌ '* 
வகைகள்‌ விரிகள்‌ 
1. செவிலி புலம்பல்‌ 1. செவிலி பாங்கியை வினாதல்‌ 


2.பாங்கி செவிலிக்கு உணர்த்தல்‌ 

3. பாங்கியின்‌ உணர்ந்த செவிலி 
தேற்றுவார்க்கு எதிரழிந்து மொழிதல்‌ 

4. செவிலி தன்னறிவின்மை தன்னை 
நொந்துரைத்தல்‌ 

5. செவிலி தெய்வம்‌ வாழ்த்தல்‌ 


6. செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்றல்‌ 


2. நற்றாய்‌ புலம்பல்‌ 


3. மனைமருட்சி 


4. கண்டோர்‌ இரக்கம்‌ 


i. 


110 


. நற்றாய்‌ தன்னுள்ளே இரங்கல்‌ 

. நற்றாய்‌ பாங்கி தன்னொடு புலம்பல்‌ 

. தோழியழுங்க நற்றாய்‌ புலம்பல்‌ 

. நற்றாய்‌ பாங்கியர்‌ தம்மொடு புலம்பல்‌ 
. அயலார்‌ தம்மொடும்‌ புலம்பல்‌ 

. தந்தையொடு புலம்பல்‌ 


. நற்றாய்‌ தலைமகள்‌ பயிலிடந்தன்னொடு 


புலம்பல்‌ 


. நிமித்தம்‌ போற்றல்‌ 


. தலைவன்‌ மிக அன்புசெய்கவென்று 


தெய்வத்திற்குப்‌ பராவுதல்‌ 


. நற்றாய்‌ சுரந்தணிவித்தல்‌ 


. நற்றாய்‌ தன்மகள்‌ மென்மைத்தன்மைக்கு 


உளமெலிந்து இரங்கல்‌ 


. நற்றாய்‌ தலைமகள்‌ இளமைத்தன்மைக்கு 


உளமெலிந்து இரங்கல்‌ 


. நற்றாய்‌ தலைமகள்‌ அச்சத்தன்மைக்கு 


அச்சமுற்று இரங்கல்‌ 
தலைமகள்‌ ஆயமும்‌ தாயும்‌ 
அழுங்கக்‌ கண்டு காதலின்‌ இரங்கும்‌ 


கண்டோர்‌ இரக்கம்‌ 


111 
5. செவிலி பின்தேடிச்‌ 


சேறல்‌ 1. செவிலி ஆற்றாத்தாயைத்‌ தேற்றல்‌ 
2. முக்கோற்பகவரை வினாதல்‌ 
3. மாவிரதியரை வினாதல்‌ 
4.உய்த்துணர்வோரைஉரைமின்‌ என்றல்‌ 
5. மிக்கோர்‌ ஏதுக்காட்டல்‌ 
6. செவிலி ஏயிற்றியொடு புலம்பல்‌ 
7. செவிலி குரவொடு புலம்பல்‌ 
8. புறவொடு புலம்பல்‌ 
9. சுவடுகண்டிரங்கல்‌ 
10.கலந்துடன்வருவோர்க்‌ 


கண்டுகேட்டல்‌ 
11. கலந்துடன்‌ வருவோர்‌ புலம்பல்‌ தேற்றல்‌ 


12. செவிலி புதல்வியைக்‌ காணாது கவலை 
கூர்தல்‌ 
என்பனவாகும்‌, 
நம்பியகப்‌ பொருளைப்‌ போல்‌ இந்நூலும்‌ செவிலி புலம்பலுக்கு ஆறு 
கூற்றுகளையும்‌, நற்றாய்‌ புலம்பலுக்கு ஏழு கூற்றுகளையும்‌ ம்க்‌ ஆறு 
| 


கூற்றுகளையும்‌ கண்டோர்‌ இரக்கத்திற்கு ஒரு கூற்றினையும்‌, அமைத்துள்ளது 


செவிலி பின்தேடிச்‌ சேறலுக்கு பனிரெண்டு கூற்றுகளையும்‌ வரையறுக்கிறது. 


112 


2 :27 கவ்வையின்‌ விரிகளும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ '“' 


வ. கிளவிகள்‌ 


1, செவிலி பாங்கியை வினவல்‌ 


2. பாங்கி செவிலிக்கு உணர்த்தல்‌ 


3. பாங்கியின்‌ உணர்ந்த செவிலி 


தேற்றுவார்க்குஎதிரழிந்துமொழிதல்‌ 


4. செவிலி தன்னறிவின்மைதன்னை 


நொந்துரைத்தல்‌ 


5. செவிலி தெய்வம்‌ வாழ்த்தல்‌ 


6. செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்றல்‌ 


7. நற்றாய்‌ தன்னுள்ளே இரங்கல்‌ 


8. நற்றாய்‌ பாங்கி தன்னொடு புலம்பல்‌ 


9. தோழியழுங்க நற்றாய்‌ புலம்பல்‌ 


நற்றாய்‌ புலம்பல்‌ 


பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


மயிலெனப்‌ 


ஆளரிக்‌ 


வடுத்தான்‌ 


முறுவலக்‌ 


வேமாறு 


தொடுப்பார்‌ 


புவையுண்‌ 


முன்னே 


தாயென்செய்‌ 


திரு.கோ;224 


திரு.கோ;225 


திரு.கோ;226 


திரு.கோ;227 


அம்‌.கோ;390 


அம்‌.கோ;391 


அம்‌.கோ;392 


த.கோ;329 


அம்‌.கோ;393 


113 


10. நற்றாய்‌ பாங்கியர்‌ தம்மொடு புலம்பல்‌ பறந்தாழ்‌ அம்‌.கோ;394 


11. அயலார்‌ தம்மொடும்‌ புலம்பல்‌ யாழியன்‌ திரு.கோ;230 
12. தந்தையொடு புலம்பல்‌ கொன்னுனை திரு.கோ;23 1 
13. நற்றாய்‌ தலைமகள்‌ பயிலிடந் நன்றே அம்‌.கோ;396 


தம்மொடு புலம்பல்‌ 


14. நிமித்தம்‌ போற்றல்‌ பணங்களன்‌ திரு.கோ;235 


15. தலைவன்‌ மிக அன்புசெய்கவென்று ஈன்றுபுறந்‌ அகம்‌;35 


தெய்வத்திற்குப்‌ பராவுதல்‌ 


16. நற்றாய்‌ சுரந்தணிவித்தல்‌ பெற்றே திரு.கோ;232 
17. நற்றாய்‌ தன்மகள்‌ மென்மைத்‌ தாமே திரு.கோ;228 


தன்மைக்கு இரங்கல்‌ 


18. நற்றாய்‌ தலைமகள்‌ இளமைத்‌ வைம்மலர்‌ திரு.கோ;233 


தன்மைக்கு உளமெலிந்திரங்கல்‌ 


19. நற்றாய்‌ தன்மகள்‌ அச்சத்தன்மைக்கு நாண்மா த.கோ;338 


அச்சமுற்று இரங்கல்‌ 


20. தலைமகள்‌ ஆயமுந்‌ தாயும்‌ அழுங்கண்டு நொந்துங்‌ 


காதலின்‌ இரங்கும்‌ கண்டோர்‌ இரக்கம்‌ 


21. செவிலி ஆற்றாத்‌ தாயைத்‌ தேற்றல்‌ வேயின 
22. முக்கோற்ப கவரை வினாதல்‌ வெதிரேய்‌ 
23. மாவிரதியரை வினாதல்‌ சுத்திய . 
24, உய்த்துணர்வோரை உரையின்‌ என்றல்‌ முன்னுங்‌ 
25. மிக்கோர்‌ ஏதுக்காட்டல்‌ சுரும்பிவர்‌ 
26. செவிலி எயிற்றியொடு புலம்பல்‌ பேதை 
27. செவிலி குரவொடு புலம்பல்‌ பாயும்‌ 

28. புறவொடு புலம்பல்‌ புயலன்‌ றலர்‌ 
29. சுவடுகண்டிரங்கல்‌ தெள்வன்‌ 
30. கலந்துடன்‌ வருவோர்க்‌ கண்டு பைந்தார்‌ 


கேட்டல்‌ 


114 


த.கோ;339 


திரு.கோ;234 


திரு.கோ;243 


திரு.கோ;242 


திரு.கோ;236 


திரு.கோ;248 


திரு.கோ;239 


திரு.கோ;241 


திரு.கோ;240 


திரு.கோ;237 


அம்‌.கோ;406 


115 
31. கலந்துடன்‌ வருவோர்‌ புலம்பல்‌ மீள்வது திரு.கோ;247 
தேற்றல்‌ 
32. செவிலி புதல்வியைக்‌ காணாது . கல்லார்‌ அம்‌.கோ;408 


கவலை கூர்தல்‌ 


மேற்குறித்த அட்டவணையின்வழி இந்நூல்‌ நம்பியகப்பொருளைவிட 
கூடுதலாகச்‌ சுட்டிய கூற்றுகள்‌ ஆறு ஆகும்‌. அவையாவன, நற்றாய்‌ புலம்பலில்‌ 
இடம்பெறும்‌ நற்றாய்‌ தன்னுள்ளே இரங்கல்‌, நற்றாய்‌ தந்தையொடு புலம்பல்‌ 
என்பனவும்‌ மனைமருட்சியில்‌ தலைவன்‌ மிக அன்பு செய்கவென்று தெய்வத்திற்கு 
பராவுதல்‌ என்பதும்‌ செவிலி பின்தேடிச்‌ சேறலில்‌ மாவிரதியரை வினாதல்‌, 
உய்த்துணர்‌ வோரை உரைமின்‌ என்றல்‌, புறவொடு புலம்பல்‌ ஆகியனவும்‌ 
யுதியனவாகச்‌ சுட்டியதில்‌ அடங்கும்‌. 
கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ கூற்றுகளுக்கு அம்பிகாபதிக்‌ கோவை, 
திருக்கோவை, தஞ்சைவாணன்‌ கோவை, அகநானூறு ஆகியவற்றிலிருந்து 
மேற்கோள்‌ பாடல்கள்‌ கொடுக்கப்பெற்றுள்ளன. 


மீட்சி 
| 


| 
நம்பியகப்‌ பொருளை அடியொற்றி இலக்கண விளக்கம்‌ மீட்சியின்‌ 


1142 


வகைகளை நான்காக மொழிகின்றது. இம்மீட்சியின்‌ விரிகள்‌எட்டு அடிகளில்‌ 


ui43 


குறிக்கப்‌ பெற்றுள்ளன" ' என்பது கருதத்தக்கது. மீட்சியின்‌ வகைகளையும்‌ 


'விரிகளையும்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


116 


2 : 28 மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌'““ 


வ.எ. வகைகள்‌ 


விரிகள்‌ 


1. தெளித்தல்‌ 


2. மகிழ்ச்சி 


3. செப்பல்‌ 


4, வினாதல்‌ 


1. தலைவி சேணகன்றமை செவிலி 
தாய்க்குணர்த்தல்‌ 


2, உடன்போய்வரைந்த நெடுந்தகை 


மீட்சி உரைத்தல்‌ 


3. தலைவன்‌ தம்மூர்‌ சார்ந்தமை சாற்றல்‌ 


4. தலைவி முன்செல்வோர்‌ தம்மொடு 


தம்வரல்‌ பாங்கியர்க்குணர்த்தி 
விடுத்தல்‌ 


5. முன்செல்வோர்‌ பாங்கியர்க்கு 


உணர்த்தல்‌ 


6. பாங்கியர்‌ கேட்டு நற்றாய்க்கு 


உணர்த்தல்‌ 


7. நற்றாய்‌ தலைமகள்‌ உளங்கொள 


வேலனை வினாதல்‌ 


மேற்குறித்த அட்டவணையின்வழி தெளித்தலுக்கு மூன்று கூற்றுகளும்‌, 


மகிழ்ச்சிக்கு இரண்டு கூற்றுகளும்‌, செப்பற்கு ஒரு கூற்றும்‌, வினாதலுக்கு ஒரு 


கூற்றும்‌ குறிக்கப்‌ பெற்றிருப்பது புலனாகும்‌. நம்பியகப்‌ பொருளைவிட இந்நூல்‌ 


உடன்போய்‌ வரைந்த நெடுந்தொகை மீட்சி உரைதல்‌ என்பது கூடுதலாகச்‌ சுட்டிய 


கிளவியாகும்‌. மீட்சியின்‌ விரிகளையும்‌ அதற்குரிய சான்றுகளையும்‌ பின்வரும்‌ 
| 


| 
அட்டவணை உணர்த்துகிறது. 


| 2 : 29 மீட்சியின்‌ விரிகளும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌!“ 


வ.எ. கிளவிகள்‌ 


1. தலைவி சேணகன்றமை செவிலி 


தாய்க்குணர்த்தல்‌ 


பாட்டுமுதற்குறிப்பு நூல்‌ 


சேடார்‌ அம்‌.கோ;409 


117 


2. உடன்போய்வரைந்த நெடுந்தகை மீட்சி அனைத்தாய்‌ அம்‌.கோ;410 
உரைத்தல்‌ 

3. தலைவன்‌ தம்மூர்‌ சார்ந்தமை சாற்றல்‌ துப்போது அம்‌.கோ;41 1 

4, தலைவி முன்செல்வோர்‌ தம்மொடு ஒன்றே அம்‌.கோ;412 


தம்வரல்‌ பாங்கியர்க்குணர்த்தி விடுத்தல்‌ 


5. முன்செல்வோர்‌ பாங்கியர்க்கு உணர்த்தல்‌ நண்போ அம்‌.கோ;413 
| 

6. பாங்கியர்‌ கேட்டு நற்றாய்க்கு உணர்த்தல்‌ மேவியொன்‌ அம்‌.கோ;414 
7. நற்றாய்‌ தலைமகள்‌ உளங்கொள வேலனை தென்மாறை தஞ்‌.கோ;354 


| வினாதல்‌ 
மீட்சியின்‌ விரிகளுக்கு அம்பிகாபதிக்‌ கோவை, தஞ்சைவாணன்‌ கோவை 


ஆகியவற்றிலீருந்து மேற்கோள்‌ பாடல்கள்‌ தரப்பெற்றுள்ளன. 
| 


முத்து வீரியம்‌ சுட்டும்‌ உடன்போக்கு 
| 

இந்நூலின்‌ களவொழுக்கவியலில்‌ உடன்போக்கு பற்றிக்‌ 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. "இந்நூலின்‌ ஆசிரியர்‌ உடன்போக்கு பற்றி ஒரே நூற்பாவில்‌ 


விரித்துக்‌ கூறியுள்ளார்‌. அவ்விரியாவது, நாற்பத்தொன்பது அடிகள்‌ கொண்டது"!46 


118 


இந்நூல்‌ நம்பியகப்‌ பொருள்‌ உள்ளிட்ட இலக்கண நூல்களைப்‌ போல 


உடன்போக்கின்‌ வகை, விரி என்று பாகுபாடு செய்யவில்லை. மாறாக விரியினை 
மட்டும்‌ ஒரே நூற்பாவில்‌ சுட்டியிருப்பது கருதத்தக்கது. 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகள்‌ 


இப்பகுதிக்கு உரை எழுதும்‌ போது முத்துவீரியம்‌ கீழ்க்கண்ட 
கூற்றுகளை  உடன்போக்கிற்குரிய  கூற்றுகளாக  வகைப்படுத்துகிறது. 
அவையாவன: 1.பருவங்கூறல்‌ 2. மகட்பேச்சுரைத்தல்‌ 3. பொன்னணி 
வுரைத்தல்‌ 4.அருவிலையுரைத்தல்‌ 5. அருமை கேட்டழிதல்‌ 6. 
தளர்வறிந்துரைத்தல்‌ 7.குறிப்புரைத்தல்‌ 8.  அருமையுரைத்தல்‌ 9. 
ஆதரங்கூறல்‌ 10. இறந்துபாடுரைத்தல்‌ 11. கற்புநலனுரைத்தல்‌ 12. 
துணிந்தமை கூறல்‌ 13. துணிவொடு வினாவல்‌ 14.போக்கறிவித்தல்‌ 15. 
நாணிழந்து வருந்தல்‌ 16. துணிவெடுத்துரைத்தல்‌ .17. குறியிடங்‌ 
கூறல்‌ 18. அடியொடு வழிநினைந்‌ தவனுளம்‌ வாடல்‌ 19. கொண்டு 
சென்றுய்த்தல்‌ 20. ஓம்படுத்துரைத்தல்‌ 21. வழிப்படுத்துரைத்தல்‌ 22. 
மெல்லக்‌ கொண்டேகல்‌ 23. அடலெடுத்துரைத்தல்‌ 24. அயர்வகற்றல்‌ 25. 
நெறிவிலக்கிக்‌ ௬டறல்‌ 26. கண்டவர்‌ மகிழ்தல்‌ 27. வழி விளையாடல்‌ 28. 
நகரணிமை கூறல்‌ 29.நகர்காட்டல்‌ 30. பதிபரி சுரைத்தல்‌ 31. செவிலி 
தேடல்‌ 32. அறத்தொடு நிற்றல்‌ 33. கற்புநிலைக்கிரங்கல்‌ 34. 


கவன்றுரைத்தல்‌ 35. அடிநினைந்திரங்கல்‌  36நற்றாய்க்குரைத்தல்‌ 


119: 


37.நற்றாய்‌ வருந்தல்‌ 38. கிளிமொழிக்கிரங்கல்‌ 39.சுடரோடிரத்தல்‌ 40. 
பருவநினைந்து கவறல்‌ 41. நாடத்துணிதல்‌ 42. ௦ காடிக்குறி பார்த்தல்‌ 43. 
சோதிடங்கேட்டல்‌ 44. சுவடு கண்டறிதல்‌ 45. சுவடு கண்டிரங்கல்‌ 46.வேட்ட 
மாதரைக்‌ கேட்டல்‌ 47. புறவொடு புலத்தல்‌ 48. குரவொடு வருந்தல்‌ 49. 
விரதியரை வினாவல்‌ 50. வேதியரை வினாவல்‌ 51. புணர்ந்துடன்‌ 
வருவோரைப்‌ பொருந்தி வினாவல்‌ 52. வியந்துரைத்தல்‌ 53. 
இயைபெடுத்துரைத்தல்‌ 54.மீளவுரைத்தல்‌ 55. உலகியல்பு உரைத்தல்‌ 


56. அழுங்குதாய்க்குரைத்தல்‌ என்பவையாகும்‌. 


தொல்காப்பியத்தைவிட இந்நூல்‌ நற்றாய்‌ கூற்றினை மட்டும்‌ 
குறைத்துக்‌ கூறியுள்ளது. தலைவிக்குரிய கூற்றினை இறையனார்‌ 
களவியலும்‌, முத்துவீரியமும்‌ ஒன்றுபோல கையாண்டுள்ளன. 
தொல்காப்பியம்‌ தலைவனுக்குரிய கூற்றினை ஆறாகவும்‌, தோழிக்குரிய 
கூற்றினை ஆறாகவும்‌, கண்டோர்க்குரிய கூற்றினை ஒன்பதாகவும்‌, 
செவிலிக்குரிய கூற்றினை பதின்மூன்றாகவும்‌ குறிக்க, இந்நூல்‌ 
தலைவனுக்கு ஒன்பது கூற்றினையும்‌, கண்டோருக்கு ஏழாகவும்‌, 
செவிலிக்குப்‌ பதினாறாகவும்‌, தோழிக்குப்‌ பதினேழாகவும்‌ கூற்றினை 


வரையறை செய்துள்ளது. 


முத்துவீரியமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ 
முத்துவீரியம்‌ உடன்போக்கிற்கு உரிய துறைகளாக ஐம்பத்தாறு 
துறைகளைக்‌ குறித்துச்‌ செல்கிறது. இத்துறைகள்‌ அனைத்திற்கும்‌ 


முத்துவீர உபாத்தியாயர்‌ மேற்கோள்‌ பாடல்களைக்‌ கொடுத்து 


அகவொழுக்கத்தைச்‌ சிறப்புற வெளிப்படுத்தியுள்ளார்‌. 


அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


இதனைப்‌ பின்வரும்‌ 


2 : 30 முத்துவீரியமும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌!“” 


வ.எ கூற்றுகள்‌ 


1 


Oo 


[oJ 


பருவங்கூறல்‌ 
மகட்பேச்சுரைத்தல்‌ 
பொன்னணிவரைத்தல்‌ 
அருவிலையுரைத்தல்‌ 
அருமை கேட்டழிதல்‌ 
தளர்வறிந்துரைத்தல்‌ 
குறிப்புரைத்தல்‌ 
அருமையுரைத்தல்‌ 
ஆதரங்கூறல்‌ 
இறந்துபாடுரைத்தல்‌ 
கற்புநலனுரைத்தல்‌ 
துணிந்தமை கூறல்‌ 
துணிவொடு வினாவல்‌ 
போக்கறிவித்தல்‌ 
நாணிழந்து வருந்தல்‌. 
துணிவெடுத்துரைத்தல்‌ 


குறியிடங்கூறல்‌ 


அடியொடு வழிநினைந்‌ 


தவனுளம்வாடல்‌ 


கொண்டு சென்றுய்த்தல்‌ 


பாட்டுமுதற்குறிப்பு 


ஒராகம்‌ மிரண்டெழி 
மணியக்‌ கணியும்‌ 
பாப்பணியோன்றில்லைப்‌ 
எலும்பால்‌ அணியிறை 
விகும்புற்ற திங்கட்‌ 


மைதயங்‌ குந்திரை 


மாவைவந்‌ தாண்டமென்‌ 


மெல்லியல்‌ கொங்கை 
பிணையும்‌ கலையும்‌ 
இங்கய லென்னீ 
தாயிற்‌ சிறந்தன்று 
குயப்பாவை நின்குழல்‌ 
நிழற்றலை தீநெறி 
காயமும்‌ ஆவியும்‌ 
மற்பாய்‌ விடையோன்‌ 


கம்பஞ்‌ சிவந்த 


முன்னோன்‌ மணிகண்டம்‌ 


பனிச்சந்‌ திரனொடு 


வைவந்த வேலவர்‌ 


நூல்‌ 
திருக்‌.194 


திருக்‌.195 
திருக்‌.196 
திருக்‌.197 
திருக்‌.198 
திருக்‌.199 
திருக்‌.200 
திருக்‌.201 
திருக்‌.202 
திருக்‌.203 
திருக்‌.204 
திருக்‌.205 
திருக்‌.206 
திருக்‌.207 
திருக்‌.208 
திருக்‌,209 
திருக்‌,210 


திருக்‌.211 


திருக்‌.212 


20. 
21. 
22. 
23. 
24, 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 


42. 


ஓம்படுத்துரைத்தல்‌ 
வழிப்படுத்துரைத்தல்‌ 
மெல்லக்‌ கொண்டேகல்‌ 
அடலெடுத்துரைத்தல்‌ 
அயர்வகற்றல்‌ 
நெறிவில்க்கிக்‌ கூறல்‌ 
கண்டவர்‌ மகிழ்தல்‌ 
வழி விளையாடல்‌ 
நகரணிமை கூறல்‌ 
நகர்‌ காட்டல்‌ 

பதிபரி சுரைத்தல்‌ 
செவிலி தேடல்‌ 
அறத்தொடு நிற்றல்‌ 
கற்புநிலைக்கிரங்கல்‌ 
கவன்றுரைத்தல்‌ 
அடிநினைந்திரங்கல்‌ 
நற்றாய்க்குரைத்தல்‌ 
நற்றாய்‌ வருந்தல்‌ 
கிளிமொழிக்கிரங்கல்‌ 
சுடரோடிரத்தல்‌ 
பருவநினைந்து கவறல்‌ 
நாடத்துணிதல்‌ 


கொடிக்குறி பார்த்தல்‌ 


பறந்திருந்‌ தும்பர்‌ 
ஈண்டொல்லை 
பேணத்‌ திருத்திய 
கொடித்தேர்‌ மறவர்‌ 
முன்னோன்‌ அருண்‌ 
விடலையுற்‌ 
அன்பனைத்‌ 
கண்கடம்‌ மாற்பயன்‌ 
மின்றங்‌ கிடையொடு 
மின்போல்‌ கொழடிநெடு 
செய்குன்‌ றுவையிவை 
மயிலெனப்‌ பேர்ந்திள 
ஆளீரிக்‌ கும்மரி 
வடுத்தான்‌ வகிர்மலர்‌ 
முறுவலக்‌ காறந்து 
தாமே தமக்கொப்பு 
தழுவின கையிறை 
யாழியன்‌ மென்மொழி 
கொன்னுனை வேலம்‌ 
பெற்றே னெடுங்கிள்ளை 
வைம்மலர்‌ வாட்படை 
வேயின தோழி 


பணங்களனஞ்‌ சாலும்‌ 


"121 
திருக்‌.213 
திருக்‌.214 

திருக்‌.215 
திருக்‌.216 
திருக்‌.217 
திருக்‌.218 
திருக்‌.219 
திருக்‌.220 
திருக்‌.221 
திருக்‌.222 
திருக்‌.223 
திருக்‌.224 
திருக்‌.225 
திருக்‌.226 
திருக்‌.227 
திருக்‌.228 
திருக்‌,229 
திருக்‌.230 
திருக்‌.231 
திருக்‌.232 
திருக்‌.233 
திருக்‌.234 


திருக்‌.235 


43, 


44, 


சோதிடங்கேட்டல்‌ 


சுவடுகண்டறிதல்‌ 


சுவடுகண்டிரங்கல்‌ 


வேட்ட மாதரைக்‌ கேட்டல்‌ 


புறவொடு புலத்தல்‌ 
குரவொடு வருந்தல்‌ 
விரதியரை வினாவல்‌ 


வேதியரை வினாவல்‌ 


புணர்ந்துடன்‌ வருவோரைப்‌ 


பொருந்தி வினாவல்‌ 
வியந்துரைத்தல்‌ 
இயைபெடுத்‌ துரைத்தல்‌ 
மீளவுரைத்தல்‌ 
உலகியல்‌ புரைத்தல்‌ 


அழுங்குதாய்க்குரைத்தல்‌ 


முன்னுங்‌ கடுவிடம்‌ 


தெள்வன்‌ புனற்சென்னி 
பாலொத்த நீற்றம்‌ 
பேதைப்‌ பருவம்பின்‌ 
புயலன்‌ றலர்சடை 
பாயும்‌ விடையோன்‌ 
சுத்திய பொக்கணத்‌ 
வெதிரேய்‌ கரத்துமென்‌ 


மீண்டோ ரெனவுவந்‌ 


பூங்கயி லரய்ல்‌ 

மின்நொத்‌ திடுகழல்‌ 
மீள்வது செல்வதன்‌ 
சுரும்பிவர்‌ சாந்தும்‌ 


ஆண்டில்‌ எடுத்தது 


123 

இந்நூல்‌ எல்லாக்‌ கூற்றிற்கும்‌ திருக்கோவையாரில்‌ இருந்து சான்றுகளைக்‌ 
கொடுத்துள்ளது.. தொல்காப்பியம்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை ஆகியவற்றைப்‌ 
பின்பற்றி  முத்துவீரியமும்‌ உடன்போக்கின்‌ விரியில்‌ நற்றாய்‌, செவிலி ஆகியோர்க்கு 
கூற்றுகளை அமைத்துள்ளது. நம்பியகப்‌ பொருள்‌, இலக்கண விளக்கம்‌ உள்ளிட்ட 
இலக்கண நூல்கள்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளில்‌ நற்றாய்க்கும்‌, செவிலிக்கும்‌ 


| கூற்றுகளை அமைக்கவில்லை என்பது இங்கு ஒப்புநோக்கத்தக்கது. 


சுவாமிநாதம்‌ குறிப்பிடும்‌ உடன்போக்கு 


| இந்நூலில்‌ இரண்டாவது இயலாக கைக்கோண்மரபு இடம்பெற்றுள்ளது. 
| 


இவற்றில்‌ அறத்தொடு நிற்றல்‌ பற்றிய செய்திகளைக்‌ கூறுகையில்‌ உடன்போக்கினைப்‌ 
1 

பற்றியும்‌ வரையறுப்பர்‌. சுவாமியாத ஆசிரியர்‌ "உடன்போக்கினைப்‌ பற்றி ஆறு 
சூத்திரங்கள்‌  இயற்றியுள்ளார்‌"'“, 


இதில்‌ களவு  வெளிப்பட்டபின்‌ வரைதல்‌ 
நிகழும்‌ இடங்களும்‌ உடன்போய்வரைதலின்‌ பாகுபாடுகளும்‌ ஒரே நூற்பாவில்‌"!“ 

சுட்டப்பெற்றுள்ளன. 

இந்நூற்பாவில்‌ சுவாமிக்‌ கவிராசர்‌ தலைவருடன்‌ சென்று மணஞ்செய்து 
கொள்ளுதல்‌, சென்றுவந்த பின்‌ மணஞ்செய்து கொள்ளுதல்‌, தலைவனுடன்‌ 
செல்ல இடையூறு ஏற்பட்டபின்‌ வரைதல்‌ என மூன்றும்‌ களவு வெளிப்பட்டபின்‌ 
ஏற்படும்‌ வரைவாகும்‌ என்றும்‌ ,தலைவனுடன்‌ தலைவி செல்லும்‌ உடன்போக்கை 
ஒத்திப்போடுதல்‌, தலைவி தலைவனுடைய உடைமையாய்க்‌ - கற்பொடு கூடி 


இருத்தலைப்‌ பலரும்‌ அறிதல்‌, புதல்வியைத்‌ தேடிச்‌ சென்று செவிலி மீண்டு 


வருதலுமான மீட்சி ஆகிய மூன்றும்‌ உடன்போய்‌ வரைதலின்‌ பாகுபாடாகும்‌"!” 


124 


என்றும்‌ விளக்குவர்‌. களவு வெளிப்பட்டு நிகழும்‌ வரைதலுக்கு இவ்வுடன்போக்கு 


துணைசெய்வது பெறப்பெறுகிறது. 

| 

உடன்போக்கின்‌ வகையும்‌, விரியும்‌ 

இந்நூலில்‌ உடன்போக்கின்‌ வகைகள்‌ தொகுத்தும்‌ விரித்தும்‌ இரு 
நூற்பாக்களில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. உடன்போக்கின்‌ வகைகள்‌ இரண்டு 


அடிகளிலும்‌"! விரிகள்‌ ஒன்பது அடிகளிலும்‌"'!2 விளக்கப்‌ பெற்றுள்ளன. 

இதில்‌ முதல்‌ நூற்பாவில்‌ முதல்‌ இரண்டு அடிகளில்‌ உடன்போக்கின்‌ 
வுகைகள்‌ தொகுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளன. அவையாவன: 1. தலைவியை உடன்‌ 
அழைத்துச்‌ செல்லும்படி தலைவனுக்குக்‌ கூறல்‌ 2. தலைவனும்‌ தலைவியும்‌ 
மறுத்தல்‌ 3. இருவரையும்‌ உடன்பேக்கிற்கு ஒத்துக்கொள்ளும்படிச்‌ செய்தல்‌ 


“ இருவரும்‌ ஒத்துக்‌ கொள்ளுதல்‌ 5. இருவரும்‌ செல்ல விடுதல்‌ 6. தலைவியின்‌ 


ட 


தளர்ச்சி கண்டு இருவரும்‌ மேலும்‌ போகாமல்‌ கண்டோர்‌ தடுத்தல்‌ 7. தலைவன்‌ 
i புகழ்ந்து கூறுதல்‌ 8. தலைவியைத்‌ தேற்றுதல்‌ என உடன்போக்கு 
எட்டு வகையினை உடையது. இந்நூற்பாவில்‌ (சூ.எ;1 11) அடுத்து வரும்‌ ஆறு 
அடிகளில்‌ இவ்வுடன்போக்கு வகைகள்‌ விரிக்கப்பெற்றுள்ளன. மேலும்‌ இதற்கு 
அடுத்த நூற்பாவிலும்‌ (சூ.எ;112) உடன்போக்கின்‌ விரியும்‌, கற்பொடு புணர்ந்த 


கெளவையும்‌ இணைத்துக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. ஆகவே உடன்போக்கிற்குரிய 


கூற்றுகளைப்‌ பின்வருமாறு அட்டவணைப்படுத்தலாம்‌. 


125 


‘ 


2:31 சுவாமிநாதமும்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளும்‌!” 


வ.எ. உடன்போக்கின்‌ வகை 


1, போக்கு உணர்த்தல்‌ 


2. நேராமை 


3. நேர்வித்தல்‌ 


4, நேர்தல்‌ 

5, போக்கல்‌ 
6 விலக்கல்‌ 

7. புகழ்தல்‌ 


1. 


2. 


உடன்பேக்கின்‌ விரி 
தோழி தலைமகனுக்கு உடன்போக்குக்‌ 
கூறுதல்‌ 


அதற்குத்‌(உடன்போக்கிற்குத்‌) தலைவன்‌ 
ஒத்துக்‌ கொள்ளாது மறுத்தல்‌ 


3. தலைவி நாணம்‌ அழிந்து போவதற்கு 


இரங்குதல்‌ 


4. தலைமகள்‌ மறுத்தல்‌ 


5. 


6. 


15. 


16. 


தோழி தலைவனை ஒத்துக்கொள்ளச்‌ 
செய்தல்‌ 

கற்பின்‌ மேம்பாட்டைத்‌ தோழி கூறுதல்‌ 

தலைவன்‌ ஒத்துக்‌ கொள்ளுநல்‌ 


தலைவன்‌ ஒத்துக்‌ கொண்டதைத்‌ 
தலைவிக்குத்‌ தோழி கூறுதல்‌ 


தலைவி ஒத்துக்கொண்டு புறப்படுதல்‌ 


தோழி பாலைவனத்தின்‌ இயல்பைக்‌ 
கூறுதல்‌ 


. தோழி தலைவியைத்‌ தலைவன்‌ கையில்‌ 


ஒப்படைத்தல்‌ 


. விடியற்காலத்தில்‌ தலைவனும்‌ 


தலைவியும்‌ செல்லுதல்‌ 


. தலைமகளைத்‌ தலைமகன்‌ பாலை- 


வனத்திற்கு அழைத்துச்‌ செல்லுதல்‌ 


. தலைமகள்‌ இயலாமை அறிந்து 


தங்குதல்‌ 
பார்த்தவர்கள்‌ அவர்களை விலக்குதல்‌ 


உடன்கலந்து பூச்சூட்டி மகிழ்ந்து 


126 


அளவளாவுதல்‌ 
17. அதைப்‌ பார்த்தவர்‌ ஐயம்‌ அடைதல்‌ 


8. தேற்றல்‌ 18. தலைவனுடைய ஊர்‌ அருகில்‌ 
இருப்பதைக்‌ கூறல்‌ 


19. தலைவன்‌ ஊர்‌ வந்துவிட்டதைத்‌ 
தலைவிக்குக்‌ கூறுதல்‌ 
தொல்காப்பியம்‌ தலைவனுக்குரிய கூற்றாக ஆறினையும்‌, தலைவிக்குரிய 
கூற்றாக பத்தினையும்‌, தோழிக்குரிய கூற்றாக ஆறினையும்‌, கண்டோர்க்குரிய 
கூற்றாக ஒன்பதினையும்‌ குறிக்க, சுவாமிநாதம்‌ தலைவனுக்குரிய கூற்றினை 
ஆறாகவும்‌, தலைவிக்குரிய கூற்றினை மூன்றாகவும்‌, தோழிக்குரிய கூற்றினை 
ஏழாகவும்‌, கண்டோர்க்குரிய கூற்றினை மூன்றாகவும்‌ வரையறுத்துள்ளது. இதில்‌ 
தலைவனுக்குரிய கூற்றினை மட்டும்‌ தொல்காப்பியமும்‌, சுவாமிநாதமும்‌ ஒன்றுபோல 


ஆறாகக்‌ கூறியிருப்பது சிறப்புடையதாகும்‌. 


கற்பொடு புணர்ந்த கவ்வை 

சுவாமிநாதம்‌ கற்பொடு புணர்ந்த  கவ்வையின்‌ வகைகளையும்‌"'!*4 
“விரிகளையும்‌"'”? மூன்று நூற்பாக்களில்‌ குறிப்பிட்டுள்ளது. இந்நூல்‌ கற்பொடு 
புணர்ந்த கவ்வைக்குரிய கூற்றுகளை நம்பியகப்‌ பொருளைப்‌ பின்பற்றி விளக்கிச்‌ 
செல்கின்றது. எனினும்‌ நம்பியகப்‌ பொருளைவிட செவிலி தேடிப்‌ பின்செல்லல்‌ 


என்ற வகைக்குரிய கூற்றுகளை கூடுதலாக அமைத்திருப்பது கருதத்தக்கது. 


127 


2:32- கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌'” 


வ.எ. வகைகள்‌ விரிகள்‌ 


Ls செவிலி புலம்புதல்‌ 1. செவிலி தோழியைக்‌ கேட்டல்‌ 


2. தோழி,தலைவி தலைவனுடன்‌ உடன்போக்கு 
போனமையைக்‌ கூறுதல்‌ 


3. தன்னைத்‌ தேற்றுவார்க்குப்‌ பதில்‌ கூறிக்கொண்டு 
வருந்துதல்‌ 

4. எதிர்வருகின்ற செவிலியினுடைய அறியாமை 
எடுத்துச்‌ சொல்லுதல்‌ 

5. செவிலி தெய்வத்தை வணங்குதல்‌ 


2, நற்றாய்‌ புலம்புதல்‌ 1. செவிலி தலைவியின்‌ உடன்போக்கை நற்றாய்க்குச்‌ 
சொல்ல அவள்‌ வருந்துதல்‌ 


2. தோழி புலம்புதல்‌ 
3. அயலார்‌ தோழியொடு வருத்தப்படுதல்‌ 
4. நற்றாய்‌ தோழியிடம்‌ வருத்தப்படுதல்‌ 
3. மனைமருட்சி 1. (தலைவி வரும்‌) அறிகுறி (நிமித்தம்‌) 
கண்டு பாராட்டுதல்‌ 


2. பாலைவனத்‌ துன்பத்தைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளுதல்‌ 


3. தன்‌ மகளுடைய மென்மைத்தன்மைக்கு 
இரங்குதல்‌ 


4. இளமைத்‌ தன்மைக்கு வருந்துதல்‌ 
5. தலைமகளின்‌ அஞ்சும்‌ குணத்திற்கு இரங்குதல்‌ 
4, கண்டோர்‌ மொழிதல்‌ 1. கண்டோர்‌ இரங்குதல்‌ 
5, செவிலி பின்தேடிச்‌ 1. தலைவியின்‌ பிரிவைப்‌ பொறுத்துக்‌ கொள்ள 
செல்லல்‌ முடியாத அன்பினையைச்‌ செவிலி தேற்றுதல்‌ 
2. பின்செவிலி தேடிச்செல்லுதல்‌ 
3. போகும்வழியில்‌ முக்கோற்பகவரை வினாவுதல்‌ 


4. அதற்கு அவர்கள்‌ (செவிலி கவலைப்‌ படாமல்‌ 
இருப்பதற்குரிய காரணத்தை எடுத்துச்‌ 


128 


சொல்லுதல்‌) 
5. செவிலி எயிற்றியை வினாவுதல்‌ 
6. குராமரத்தொடு புலம்புதல்‌ 
7. சென்றவர்களின்‌ அடிச்சுவட்டினைக்‌ கண்டு 
வருந்துதல்‌ 
8. தன்னுடன்‌ வருவோரை வினாவுதல்‌ 
9. அவர்கள்‌ செவிலியைத்‌ தேற்றுதல்‌ 
10. அன்னை (செவிலி) மகளைக்‌ காணாது 
வருத்தம்‌ அடைதல்‌. 
மீட்சி 
சுவாமிநாதத்தில்‌ கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ எஞ்சிய பகுதியும்‌, மீட்சியும்‌ 
ஒரு நூற்பாவில்‌ சுட்டப்பெற்றுள்ளன. இந்நூற்பா எட்டு அடிகள்‌ கொண்டது. இதில்‌ 


இறுதியாக இடம்பெறும்‌ நான்கு அடிகள்‌ மீட்சியின்‌ வகைகளையும்‌, விரியின்‌ சில 


பகுதிகளையும்‌"? விளக்கிச்‌ செல்கின்றது. இதற்கு அடுத்த நூற்பாவில்‌ மீட்சியின்‌ 
விரிகளின்‌ எஞ்சிய கூற்றுகள்‌"! விளக்கம்‌ பெற்றுள்ளன. மீட்சி விரியின்‌ 
கூற்றுகளை வரையறுப்பதில்‌ நம்பியகப்‌ பொருளும்‌, இலக்கண விளக்கமும்‌ 


ஒன்றுபோல அமைகின்றன. 


வ.எ. 


129 


2:33 - மீட்சியின்‌ வகைகளும்‌ விரிகளும்‌'”' 


வகைகள்‌ 


உண்மையைத்‌ தெளிதல்‌ 


மகிழ்ச்சி அடைதல்‌ 


வினவுதல்‌ 


சொல்லுதல்‌ 


விரிகள்‌ 


. தலைவி நீண்டதூரம்‌ சென்றுவிட்டமை- 


யைச்‌ செவிலி தோழிக்கு உணர்த்தல்‌ 


. நம்‌ ஊருக்கு அருகே வந்துவிட்டோம்‌ 


என்று தலைவிக்குத்‌ தலைவன்‌ கூறுதல்‌ 


. தங்களுடைய வருகையை முன்னோர்‌ 


செல்வோர்‌ வாயிலாகத்‌ தோழிக்குச்‌ 
சொல்லி அனுப்புதல்‌ 


. அதுகேட்ட தோழியர்‌ நற்றாய்க்கு 


உணர்த்துதல்‌ 


. தலைவனுடைய உள்ள(மன) நிலையை 


அறிந்துகொள்ள வேலலைக்‌ கேட்டல்‌ 


. முன்னே செல்வோர்‌ போய்த்‌ தோழிக்குச்‌ 


சொல்லுதல்‌ 


2:34 - இற்செறித்தலும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ 


நூல்‌ சங்க இலக்கியம்‌ 


தொல்காப்பியம்‌ 


இறையனார்‌ களவியல்‌ அகம்‌;286 


நம்பியகப்‌ பொருள்‌ 


களவியற்‌ காரிகை 


அகம்‌;286 


பிற இலக்கியம்‌ 


நற்‌;61, குறு;161,244,69, அகம்‌;2 திணை.ஐம்‌;10 


பா.கோ;150,151,152, 
153,154,155,156,157, 
158,159 


த.கோ;151,152,153, 
154, திணை.நு;5, 
ஐ.ஐ;12,18. 


திருக்‌.கோ; 133,145, 
139, 
பா.கோ;170,177,172, 
181,174 

பழம்பாட்டு, 


இலக்கண விளக்கம்‌ 


130 


பொருளியல்‌;61 62,64 
கண்டனலங்காரம்‌ 


த.கோ;152, 
க.கோ;134, 
அம்‌.கோ;176, ஐ.ஐஜ.;12 


2:35 - உடன்போக்கும்‌ மேற்கோள்‌ பாடல்களும்‌ 


இலக்கணநுல்‌ 


தொல்காப்பியம்‌: 
தலைவன்‌ கூற்று: 
இளம்பூரணர்‌ உரை 


நச்சர்‌ உரை 


தலைவி கூற்று: 
இளம்பூரணர்‌ 


நச்சர்‌ உரை 


செவிலி கூற்று : 


இளம்பூரணர்‌ 


நச்சர்‌ உரை 


தொல்காப்பியம்‌ 


நற்றாய்‌ கூற்று: 


சங்க இலக்கியம்‌ பிற இலக்கியம்‌ 


குறுந்‌;56 
நற்‌;9,362 
கலி.பாலை;12 


அகம்‌;99 
ஐங்‌;391 
நற்‌;9,342 
நற்‌;149 


ஐங்‌;384,385,312,397 
அகம்‌;95 
குறுந்‌; 145 


நற்‌;149 
ஐங்‌;384,385,397,392,203,312 


குறுந்‌;84,44 


ஐங்‌;372,375,389 
அகம்‌;35, கலி.பாலை;8 


குறுந்‌; 130,44 திணை.நூ;65 
அகம்‌;49,7 

ஐங்‌;380 

ஐங்‌;391 ஐ.ஐம்‌;37 


இளம்பூரணர்‌ உரை 


நச்சர்‌ உரை 


தோழி கூற்று: 


இளம்பூரணர்‌ 


நச்சர்‌ 


கண்டோர்‌ கூற்று: 


இளம்பூரணர்‌ 


நச்சர்‌ 


இறையனார்‌ களவியல்‌ 


நம்பியகப்‌ பொருள்‌ 


ஐங்‌;371,376,391, 
அகம்‌;63,15,195,35,275 


கலி.பாலை;2,5 


அகம்‌;65,259 
நற்‌;12 


ஐங்‌;306,200 
அகம்‌; 65,250 
நற்‌;10,355,12 
குறுந்‌;262 


நற்‌;2 
ஐங்‌;387,388 


குறுந்‌;? 


குறுந்‌;390 
ஜங்‌;388,387,393 
நற்‌;2,170 
குறுந்‌;7, கலி;9 


நற்‌;227,149,10 

நற்‌;9 
குறுந்‌;149,115,397,84,7 
ஐங்‌;5,397,23,399 
கலி.பாலை;8 

அகம்‌; 195 


அகம்‌;90,259 
குறுந்‌;388,149,397,7 
ஐங்‌;254 
நற்‌;149,9,384 


1. 


131 


தக௫டூர்யாத்திர்‌ 


சிற்றெட்டகம்‌ 


சிற்றெட்டகம்‌ 


சிற்றெட்டகம்‌ 
திணை.நூ;7 


பா.கோ; 165-207 
முடிய உள்ள 
பாடல்கள்‌ 
(மொத்தம்‌ 43 
பாடல்கள்‌) 


த.கோ;305, 
306.307,308, 
309,310,311, 
312,313,315, 
315,317,318, 
319,320,321, 
322. 


தொல்பொருள்‌.அகம்‌ 
41ஆம்‌ சூ.உ.மே. 


4. 


களவியற்‌ காரிகை 


இலக்கண விளக்கம்‌ 


நற்‌;9,12,149,184,227 
குறுந்‌;149,84,15,7,130 


ஐங்‌;380,379,374, 
372,397,393 
அகம்‌;63 


ஐங்‌;தனி;5 


132 


2, "n 

3. தொல்பொருள்‌.அகம்‌ 
40ஆம்‌ சூ.உ.மே. 
நாலடி;398 
தி.கோ;213, 
தி.வா.கோ;226 
பழம்பாட்டு (4), 
பல்சந்தமாலை, 
கிளவிமாலை (2) 
கிளவித்தெளிவு 
தி.கோ;180,195,196, 

197 


202,208,213,214, 
218,221,224, 
226,228,229, 
230,232,233, 
234,241,240, 
237,238,242, 
247,248,249 


பா.கோ;189,191,192, 

197,198,200,201,202, 
340,206,208,209,210, 
211,212,216,215,220, 


223,224,225,226,227, 


228,229,230 
பொருள்‌;86,87,89,90, 
92,114,117,120,119, 
121,122,123,125,131, 
132,133 

தி.நூ;65,90, 
நரையூரந்தாதி 
(நல்லாந்‌) சிற்றெட்டகம்‌ 


த.கோ;305,310,313, 
317,318, 
திருக்‌.கோ;201,202, 
205,204,208,213,215, 
217,221,222,223 
அம்‌.கோ;366,369,372, 
378,379,381,385 


133: 


6. முத்துவீரியம்‌ திருக்‌,கோ; 194-249 
(மொத்தம்‌ 56 
பாடல்கள்‌) 


134 


quad. 


ADYLID 
pp 


- | - 1 (பலக) பிய்ம மு ‘p 
i y S I நம்ம ஏய 
உ & 5 rA iw [YE 7 
ஓரும்‌ ம ஈழ 
1 S S ty EG) | 
மியா LPN 
PARE emp gamgiuepie WMO POG wpigw 190 


qe MKEEEGPOUS - 9E:T 


135 


El 


0l 


os 


qgudguroe 


91 


Ll 


9s 


qmyrs 
ee) 


91 


| 


01 


(4) 


APPT 
opPYE 


9 S S 
6 vi L 
9 cl [4 
L 8 9 
[4 14 [4 
[4 L 1 
[43 0s £C 
ero: ITS: ழி ICT GIRL 
புமமஓ லும்‌ யமாக 


ஏழுமலல ஏடாக - [8:7 


19 


yg IP 
(10-3) go[ssO 
TT] 

ரிபு 

(lw) [OE 
SIE 


ஒப ம 
ஈழய்ஓலயாஓமு 1௧ 


qmgrueiSo 


sp GW 


1910 


136 


தொகுப்புரை 


தொல்காப்பியம்‌ குறித்த அகப்பாகுபாடு களவு, கற்பென இருவகை. களவின்‌ 
நான்கு வகைகளில்‌ ஒன்று தோழியிற்‌ கூட்டம்‌. இத்தோழியிற்‌ கூட்டத்தில்‌ 


இற்செறித்தலும்‌ உடன்போக்கும்‌ இடம்பெறும்‌. 


மதுரைத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி , பிங்கல நிகண்டு போன்றவை 'இல்‌' 
என்பதற்குத்‌ தரும்‌ பல பொருள்களில்‌ 'வீடு' என்ற சொல்‌ பொருத்தமுடையதாகும்‌. 
*செறித்தல்‌' என்ற சொல்லிற்குத்‌ தரும்‌ அளித்தல்‌, பெய்தல்‌, நெருங்குதல்‌ என்ற 


பொருள்களும்‌ கருதத்தக்கதாகும்‌. 


இற்செறித்தலுக்கு 'மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌' என்று பொருள்கொண்டு 
நோக்க வேண்டும்‌. தலைவி வீட்டின்‌ புறத்தில்‌ போகாதவாறு, பெற்றோரால்‌ வீட்டின்‌ 
உள்ளேயே அடக்கி வைக்கப்பெற்ற நிலையில்‌ மனம்‌ கலங்கிச்‌ சிதைதல்‌ 


மனைப்பட்டுக்‌ கலங்குதலாகும்‌. 


தொல்காப்பியம்‌ இற்செறித்தல்‌ என்ற சொல்லைக்‌ கையாளவில்லை. 
இவற்றிற்கு ஈடாக 'மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌”, “தமர்‌ தற்காத்தல்‌'”,'காப்பின்‌ கடுமை' 


என்ற வெவ்வேறு சொற்களைக்‌ கையாண்டுள்ளது. 


தொல்காப்பியத்தைப்‌ போல்‌ இறையனார்‌ களவியல்‌ உரையும்‌ இற்செறித்தல்‌ 
என்ற சொல்லாட்சியை நூற்பாவில்‌ நேரடியாகச்‌ சுட்டவில்லை. ஆனால்‌ உரையில்‌ 


(நூா.எ.18)  கையாளப்பெற்றுள்ளது. இற்செறித்தலின்‌ வளர்ச்சி நிலையாக 


137 


இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளைத்‌ தோழி கூற்றில்‌ ஐந்தாக இந்நூல்‌ 
வகைப்படுத்தியுள்ளது. 

நம்பியகப்பொருள்‌ ஒருசார்‌ பகற்குறியின்‌ வகைகளில்‌ ஒன்றாக 
இற்செறித்தலை அடக்கியுள்ளது. இறையனார்‌ களவியல்‌ உரையை அடியொற்றி 
இந்நூலும்‌ இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளை ஐந்தாகவும்‌, அவற்றைத்‌ தோழி 
கூற்றிலும்‌(4), தலைவன்‌ கூற்றிலும்‌(1), அமைத்துள்ளது. இதனைத்‌ 
தஞ்சைவாணன்‌ கோவையும்‌ எடுத்துரைக்கிறது. 

களவியற்‌ காரிகை இற்செறித்தலுக்குரிய கூற்றுகளை ஏழாகவும்‌, தோழி 
கூற்றிலும்‌ அமைத்துள்ளமை குறிக்கத்தக்கது 

இலக்கண விளக்கம்‌ நம்பியகப்‌ பொருளை அடியொற்றியது . கோவை 


உரை குறித்த புதுக்கிளவிகளையும்‌ உரையில்‌ குறிப்பது கருதத்தக்கன. 


சுவாமிநாதம்‌ நூற்பா வடிவத்தில்‌ வேறுபட்டிருப்பினும்‌, இற்செறித்தலுக்குரிய 
செய்திகளைத்‌ தருவதில்‌ நம்பியகப்‌ பொருளைச்‌ சார்ந்துள்ளமை ஆய்வின்வழி 


தெரியவருகிறது. 


தோழியர்‌ கூட்டத்தில்‌ உடன்போக்கு என்ற ஒன்றைத்‌ 
தொல்காப்பியரும்‌,உரையாசிரியர்களும்‌ ஏற்றுக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. ஆனால்‌ 
'உடன்போக்கு!' என்ற சொல்லை நேரடியாகச்‌ சுட்டவில்லை என்றாலும்‌, 
அச்சொல்லிற்கு ஈடாக ஏழு சொற்களை அமைத்துள்ளார்‌. இளம்பூரணர்‌, நச்சர்‌ 
உள்ளிட்ட உரையாசிரியர்கள்‌ 'உடன்போக்கு' என்ற சொல்லாட்சியை நேரடியாகப்‌ 


பயன்படுத்தியுள்ளனர்‌. 


138 


உடன்போக்கு தொடர்‌ உடன்‌*போக்கு என்ற இரு கிளவிகளின்‌ இயைபு. 
உடன்‌ என்ற சொல்லிற்கு, பலபொருள்களில்‌ ர்க்‌ என்ற சொல்‌ 
பொருத்தமுடையதாகும்‌. 'போக்கு' என்பதற்குத்‌ தரும்‌ பல பொருள்களில்‌ போகுதல்‌, 
போகச்‌ செய்கை என்பன குறிக்கத்தக்கன. இக்குறிப்புகளான்‌ தலைவனும்‌ 
தலைவியும்‌ ஒருங்கு சேர்ந்து போகுதல்‌ போக்குடன்‌ அல்லது உடன்போக்கு 


என்பது தெளிவாகிறது. 


'கடை' என்பது 'பின்‌' என்ற பொருளிலும்‌, 'கொண்டு' என்பது தலைவன்‌ 
தலைவியை அழைத்துக்‌ கொண்டு என்ற பொருளிலும்‌, பெயர்தல்‌' என்பது 
'போகுதல்‌' என்ற பொருளிலும்‌ ஆளப்பெறுவதால்‌, தலைவன்‌ தலைவியைத்‌ 
தன்பின்‌ அழைத்துக்‌ கொண்டு போகுதல்‌ 'கடைக்கொண்டு பெயர்தல்‌' என்பது 


பெறப்பெறுகிறது. 


உடன்போக்கு என்பது களவினை வெளிப்படுத்தும்‌ கிளவியாக அமைகிறது. 
தலைவன்‌ தலைவியின்‌ களவினைப்‌ பெற்றோர்‌ அறியாத, நிலையில்‌ தோழியின்‌ 
உதவியால்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ ஒன்று சேர்ந்து தலைவியின்‌ ஊரைவிட்டு 


நீங்கித்‌ தலைவனது ஊருக்குச்‌ செல்வது உடன்போக்காகும்‌. 


தொல்காப்பியர்‌ பிரிவின்‌ வகைகளில்‌ ஒன்றாக உடன்போக்கினை அமைத்து, 
அத்தகைய  உடன்போக்கில்‌ கூற்று நிகழ்த்துவதற்குரிய மாந்தர்களையும்‌ 


வரையறைசெய்துள்ளார்‌. 


தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ கூற்று நிகழ்த்துவதற்கு உரியவர்களாகத்‌ 
தலைவன்‌, தோழி, நற்றாய்‌, செவிலி, கண்டோர்‌ ஆகியோரைக்‌ கூறுவர்‌. ஆனால்‌ 


தலைவிக்கு மட்டும்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளைத்‌ தனித்த நூற்பாவில்‌ 


139 


அமைக்கவில்லை. இளம்பூரணர்‌, நச்சினார்க்கினியர்‌ உள்ளிட்ட உரையாசிரியர்கள்‌ 


உரையில்‌ தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றுகளைக்‌ குறித்துச்‌ செல்கின்றனர்‌. 


தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌ தலைவனுக்குரிய கூற்றுகளைத்‌ 
தொகுத்து அமைத்துள்ளார்‌. இந்நூற்பா இருபது அடிகள்‌ கொண்டது. இதில்‌ 
முதல்‌ ஆறு அடிகள்‌ உடன்போக்கிற்கு உரியவை ஆகும்‌. தொல்காப்பியர்‌ 
உடன்போக்கில்‌ தலைவன்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுகளை ஆறாகக்‌ குறிப்பர்‌. 
தொல்காப்பியத்தைவிட இளம்பூரணர்‌ மூன்று ரம்‌ நச்சர்‌ எட்டுக்‌ 
கூற்றுகளையும்‌, சோமசுந்தர பாரதியார்‌ இரண்டு கூற்றுகளையும்‌, அருணாச்சலம்‌ 
பிள்ளை இரண்டு கூற்றுகளையும்‌ கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளனர்‌. மற்ற 
உரையாசிரியர்களின்‌ கருத்துக்களில்‌ இருந்து சோமசுந்தர பாரதியார்‌ ஒரு 
கூற்றினையும்‌ (1) அருணாச்சலம்‌ பிள்ளை ஒரு கூற்றினையும்‌ (5) பொருள்‌ மாற்றிக்‌ 


கூற்றினை மொழிந்துள்ளனர்‌. 


தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌  உடன்போக்கின்கண்‌ தலைவி 
நிகழ்த்தும்‌ கூற்றாக எதனையும்‌ சுட்டவில்லை. இளம்பூரணர்‌ தலைவி நிகழ்த்தும்‌ 
கூற்றுகளை அகத்திணையியலில்‌ அமைத்திருக்க வேண்டும்‌ என்பர்‌. இவரது 
கருத்திற்கு அரண்சேர்க்கும்‌ வகையில்‌ பொருளியல்‌ சூத்திரம்‌ அமைந்திருப்பது 
இங்கு கருதத்தக்கது. தொல்காப்பியர்‌ சூத்திரத்தில்‌ சுட்டவில்லை என்றாலும்‌ 
உரையாசிரியர்கள்‌ உரையில்‌ அமைத்துக்‌ கொள்கின்றனர்‌. இளம்பூரணர்‌ ஒரு 
நூற்பாவின்கண்‌ (எஞ்சி;45) நான்கு கூற்றுகளையும்‌ நச்சர்‌ இரண்டு நூற்பாவின்கண்‌ 
(எஞ்சி;45,107) பத்துக்‌ கூற்றுகளையும்‌ அருணாச்சலம்‌ பிள்ளை ஒரு 


நூற்பாவின்கண்‌ உரையில்‌ (எஞ்சி;45) மூன்று கூற்றுகளையும்‌ குறித்துள்ளனர்‌, 


140 


சோமசுந்தர பாரதியார்‌ தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றுகளைப்‌ பொதுவாகச்‌ 
சுட்டியுள்ளார்‌. ஆனால்‌ உடன்போக்கில்‌ தலைவிக்குரிய கூற்றாக எதனையும்‌ 
குறிக்கவில்லை. 

தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ தோழி நிகழ்த்தும்‌ கூற்றுகளை ஆறாகக்‌ 
குறிப்பர்‌. தொல்காப்பியத்தைவிட இளம்பூரணர்‌ ஒன்பது கூற்றுகளையும்‌, நச்சர்‌ 
பத்துக்‌ கூற்றுகளையும்‌, சோமசுந்தர பாரதியார்‌ ஏழு கூற்றுகளையும்‌, கூடுதலாகச்‌ 


சுட்டியுள்ளனர்‌. 


தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌ உடன்போக்கில்‌ நற்றாய்‌ கூற்றுகளைக்‌ 
கூறியுள்ளார்‌. மேலும்‌ களவியல்‌ குறிப்பிடும்‌ செவிலிக்குரிய கூற்றுகள்‌, நற்றாய்க்கும்‌ 
பொருந்துவதால்‌ அந்நூற்பாவிலும்‌ உடன்போக்குக்‌ கூற்றுகள்‌ சுட்டப்பெற்றுள்ளன. 
ஏமப்பேரூர்‌ என்ற நூற்பாவின்கண்ணும்‌ இவ்வுடன்போக்குக்‌ கூற்றுகளை நச்சர்‌ 
அமைத்துள்ளார்‌. இவ்வாறாக இளம்பூரணர்‌ ஆறு கூற்றுகளையும்‌, நச்சர்‌ பதினாறு 
கூற்றுகளையும்‌, பாரதியார்‌ ஒன்பது கூற்றுகளையும்‌, அருணாச்சலம்‌ பிள்ளை 
மூன்று கூற்றுகளையும்‌ தொல்காப்பியத்தினும்‌ கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளனர்‌. 

உடன்போக்கில்‌ செவிலி நிகழ்த்தும்‌ கூற்றுகளைத்‌ தொல்காப்பியம்‌ 
அகத்திணையியலில்‌ தனித்துத்‌ தொகுத்துச்‌ சுட்டவில்லை. உரையாசிரியர்கள்‌ 
தங்கள்‌ உரையில்‌ செவிலிக்குரிய கூற்றினைக்‌ குறித்துச்‌ செல்கின்றனர்‌. 
அவ்வகையில்‌ இளம்பூரணர்‌ இரண்டு நூற்பாவின்‌கண்‌ ஒன்பது கூற்றுகளையும்‌, 

நச்சர்‌ இரண்டு நூற்பாவில்‌ பதினைந்து கூற்றுகளையும்‌, பாரதியார்‌ ஒரு 
நூற்பாவின்‌௧கண்‌ இரண்டு கூற்றுகளையும்‌, அருணாச்சலம்‌ பிள்ளை மூன்று 


நூற்பாவில்‌ மொத்தம்‌ மூன்று கூற்றுகளையும்‌ அமைத்துள்ளனர்‌. 


141 

தொல்காப்பியர்‌ அகத்திணையியலில்‌ உடன்போக்கில்‌ கண்டோருக்குரிய 
கூற்றாக ஏழினைக்‌ குறிப்பர்‌. இளம்பூரணர்‌ கூடுதலாக (4) ஒரு கூற்றினையும்‌, 

பாரதியார்‌ புதியதாக (2) ஒரு கூற்றினையும்‌ அமைத்துள்ளனர்‌. நச்சரும்‌, 


பாரதியாரும்‌ தொல்காப்பியர்‌ சுட்டிய கூற்றுகளுக்கு உடன்படுகின்றனர்‌. 


இறையனார்‌ களவியல்‌ உடன்போக்கினை நேரடியாகச்‌ சூத்திரத்தில்‌ 
குறிப்பிடவில்லை. ஆனால்‌ உரையில்‌ (சூ.௭.23) கற்கக்‌ செல்கின்றனர்‌. 
இந்நூல்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளை இருபத்தொன்றாக வரையறை செய்கிறது. 
தலைவனுக்கு ஒரு கூற்றும்‌, தலைவி, நற்றாய்‌, உள்ளிட்ட ஒவ்வொருவருக்கும்‌ 
இரண்டு கூற்றுகள்வீதமும்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. செவிலிக்கு ஏழு கூற்றினையும்‌, 
கண்டோருக்கு ஐந்து கூற்றினையும்‌ வரையறுக்கிறது. தோழி கூற்றில்‌ மட்டும்‌ 


இந்நூல்‌ தொல்காப்பியத்தை அடியொற்றி ஆறாக வகைப்படுத்திச்‌ செல்கிறது. 


நம்பியகப்‌ பொருள்‌ போக்கு, கற்பொடு புணர்ந்த கவ்வை, மீட்சி ஆகிய மூன்று 
துறைகளிலும்‌ உடன்போக்குச்‌ செய்திகளை விளக்கிச்‌ செல்கின்றது. 
உடன்போக்கும்‌, அறத்தொடு நிற்றலும்‌ இணைத்துப்‌ பேசப்பெறும்‌ நம்பியகப்‌ 
பொருளின்‌ போக்கு ஆய்விற்குரியது. உடன்போக்கின்‌ வளர்ச்சி நிலையாக இந்நூல்‌ 
உடன்போக்கின்‌ வகையினை எட்டாகவும்‌, விரியினைப்‌ பதினெட்டாகவும்‌ 
வரையறுக்கிறது. கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகையினை ஐந்தாகவும்‌ அதன்‌ 
விரியினை இருபத்து நான்காகவும்‌ குறிக்கிறது. மீட்சியமினை நான்காகவும்‌, அதன்‌ 
விரியினை ஆறாகவும்‌ விரித்துள்ளது. தலைவனுக்கு ஏழு கூற்றுகளையும்‌, 
தலைவிக்கு நான்கு கூற்றுகளையும்‌, தோழிக்கு எட்டுக்‌ கூற்றுகளையும்‌, 
நற்றாய்க்குப்‌ பனிரெண்டு கூற்றுகளையும்‌, செவிலிக்கு பதினான்‌ ௧. கூற்றுகளையும்‌ 


கண்டோருக்கு ஐந்து கூற்றுகளையும்‌ குறிக்கும்‌. 


142 


களவியற்‌ காரிகை உடன்போக்கிற்குரிய கூற்றுகளாக முப்பத்து இரண்டினைக்‌ 
கூறுவர்‌. இதில்‌ தலைவனுக்கு இரண்டு, தலைவிக்கு இரண்டு, தோழிக்கு ஏழு, 
நற்றாய்க்கு ஆறு, செவிலிக்கு ஒன்பது, கண்டோர்க்கு ஆறு என்ற முறையில்‌ 
கூற்றுகள்‌ வகுக்கப்பெற்றுள்ளன. இந்நூலினை நம்பியகப்‌ பொருளோடு 
ஒப்பிடுகையில்‌ உடன்போக்கில்‌ அனைத்து மாந்தர்களுக்குரிய கூற்றினையும்‌ 
குறைத்துக்‌ கூறியுள்ளது அறியப்பெறுகிறது. 

இலக்கண விளக்கம்‌, நம்பியகப்‌ பொருளை அடியொற்றி போக்கு, கற்பொடு 
புணர்ந்த கவீவை, மீட்சி ஆகிய மூன்று துறைகளிலும்‌ உடன்போக்குச்‌ செய்திகளைக்‌ 
குறிக்கின்றது. உடன்போக்கின்‌ வகை, விரி, கவ்வையின்‌ வகை, விரி, மீட்சியின்‌ 
வகை, விரி ஆகியவற்றில்‌ நம்பியகப்‌ பொருளின்‌ கருத்திற்கு உடன்படுகிறது, 


எனினும்‌ கூடுதலாகச்‌ சில கூற்றுகளையும்‌ குறித்துச்‌ செல்கின்றது. 


முத்துவீரியம்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளாக ஐம்பத்தாறு கூற்றுகளைக்‌ 
குறித்துள்ளது. இதில்‌ தலைவனுக்கு ஒன்பது கூற்றுகளையும்‌, தலைவிக்கு 
இரண்டு கூற்றுகளையும்‌, தோழிக்கு பதினேழு கூற்றுகளையும்‌, நற்றாய்க்கு ஐந்து 
கூற்றுகளையும்‌, செவிலிக்கு பதினாறு கூற்றுகளையும்‌, கண்டோருக்கு ஏழு 
கூற்றுகளையும்‌ வரையறுக்கிறது. இலக்கண விளக்கத்தோடு ஒப்பிடுகையில்‌ 
இந்நூல்‌ தோழிக்குரிய கூற்றினை மட்டும்‌ மிகுதிப்படுத்தியுள்ளது. மற்றவருக்குரிய 


கூற்றுகளைக்‌ குறைத்துச்‌ செல்கின்றது. 


சுவாமிநாதம்‌ உடன்போக்கிற்குரிய கூற்றுகளை நம்பியகப்‌ பொருள்‌, 
இலக்கண விளக்கம்‌ ஆகியவற்றை அடியொற்றி விளக்கிச்‌ செல்கிறது. எனினும்‌ 
இலக்கண விளக்கத்தைவிட உடன்போக்கின்‌ கூற்றுகளைக்‌. குறைத்துச்‌ 


சுட்டியுள்ளது. 


19, 


20. 


சானறெண வீஏக்கம்‌ 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, ப,3. 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, புறம்‌, நச்சர்‌, ப,3. 
தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ, 219. 

தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,487. 

மேலது, ப;528. 

மேலது, ப,156. 

நாற்கவிராச நம்பி, நம்பியகப்‌ பொருள்‌, நூ,153. 
மதுரைத்‌ தமிழப்‌ பேரகராதி, ப,292. 

மேலது, ப,1016. 

பிங்கல முனிவர்‌, பிங்கல நிகண்டு, ப,399. 
மேலது, ப,298. 

மதுரைத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி, ப,302. 
செந்தமிழ்ப்‌ பேரகரமுதலி, ப,384. 

த.ஏ. ஞானமூர்த்தி, அடிசிற்கினியாள்‌, பக்‌.,65 -66. 
தொல்‌,பொருள்‌,களவு, இளம்‌, ப,192. 
தொல்‌,பொருள்‌,களவு, இளம்‌, நூ;21, 12-13. 
மேலது, நூ;21, 26. 

மேலது, ப,195, 

மேலது, ப,195. 


தொல்‌, பொருள்‌, களவு, கற்பு, பொருள்‌, நச்சர்‌, ப,70 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


144 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, ப, 202. 

மேலது, ப,202. 

தொல்‌, பொருள்‌, களவு, கற்பு, பொருள்‌, நச்சர்‌, ப,78 
மேலது, ப,78 

க. வெள்ளைவாரணர்‌, தொல்‌, களவு, உரை, ப,156. 
மேலது, ப,157. 

தொல்‌, பொருள்‌, களவு, கற்பு, பொருள்‌, நச்சர்‌, ப,80 
தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ, 122;30. 

மேலது, ப,226. 

தொல்‌, பொருள்‌, களவு, கற்பு, பொருள்‌, நச்சர்‌, ப,12]. 
க. வெள்ளைவாரணர்‌, தொல்‌, களவு, உரை, ப;212. 
தொல்‌, பொருள்‌, களவு, நச்சர்‌, நூ, 10331. 

நக்கீரர்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை, ப,143. 
மேலது, ப,143. 

மேலது, பக்‌., 107-109. 

மேலது, பக்‌., 107-110. 

நாற்கவிராச நம்பி, நம்பியகப்‌ பொருள்‌, ப,131. 
மேலது, ப,131. 

காண்க: பின்னிணைப்பு -1(அ). 

மேலது, பக்‌.,137-139. 

இரா. இளங்குமரன்‌, களவியற்‌ காரிகை, ப,52. 
இரா. இளங்குமரன்‌, களவியற்‌ காரிகை, பக்‌.,90-93, 95, 102-104. 


சேயொளி, இலக்கண விளக்கம்‌, ப, 144, 


44, 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54, 


55. 


56. 


57. 


58. 


59, 


60. 


61, 


62. 


63. 


64, 


65. 


145 


காண்க: பின்னிணைப்பு -1(அ). 

சேயொளி, இலக்கண விளக்கம்‌, பக்‌.,147-148, 
காண்க பின்னிணைப்பு -1(௮), 

எஸ்‌,விசுவநாதன்‌ (ப.ஆ), பாட்டும்‌ தொகையும்‌, ப,45 
தமிழ்ப்பெயரகராதி, ப,326 

வாழ்வியற்‌ களஞ்சியம்‌ (தொகுதி-4), ப,784. 
வ.சுப.மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,71. 

புலவர்‌ குழந்தை, தொல்காப்பியம்‌, பொருளதிகாரம்‌, ப,244. 
தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,17. 

மேலது, ப,16. 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, புறம்‌, நச்சர்‌, ப,41. 

மேலது, பக்‌.,41 -42, 

தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,45, 

மேலது, நூ,42. 

காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

தொல்‌, பொருள்‌, இளம்‌, பக்‌.,48 -49, 


மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, பக்‌., 423-427, 
438-439, 445-447, 452, 468-469, 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, ப,49, 
மேலது, ப,49, 

மேலது, ப,50. 

நற்‌;362. 


நற்‌;9, 3-4, 9, 12. 


66. 


67. 


68, 


69. 


70. 


71. 


72. 


73. 


74. 


75. 


76. 


77. 


78. 


79. 


80. 


81, 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


146 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, ப,49. 

மேலது, ப,56. 

மேலது, நூ,221. 

மேலது, நூ,105. 

தொல்‌, பொருள்‌, களவு, கற்பு, பொருள்‌, நச்சர்‌, நூ,107;10. 
தொல்‌, அகம்‌, புறம்‌, நச்சர்‌, ப,98. 

தொல்‌, பொருள்‌, இளம்‌, ப,58. 

மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, ப,492. 
மேலது, பக்‌., 476-478, 483-485, 492. 

மேலது, பக்‌., 476-478, 483-485, 492. 

தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,42. 


மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, பக்‌., 384-388, 
392-398,402 -405. 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, பக்‌.,41 -42. 

நற்‌;10,4,7-9. 

அ, நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானுறு, ப,19 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, இளம்‌, ப,36. 

மேலது, நூ,39. 

தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,113. 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, புறம்‌, நச்சர்‌, நூ,116. 

மேலது, நூ,37. 

மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, பக்‌., 353-379. 


ஐங்‌; 391, 4-6. 


88. 


89. 


90. 


91. 


92. 


93. 


94, 


95. 


96. 


97. 


98. 


99. 


100. 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


109. 


‘147 


ஒளவை. சு. துரைசாமிப்‌ பிள்ளை, ஐங்குறுநூறு மூலமும்உரையும்‌, ப,895 
திணை, நூ;90, 1-2. 


தொல்‌, பொருள்‌, அகம்‌, இளம்‌, ப,37. 


மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, பக்‌., 359-361, 


362-364, 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, இளம்‌, நூ, 40. 
மேலது, ப,37. 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, புறம்‌, நச்சர்‌, நூ,42. 
தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,113. 


மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, பக்‌., 355-356, 
480-482, 492. 


மேலது, பக்‌.,355-356,481-482,492 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, இளம்‌, நூ,43. 

மேலது, ப,45. 

தொல்‌, பொருள்‌, அகம்‌, இளம்‌, ப,46. 

மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, பக்‌.410-412, 
மேலது, ப,46. 

மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌, பொருள்‌, அகம்‌, ப, 416. 
மேலது, ப, 421. 

நக்கீரர்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை, பக்‌.,117-118. 
மேலது, பக்‌.,118-131. 

நாற்கவிராச நம்பி, நம்பியகப்‌ பொருள்‌, நூ, 44, 180-191. 
்ஷ்து நூ,44. 


மேலது, ப,31. 


110. 


111. 


112. 


113. 


114. 


115. 


116. 


117. 


118. 


119. 


120. 


121. 


122. 


123. 


124, 


125. 


126. 


127. 


128. 


129. 


130. 


131. 


132. 


148 
மேலது, நூ,45. 


மேலது, 54. 

காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ), 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 
நாற்கவிராச நம்பி, நம்பியகப்‌ பொருள்‌, பக்‌.,211-220. 
மேலது, பக்‌., 211-219, 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ), 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ,). 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 
காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 
மேலது, பக்‌., 221-233. 
காண்க: பின்னிணைப்பு-1(ஆ) 
காண்க: பின்னிணைப்பு-1(ஆ) 
மேலது, ப,237. 

மேலது, பக்‌., 234-237. 

இரா. இளங்குமரன்‌, களவியற்‌ காரிகை, பக்‌.,118-125, 144-162. 
மேலது, பக்‌.,!18-125. 

மேலது, பக்‌.,118-125, 

மேலது, நூ.ள்‌,51,52,53. 
மேலது, பக்‌.,144-163. 


சேயொளி, இலக்கண விளக்கம்‌, ப,199. 


133. 
134. 
135. 
136. 
137. 
138. 
139. 
140. 
141. 
142, 
143. 
144. 
145, 
146. 
147. 
148. 
149, 
150. 
151. 
152 
153. 
14, 


்‌ 155, 


149 


மேலது, ப,200. 

காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ), 

சேயொளி, இலக்கண விளக்கம்‌, பக்‌.,205 -206. 
மேலது, பக்‌.,201 -205. 

காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 

சேயொளி, இலக்கண விளக்கம்‌, ப,206. 
மேலது, பக்‌.,208-214. 

காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 

சேயொளி, இலக்கண விளக்கம்‌, பக்‌.,216-217. 
மேலது, பக்‌.,215-216, 

காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

கு. சுந்தரமூர்த்தி, முத்துவீரியம்‌, பக்‌,319-340, 
செ.வை. சண்முகம்‌, சுவாமிநாதம்‌, நூ.ள்‌,110,111,112,113,114,115. 
காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

செ. வை. சண்முகம்‌, சுவாமிநாதம்‌, ப,201. 
காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 

காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 

செ. வை. சண்முகம்‌, சுவாமிநாதம்‌, நூ.ள்‌, 111,112. 
காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 


காண்க: பின்னிணைப்பு - 1(ஆ). 


156, 


157. 


158. 


159. 


150 


செ. வை. சண்முகம்‌, சுவாமிநாதம்‌, நூ.ள்‌,112,113,114, 
காண்க: பின்னிணைப்பு -1(ஆ). 
காண்க: பின்னிணைப்பு -1(ஆ), 


செ. வை. சண்முகம்‌, சுவாமிநாதம்‌, நூ.ள்‌,! 14,115. 


இயல்‌ -3 
சங்க இலக்கியத்தில்‌ 


இற்செறித்தல்‌ 


151 


இயற்கைப்‌ புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கற்கூட்டம்‌, தோழியிற்‌ கூட்டம்‌ 
என்று கொள்வது அகப்பொருள்‌ மரபு. தோழியிற்‌ கூட்டம்‌ பல்வேறு பகுப்புகளைத்‌ 
தன்னகத்தில்‌ கொண்டுள்ளது. அப்பகுப்புகளில்‌ இற்செறித்தல்‌ குறிக்கத்தக்கது. 
சங்க இலக்கியங்கள்‌ களவுக்குரிய கிளவிகளைக்‌ கோவைபடக்‌ கூறில. இச்சங்க 
இலக்கியங்களாகிய நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 
| அகநானூறு ஆகியவற்றைக்‌ கொண்டு இற்செறித்தலுக்குரிய பாடல்கள்‌ இவ்வியலில்‌ 
தொகுத்து ஆராயப்பெற்றுள்ளன.  இப்பாடல்களைப்‌ பாடிய புலவர்களை அறிதல்‌, 
இலக்கணமெய்ம்மைகளைப்‌ பொருத்தி ஆராய்தல்‌, இப்பாடல்களின்‌ 


தனித்தன்மைகளை மதிப்பிடுதல்‌ ஆகியன இவ்வியலின்‌ நோக்கமாகும்‌. 


'இற்செறித்தல்‌ விளக்கம்‌ 

தொல்காப்பியர்‌ இற்செறித்தலைக்‌ குறிக்க "மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌"'! 
"காப்பின்‌ கடுமை” "தமர்‌ தற்காத்தல்‌"” என்ற சொற்களைக்‌ கையாண்டுள்ளார்‌. 
இறையனார்‌ -களவியல்‌ "காப்புச்‌ சிறைமிக்க கையறு கிளவி"“ என்பதைக்‌ குறித்துச்‌ 
செல்வதுடன்‌, உரையில்‌ "இற்செறித்தல்‌''” என்ற சொல்லை நேரடியாகப்‌ 
பயன்படுத்தியுள்ளது. "நம்பியகப்‌ பொருள்‌" உள்ளிட்ட பிற்கால இலக்கண நூல்கள்‌ 
'நூற்பாவிலே செறிப்பு என்பதைக்‌ கையாண்டுள்ளன. சங்க இலக்கியத்தில்‌ 
இச்சொல்லாட்சி "செறிப்பறிவுநீஇ"' "இற்செறிப்பு? "காப்பு மிகுதி"? என்று 


'துறைக்குறிப்பில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


152 
சங்க இலக்கியத்தில்‌ இற்செறித்தல்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ இற்செறித்தல்‌ தொடர்பாக நூற்றியொன்று பாடல்கள்‌ 


இடம்பெற்றுள்ளன. அப்பாடல்களின்‌ விபரம்‌ பின்வருமாறு: 


3:1 சங்க இலக்கியத்தில்‌ இற்செறித்தல்‌ 


நூல்களின்‌ பெயர்‌ 


1. நற்றிணை 46 
2. குறுந்தொகை 20 
3. ஐங்குறுநூறு 15 
4, கலித்தொகை 


a அகநானூறு 


மொத்தம்‌ 


இற்செறித்தல்‌ துறையில்‌, நற்றிணையில்‌ மிகுதியான (46) பாடல்களும்‌, 
கலித்தொகையில்‌ குறைவான (2) பாடல்களும்‌ இடம்பெற்றுள்ளமையை மேற்கண்ட 


அட்டவணையின்வழி அறியமுடிகின்றது. 


மிகுதியும்‌ குறைவும்‌ 
நற்றிணையில்‌ குறிஞ்சித்திணைப்‌ பாடல்கள்‌!" மிகுந்துள்ளன. 


இற்செறித்தலும்‌ குறிஞ்சித்‌ திணைக்கு முதலிடம்‌ அளித்திருப்பதன்‌ காரணமாக, 


153 
இவ்வொப்புமை கருதி நற்றிணையில்‌ இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ மிகுதியாக 


இடம்பெற்றுள்ளன எனலாம்‌. 


களவு நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ படித்து இன்புறத்தக்கன. சுவைபடக்‌ 
காணப்பெறும்‌ அந்நிகழ்ச்சிகளைக்‌ குறுகிய அடிகளில்‌ கூறுவதைவிட, சற்று அதிக 
அடிகளில்‌ பாட விழைந்ததன்‌ நோக்கமே நற்றிணையில்‌ இற்செறிப்புப்‌ பாடல்கள்‌ 


மிகுதியும்‌ இடம்பெற்றுள்ளன எனக்‌ கருதவும்‌ இடமுண்டு. 


கலித்தொகையில்‌ ஏறுதழுவல்‌!! என்கிற வீரவிளையாட்டு சிறப்பித்துப்‌ 
பேசப்பெற்றுள்ளது. இவ்விளையாட்டு, காதலன்‌ ஒருவன்‌ தான்‌ விரும்பிய 
காதலியைப்‌ பெறுவதற்காக, பெற்றோர்‌ இசைவுடன்‌ நடத்தப்‌ பெற்றதாகும்‌. இங்கு 
தலைவியை இற்செறிக்கவோ, அலைக்கவோ வாய்ப்பில்லை. தலைவியின்‌ களவு 
வெளிப்பட்ட நிலையில்‌, வீரத்தின்வழித்‌ தலைவனைத்‌ தேர்ந்தெடுத்தனரே தவிர, 
தலைவியைக்‌ கட்டுப்படுத்தவில்லை. அவ்வகையில்‌ இந்நூலில்‌ இற்செறிப்புப்‌ 


பாடல்கள்‌ குறைவு எனலாம்‌. 


புலவர்‌ வகைப்பாடு 


இற்செறித்தல்‌ துறையில்‌ பாடிய புலவர்களை ஆண்பாற்‌ புலவர்கள்‌, பெண்பாற்‌ 
புலவர்கள்‌ என்று வகைப்படுத்தலாம்‌. இத்துறையில்‌ பாடிய புலவர்களின்‌ 
எண்ணிக்கை ஐம்பத்து இரண்டு ஆகும்‌.” இவர்களில்‌ ஆண்பாற்‌ புலவர்கள்‌ 


நாற்பத்தெட்டு பேர்‌”, பெண்பாற்‌ புலவர்கள்‌ நான்கு பேர்‌.“ ஆவர்‌, 


ஆண்பாற்‌ புலவர்கள்‌ 


இற்செறித்தல்‌ துறையில்‌ ஆண்பாற்‌ புலவர்கள்‌!” மிகுதியான பாடல்களைப்‌ 
புனைந்துள்ளனர்‌. அவ்வகையில்‌ கபிலர்‌ முதன்மை இடத்தைப்‌ பெற்றுள்ளார்‌. 
"புலவர்கள்‌ தங்கள்‌ கருத்துகளைத்‌ தோழி வாயிலாகவே புலப்படுத்துகின்றனர்‌. 
-ni6 


அம்முறையில்‌ கபிலர்‌ காட்டும்‌ தோழி கபிலரின்‌ மறுபதிப்பாகக்‌ காணப்படுகிறாள்‌ 


என்பர்‌. 


ஆண்பாற்‌ புலவர்கள்‌ இத்துறையில்‌ மிகுதியாகப்‌ பாடியமைக்குக்‌ காரணம்‌ 
அக்காலச்‌ சமுதாயச்‌ சூழலைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டவேண்டும்‌ என்ற அவர்களது 
எண்ணமும்‌, பெண்களுக்கு இழைக்கப்படும்‌ கொடுமைகளை எடுத்துக்‌ காட்ட 
முனைவதும்‌ காரணங்களாகலாம்‌. மேலும்‌, பெண்களின்‌ மனவியல்புகளைக்‌ 
கூறுவதற்கு ஆண்பாற்‌ புலவர்களுக்குக்‌ கற்பனைக்‌ களம்‌ மற்றும்‌ வாய்ப்பு 
அளிப்பதும்‌ காரணங்களாக அமையலாம்‌. பெண்களின்‌ குற்றங்குறைகளை 


உணர்ந்து எழுதிய ஆண்பாற்‌ புலவர்களின்‌ புலமை வியத்தற்குரியதாகும்‌. 


பெண்பாற்‌ புலவர்கள்‌ 

பெண்பாற்‌ புலவர்கள்‌ இற்செறித்தலில்‌ குறைவான! எண்ணிக்கையில்‌ 
பாடல்களை இயற்றியுள்ளனர்‌. வ்ல்ற்ரர்‌ புலவர்களைப்‌ போல அத்துணை 
எண்ணிக்கையில்‌ பெண்பாற்‌ புலவர்கள்‌ பாடவில்லை! என்பர்‌. இக்கருத்திற்கேற்ப 


இற்செறித்தல்‌ துறையில்‌ நான்கு புலவர்கள்‌ மட்டும்‌ பாடியிருப்பது அறியப்பெறுகிறது. 


பெண்பாற்புலவர்கள்‌ "தலைவி கூற்றிலேயே அதிகமாகப்‌ பாடியுள்ளனர்‌. 


காதல்‌ உணர்வுகளையும்‌, ஆற்றாமை உணர்வுகளையுமே தலைவியின்‌ 


s தத்‌ பதப்‌ S 19 i 
உணர்வுகளாக அவர்கள்‌ படைத்திருப்பது இயற்கையானதே" என்பர்‌. 


155 
இவ்வகையில்‌ குப்பைக்‌ கோழியர்‌, நக்கண்ணையார்‌, கழார்க்‌ கீரனெயிற்றியாரின்‌ 


கூற்றுகள்‌ தலைவி கூற்றாகவே அமைத்திருப்பது கருதத்தக்கது, 


"நாற்பத்தொரு பெண்பாற்‌ புலவர்களில்‌ பதினாறு புலவர்களே தோழியைப்‌ 
பாடியுள்ளனர்‌. அதிகமாகப்‌ பாடல்‌ பாடியோர்‌ என்னும்‌ வரிசையில்‌ நல்வெள்ளியார்‌, 
மள்க்ய்ர்‌; வெள்ளிவீதியார்‌ என்னும்‌ மூவரின்‌ தோழியர்‌ ஆயப்படுகின்றனர்‌'” 
என்பர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ ஒளவையாரின்‌ இற்செறித்தல்‌ பாடலும்‌ தோழி 
கூற்றில்‌ அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 

பெண்பாற்‌ புலவர்கள்‌ மிகுதியாகப்‌ பாடாமைக்குக்‌ காரணம்‌ அறிவுக்‌ குறைபாடு 
என்பதன்று புலமையைப்‌ போற்றுவதுடன்‌, குடும்பக்கடமையை ஆற்றும்‌ 
வெரும்வறும்ை அவர்கள்‌ மேற்கொண்டதும்‌, தாயினைக்‌ குறைத்துப்‌ பேசுவதை 
ப ம்ன்கன்வும்‌, தலைவி மீதுள்ள கட்டுப்பாட்டினைத்‌ தாங்களே வெளிப்படுத்தும்‌ 


முகத்தான்‌ தங்களின்‌ உரிமையிழப்பைக்‌ கூறி, பிறரின்‌ அனுதாப உணர்வைப்‌ பெற 


விரும்பாமையும்‌ இதற்குக்‌ காரணமாகலாம்‌. 


திணையும்‌ இற்செறித்தலும்‌ 
இற்செறித்தல்‌ துறைப்பாடல்கள்‌ குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ திணைகளில்‌ 
பயின்று வந்துள்ளன. இத்துறைப்‌ பாடல்கள்‌ குறிஞ்சியில்‌ மிகுந்தும்‌”! நெய்தல்‌, 


மருதத்தில்‌ குறைந்தும்‌” காணப்பெறுகின்றன. 


குறிஞ்சியில்‌ மிகுதி.......... ? 
இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ குறிஞ்சித்திணையில்‌ மிகுதியாக இடம்பெற்றதற்குக்‌ 
காரணம்‌ குறிஞ்சித்திணையின்‌ கருப்பொருளாகிய. தொழில்களில்‌ ஒன்று 


தினைப்புனங்காத்தல்‌ (கிளிகடிதல்‌) ஆகும்‌. இற்செறித்தலுக்குரிய காரணங்களுள்‌ 


156 
ஒன்றாகத்‌ தினைமுதிர்ச்சி அமைகிறது. இவ்வொற்றுமையின்‌ காரணமாக குறிஞ்சிப்‌ 
பாடல்கள்‌ மிகுதியாக  இற்செறித்தல்‌ துறையில்‌ இடம்பெற்றுள்ளன என 


மதிப்பிடலாம்‌. 


நெய்தலில்‌ குறைவு............. ? 


e ஆகும்‌. இரங்கலாவது 


நெய்தலுக்குரிய உரிப்பொருள்‌ இரங்கல்‌ 
ஆற்றாமை? என்று இளம்பூரணர்‌ கருதுவர்‌. இற்செறித்தல்‌ பாடல்களில்‌ 
காப்புமிகுதியின்‌ விளைவாகிய தலைவியின்‌ ஆற்றாமையும்‌ இணைத்துக்‌ 


கூறப்பெற்றுள்ள நிலையில்‌ ஆற்றாமை என்ற சிறு ஒப்புமை காரணமாக நெய்தல்‌ 


திணையில்‌ குறைவான இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ பயின்று வந்துள்ளன எனலாம்‌. 


கூற்றும்‌ இற்செறித்தலும்‌ 
இற்செறித்தல்‌ துறைப்பாடல்களில்‌ தோழி கூற்று மிகுதியாகவும்‌ தலைவன்‌ 


கூற்றுக்‌ குறைவாகவும்‌” காணப்பெறுகின்றன. 


மிகுதியும்‌ குறைவும்‌ 

தலைவியும்‌ தோழியும்‌ ஓருயிர்‌ ஈருடல்‌ பான்மையினர்‌. "தலைவிக்குத்‌ 
தோழியாகவும்‌, நற்றுணையாகவும்‌, அவளை முழுமையாக உணர்ந்து 
அறிந்தவளாகவும்‌, அவளுக்காகவே வாழ்ந்து சொல்லாடிச்‌ செயற்படுபவளாகவும்‌ 
காட்டப்படும்‌ தோழி சொல்வன்மை மிக்கவளாக அமைந்ததைத்‌ தோழி கூற்றுப்‌ 
பாடலில்‌ அமையும்‌ உள்ளுறை மிகுதி உணர்த்துகிறது"? என்பர்‌. இவ்வகையில்‌, 
இற்செறித்தல்‌ துறையில்‌, தலைவியின்‌ காவல்மிகுதியின்‌ பொருட்டுத்‌ 
தலைவிக்காகத்‌ தலைவனிடம்‌ சொல்லாடும்‌ முகத்தான்‌ தோழி கூற்று மிகுதியாக 


இடம்பெற்றதை உணரமுடிகின்றது. 


157 


“உயர்த்திக்‌ கூற வேண்டிய நேரத்தில்‌ உயர்த்திக்‌ கூறி, இடித்துக்‌ காட்ட 
வேண்டிய நேரத்தில்‌ இடித்துக்‌ காட்டி, அறிவுரை நல்க வேண்டிய நேரத்தில்‌ 
அறிவுரை நல்கி, அகவுலக ஆட்சியின்‌ மதிநலம்‌ சான்ற அமைச்சராகத்‌ தோழி 
விளங்குகிறாள்‌” என்பர்‌. தலைவியின்‌ இற்செறிப்பிற்குக்‌ காரணம்‌ தலைவனின்‌ 
பன்முறை வருகையென்றுத்‌ தலைவனின்‌ பண்பினை இடித்துரைத்து, வரைவிற்கு 
விரையவுபடுத்தி அறிவுரை நல்கியதைத்‌, தோழியின்‌ கூற்றுமிகுதி உணர்த்தி நிற்பதை 
அறியமுடிகிறது. 

தலைவிகூற்றுக்‌ குறைவாக இடம்பெற்றமைக்குக்‌ காரணம்‌ “தலைவியும்‌ 
தோழியும்‌ ஓட்டிப்பிறந்த கவைமகவு போன்ற ஒற்றுமையுள்ளவர்‌ என்பதை 
உளங்கொளல்‌ வேண்டும்‌?” என்பர்‌. இவ்வொற்றுமையின்‌ காரணமாகத்‌ தலைவியின்‌ 
மனப்புலம்பல்கள்‌, வெளிப்பாடுகள்‌ ஆகியன தலைவி கூற்றின்றி, தோழி கூற்றின்‌ 
வாயிலாகவே விளக்கம்‌ பெறுகின்றன. அவ்வகையில்‌ தலைவி கூற்றுக்‌ 


குறைவாகும்‌. 


களவொழுக்கத்தினையே விரும்பும்‌ தலைவனின்‌ பன்முறை வருகையானது, 
தலைவிக்கு இற்செறிப்பு என்னும்‌ கட்டுப்பாட்டை உருவாக்கியது. இந்நிலையில்‌ 
வேறு வழிவகை செய்யக்கூடியவன்‌ தலைவனே. ஆகையால்‌, தோழியும்‌ தலைவியும்‌ 
(தலைவன்‌ சிறைப்புறத்தானாகக்‌) அவனிடம்‌ பேசுவர்‌. இங்குத்‌ தலைவன்‌ 
பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்றபோதிலும்‌, தலைவியின்‌ நிலையறிந்து, 
ஆற்றானாய்த்‌ தன்நெஞ்சிடம்‌ மட்டும்‌ கூற்று நிகழ்த்துவதால்‌ தலைவன்‌ கூற்றுக்‌ 


குறைவாக இடம்பெற்றுள்ளன, 


158 


பாடிய புலவர்கள்‌ 

இற்செறித்தல்‌ துறையில்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களைக்‌ கபிலர்‌ 
பாடல்கள்‌, உலோச்சனார்‌ பாடல்கள்‌, அம்மூவனார்‌ பாடல்கள்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌, மூன்று பாடல்கள்‌ பாடிய 
புலவர்கள்‌, இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


என்று பகுக்கலாம்‌. 


கபிலர்‌ 

கபிலர்‌ சங்கப்‌ புலவர்களுள்‌ தலைமை சான்றவர்‌. இவர்‌ பாண்டி 
நாட்டிலுள்ள திருவாதவூரிற்‌ பிறந்த அந்தணர்‌. இவர்‌ பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ 
குறிஞ்சித்‌ திணைக்குரியன. பத்துப்‌ பாட்டிற்‌ குறிஞ்சிப்பாட்டு, ஐங்குறுநூற்றில்‌ 
குறிஞ்சித்திணையைக்‌ குறித்து நூறு பாடல்கள்‌, கலித்தொகையுள்‌ குறிஞ்சித்‌ திணை, 


இன்னா நாற்பது என்பனவற்றை இவர்‌ பாடியுள்ளார்‌” 


கபிலர்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ பத்தொன்பது பாடல்கள்‌”! இயற்றியுள்ளார்‌. 

; 32 : 33 : 34 : 35 
அப்பாடல்கள்‌ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு , கலித்தொகை ', 
அகநானூறு ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. இவரது பாடல்கள்‌ தோழி கூற்றில்‌ 
பதினேழும்‌, தலைவி கூற்றில்‌ இரண்டுமாக? அமைந்துள்ளன. அப்பாடல்கள்‌ 


ஐங்குறுநூற்றிலும்‌, குறிஞ்சித்‌ திணையிலும்‌, தோழி கூற்றிலும்‌ மிகுந்துள்ளன. 
இப்பாடல்களில்‌ துறைப்‌ பொருத்தத்திற்காக நூலொன்றிற்கு ஒரு பாடல்‌ 


விளக்கப்பெற்றுள்ளது. 


காப்பின்‌ கடுமை 159 
கபிலரின்‌ நற்றிணைப்‌ பாட்டு தோழி தலைமகன்‌ வரவுணர்ந்து சிறைப்புறமாகச்‌ 


செறிப்பறிவுநீஇ வரைவுகடாயது. இப்பாடல்‌ தோழி கூற்றாகும்‌. 


தலைவி இற்செறிப்புண்டிருப்பதைத்‌ தோழி தலைவனுக்கு மிகவும்‌ குறிப்பாக 
உணர்த்தும்‌ திறத்தை இப்பாடல்‌ காட்டுகிறது. மலையில்‌ துயிலுகின்ற 
பிடியானையை மேகம்‌ சூழ்ந்தது, அப்பிடியைக்‌ காணாமல்‌ களிறு பிளிறியது. 
இத்தகைய சோலை சூழ்ந்த தலைவனது நெடுங்குன்றத்தைப்‌ பார்த்தேனும்‌ நினது 
கவலை தணியுமா? அவ்வாறு தணியும்‌ என்றால்‌ வேங்கையின்‌ கிளையில்‌ கட்டிய 
ஊசலில்‌ நின்னை ஊக்கி விடவோ? கூறுவாயாக என்று தோழி, தலைவியிடம்‌ களவு 
நீட்டிக்கும்‌ தலைவன்‌ சிறைப்புறத்திலிருக்க, அவன்‌ கேட்குமாறு கூறுகிறாள்‌. 
இதனை கபிலர்‌, 

"செலவுடன்‌ விடுகோ தோழி .......... 

றுஞ்சுபிடி மருங்கின்‌ மஞ்சுபடக்‌ காணாது 

பெருங்களிறு பிளிறுன்‌ சோலையவர்‌ 


சேணெடுங்‌ குன்றங்‌ காணிய நீயே 


என்பர்‌. இப்பாடலில்‌ தோழி இல்லின்‌ புறம்‌ போந்து ஓர்‌: உயரிய இடம்‌ நின்று 
தலைவனது நெடுங்குன்றம்கூடக்‌ காணமுடியாதபடி தலைவி இற்செறிக்கப்பட்ட 
நிலையை அழகாக உணர்த்துகிறாள்‌. பிடியை மஞ்சு மறைத்தலான்‌ அதனைக்‌ 
காணாது களிறு பிளிறும்‌ என்றதில்‌ தலைவியைத்‌ தமர்‌ இற்செறித்தலான்‌ குறியிடம்‌ 


போந்து அவளைக்‌ காணாது தலைவன்‌ புலம்புவதைத்‌ தவிர வேறொன்றும்‌ செய்ய 


160 


இயலாது என்று அமைந்த உள்ளுறை வாயிலாகத்‌ தலைவி இற்செறிக்கப்பட்ட 


நிலையை இன்னும்‌ செறிவோடு உணர்த்துகின்றாள்‌. 


இப்பாடலில்‌ குறிக்கப்பெற்றுள்ள 'காணிய நீயே என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தலைவி தலைவனது குன்றத்தைக்கூட காணமுடியாத நிலையில்‌ 


இற்செறிக்கப்பெற்றுள்ளமை புலனாகிறது. 


தலைவியின்‌ ஆற்றாமை 
கபிலரின்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாட்டு இற்செறிப்புணர்ந்த தலைமகள்‌ ஆற்றாளாய்த்‌ 
தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழிக்குச்‌ சொல்லியது என்பதாகும்‌. இக்கூற்று 


தலைவி கூற்றாக அமைகிறது. 


தலைவியை வீட்டினுள்‌ இற்செறித்துவிடுகின்ற நிலையில்‌, அவள்‌ 
ஆற்றாமை மிக்கவளாகத்‌ தோழியிடம்‌ கூறுகின்றாள்‌. அருவியாடல்‌ முதலிய 
செயல்களால்‌ தம்‌ ஒழுக்கம்‌ தமரால்‌ உணரப்பட்டமையும்‌, அதனால்‌ அவர்‌ 
இற்செறித்தமையும்‌ குறிப்பால்‌ உணர்த்துவாள்‌, இனி அரியவாகுதல்‌ மருண்டனேன்‌ 
யானே என்று கூறினாள்‌. தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகலின்‌ ஆடல்‌ 


எளியமன்னால்‌ அவர்க்கு” என்று தலைவி கூறினாள்‌. 


இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள அவர்க்கு என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தலைவன்‌ சிறைப்புறத்தானாக நின்றதும்‌, அரிய வாகுதல்‌ என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தலைவி இற்செறிக்கப்பெற்றது குறிப்பாலும்‌ புலனாம்‌. 'மருண்டனேன்‌ யானே' என்ற 


தொடரைக்‌ கொண்டு தலைவி ஆற்றாமை மிக்கவளாக வருந்தியது பெறப்பெறும்‌. 


161 

தினைமுதிர்ச்சி 
கபிலரின்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌ இருகுறிகளும்‌ மறுக்கப்பெற்ற செய்தியைத்‌ 
தருகிறது. எமது சிறுகுடியின்கண்‌ நீ பகலில்‌ வந்தால்‌, ஊரார்‌ அலர்‌ கூறுவர்‌ 
என்று அஞ்சுகிறோம்‌. யானையைத்‌ தாக்கக்‌ கருதிய புலி திரியக்கூடிய அரிய 
வழியில்‌ இரவில்‌ நீ வந்தால்‌ அதனினும்‌ அஞ்சுகிறோம்‌. தினைப்புனத்தில்‌ 
சந்திக்கலாம்‌ எனில்‌ தினைக்கதிர்களும்‌ முற்றின என்று தோழி தலைவனிடம்‌ 


கூறினாள்‌. 


இதற்கு "ஏனல்கிளிகூடி பாடலும்‌ ஒழிந்தனள்‌ என்றதனால்‌ 


என்று உரை கூறுவர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ 


செறிப்பறிவுறுத்தி' 
இப்பாடலீல்‌ குறிக்கப்பெற்றுள்ள 'ஒழிந்தனள்‌' என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தினைமுதிர்ச்சியும்‌, அதன்‌ காரணமாகத்‌ தலைவி இயல்பாக இற்செறிக்கப்‌ 


பெறுவதும்‌ அறியப்பெறுகிறது. 


அன்னை ஓயுறுதல்‌ 

கபிலரின்‌ குறுந்தொகைப்‌ பாட்டுத்‌ தலைவி கூற்றாகும்‌. தலைவன்‌ 
வரைந்துகோடற்‌ கருத்தின்றி, களவின்பம்‌ விரும்பி ஒழுகினான்‌. அத்தகையோன்‌ 
சிறைப்புறத்தனாகத்‌, தலைவி தோழியிடம்‌, 
ிவ்வம்‌ பானாள்‌ தனித்தோர்‌ 
தேர்வந்து பெயர்ந்த தென்ப வதற்கொண்‌ 


: : endl 
டோரு மலைக்கு மன்னை பிறரும்‌ 


162 
என்பாள்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ தேர்வந்து பெயர்ந்தது என்பது தலைவனின்‌ 


வருகையையும்‌, அவனது செயலால்‌ தலைவி இற்செறிக்கப்பெற்றுத்‌ துன்புறுத்தப்‌ 


பெற்றதை 'அன்னை அலைக்கும்‌' என்பதும்‌ உணர்த்தி நின்றன. 


களவொழுக்கம்‌ அலராதல்‌ 

கபிலரின்‌ கலித்தொகைப்‌ பாடல்‌ வரையாது வந்து ஒழுகும்‌ தலைவற்குத்‌ 
தோழி தலைவியாற்றாமையும்‌ இவ்வொழுக்கம்‌ புறத்தார்‌ அறியப்படுகின்றமையுங்‌ கூறி 
வரைவுகடாயது ஆகும்‌. தலைவன்‌ தலைவியின்‌ களவு வெளிப்பட்ட நிலையில்‌ 
அலர்‌ தோன்றுகிறது. அவ்வலர்‌ உள்ளுறை உவமம்‌ வாயிலாக விளக்கப்‌ 
பெற்றுள்ளது. அலரினை அநிந்த அன்னைத்‌ தலைவியைக்‌ காவலில்‌ வைத்தலள்‌. 
இதனை, 

"தாழ்செறி கடுங்காப்பின்‌ தாய்முன்னர்‌ நின்சாரல்‌ 


: க od 
ஊழுறு கோடல்போல்‌ எல்வளை யுகுபவால்‌" த 


என்பாள்‌. இதில்‌ 'கடுங்காப்பின்‌' என்ற குறிப்பைக்‌ கொண்டு அன்னைத்‌ தலைவியை 
இற்செறித்ததும்‌, தாயின்முன்‌ நின்ற தலைவியின்‌ கைவளைகள்‌ கழன்று விழலாயின 
என்றதன்வழித்‌ தலைவியின்‌ ஆற்றாமையும்‌ அறியப்‌ பெறுகிறது. 
உலோச்சனார்‌ 

இவர்‌ நெய்தல்‌ நிலத்தை மிகச்‌ சிறப்பாக அமைத்துப்‌ பாடவல்லவர்‌. 
“சோழன்‌ இராசசூயம்‌ வேட்ட பெருநற்‌ கிள்ளியைப்‌ பாடியிருத்தலானே அவன்‌ 
காலத்தவரென்று தெரிகிறது. நற்‌,38-இல்‌ கடற்கரையின்‌ கணுளதாகிய 
காண்டவாயில்‌ என்னும்‌ ஊர்‌ இவராற்‌ கூறப்பட்டுள்ளது. அதனைக்‌ காண்டவாயில்‌ 


எம்‌ அழுங்கலுர்‌ என்று பாராட்டிக்‌ கூறியிருத்தலானே இவர்‌ அவ்வூரிலிருந்தவர்‌ 


163 


போலுமென்று கருதவுமாம்‌. கடலிலுள்ள பலவகை மீன்களையும்‌ உவமை 


முதலாயவற்றொடு தெளிவாகக்‌ கூறுதலால்‌ இவர்‌ பரதவர்‌ மரபினர்‌ போலும்‌”? 


என்பர்‌. இவர்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ ஒன்பது“ பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. 
அப்பாடல்கள்‌ நற்றிணை, அகநானூறு ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. 


இவரது பாடல்கள்‌ நற்றிணை, தோழி கூற்று ஆகியவற்றில்‌ மிகுந்துள்ளன, 


இப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ நெய்தலாகும்‌. 


தலைவனின்‌ வருகையும்‌ அலரும்‌ 
தோழி தலைவனிடம்‌ பகற்குறி வந்து மீள்வானை இரவுக்குறி வரச்சொல்வது 


போன்று கூறி, பிறகு அதனையும்‌ மறுத்து வரைவுகடாவுவதாக அமைந்துள்ளது. 


தலைவன்‌ தலைவியைச்‌ சந்திப்பதற்குக்‌ காலைப்பொழுதில்‌ சென்றான்‌. 
தலைவனே! பகற்பொழுது கூடற்காகதது என்பதை உணராமல்‌ நீ வந்துள்ளாய்‌, 
இவ்வாறு வருவது இனிதாயினும்‌, நினது வருகையினை ஊரினர்‌ அறிந்தால்‌ அலர்‌ 


உண்டாகும்‌. அவ்வலரினால்‌ தலைவி இற்செறிக்கப்‌ பெறுவாள்‌ என்பதை, 


"பகலும்‌ வருதி பல்பூங்‌ கானல்‌ 

இந்நீ ராகலோ இனிதால்‌ எனின்‌ இவள்‌ 
அலரின்‌ அருங்கடிப்‌ படுகுவள்‌"*” 

என்று தோழி சுட்டுவள்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'பகலும்‌ வருதி' என்பது 
தலைவனின்‌ வருகையையும்‌, அதன்‌ காரணமாக அலர்‌ தோன்றியதை 'அலர்‌' என்ற 
சொல்லாட்சியும்‌ உணர்த்தி நிற்கின்றன. 'அருங்கடிப்‌ படுகுவள்‌' என்பது தலைவியை 


இற்செறிக்க இருக்கும்‌ நிலையைச்‌ சுட்டுமுகத்தான்‌ அமைந்துள்ளது. 


164 

இவரின்‌ அகநானூற்றுப்‌ பாடலில்‌ தலைவன்‌ தலைவியுடன்‌ காதல்‌ 
மேற்கொள்வான்‌. இதனை அறிந்த ஊர்மக்கள்‌ அலர்‌ தூற்றுவர்‌, அதனைக்‌ கேட்ட 
அன்னையும்‌ பகலும்‌ இரவும்‌ குதிரை பூட்டப்பட்ட தேர்‌ வருதல்‌ உண்மை என்று 


எண்ணித்‌ தலைவியை இல்லின்கண்‌ காவற்படுத்தினள்‌ என்பதைத்‌ தோழி, 


"கொடிது அறிபெண்டிர்‌ சொற்கொண்டு அன்னை 
கடிதுகொண்‌ டனளே தோழி பெருந்துறை 
எல்லையும்‌ இரவும்‌ என்னாது கல்லென 
வலவன்‌ ஆய்ந்த வண்பரி 


நிலவுமணற்‌ கேட்குமோர்‌ தேருண்டு எனவே" 


எனச்‌ சுட்டுவாள்‌. இதில்‌ குறிக்கப்பெற்றுள்ள "வலவன்‌, தேருண்டு என்ற 
குறிப்புக்களைக்‌ கொண்டு களவொழுக்கம்‌ மேற்கொண்ட தலைவன்‌ பன்முறைத்‌ 
தேரில்‌ வந்ததும்‌, தலைவனின்‌ இத்தகைய வருகை ஊரில்‌ அலர்‌ எழுவதற்குக்‌ 
காரணமாக அமைந்ததும்‌ அறியப்பெறுகின்றது. 'அன்னை கடிது கொண்டனள்‌' 
என்ற தொடர்‌ அன்னைத்‌ தலைவியை இற்செறித்ததைக்‌ குறிப்பால்‌ உணர்த்தி 


நிற்கின்றது. 


அம்மூவனார்‌ 

அம்மூவனார்‌ நூற்று இருபத்து ஏழு அகச்செய்யுட்களின்‌ ஆசிரியர்‌ ஆவார்‌. 
“அகத்திணைப்‌ பாட்டு எண்ணிக்கையில்‌ இரண்டாமவராக  இலங்குபவர்‌. 
புறந்தொழா மாந்தர்‌ என்பதுபோல இவர்‌ புறப்பாட்டு யாதும்‌ பாடியதில்லை, 
வரலாற்றுக்‌ குறிப்பு இவர்‌ பாடல்களில்‌ சாலச்‌ சிறிது. களவில்‌ (82), கற்பில்‌(45), 


பலதுறை பற்றியும்‌, பலமாந்தர்கள்‌ பற்றியும்‌ பாடலாக்கிய விரிவுச்‌ சிறப்பு உடையவர்‌ 


165 


அம்மூவனார்‌. நற்றிணை(10),  குறுந்தொகை(11), ஐங்குறுநூறு(100) 


149 


அகநானூறு(16)"'' ஆகியவற்றில்‌ இவரது பாடல்கள்‌ காணப்பெறுகின்றன. 


இற்செறித்தலில்‌ அம்மூவனார்‌ எட்டுப்‌ பாடல்களைப்‌ புனைந்துள்ளார்‌. 
அவைகள்‌ குறுந்தொகை ;, ஐங்குறுநூறு” முதலானவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. 


இவரது பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, தலைவி கூற்றிலும்‌ மிகுந்துள்ளன. 


அனைத்துப்‌ பாடல்களும்‌ நெய்தல்‌ திணையாகும்‌. 


தலைவியின்‌ வேறுபாடு 


இவரின்‌ குறுந்தொகைப்‌ பாட்டாவது காப்புமிகுதிக்கண்‌ சொல்லி வரைவு 


கடாயஅது ஆகும்‌. 


புன்னையின்‌ நிழலில்‌ தலைவியும்‌ தோழியும்‌ நண்டினை அலைத்து 
விளையாடினர்‌. அப்பொழுது தலைவன்‌ தலைவியைக்‌ கூடிப்‌ பிரிந்தான்‌. அதனால்‌ 


தலைவியின்‌ மேனி பசலை பாய்ந்ததை, 


"தொன்னிலை நெகிழ்ந்த வளைய ளீங்குப்‌ 
பசந்தனள்‌ மன்னென்‌ தோழி யென்னொடும்‌ 
இன்னிணர்ப்‌ புன்னையம்‌ புகர்நிழற்‌ 


பொன்வரி அலவன்‌ ஆட்டிய ஞான்றே"? 


என்று குறிப்பர்‌. இதற்கு "அஞ்ஞான்றே பசந்தவள்‌ மேலும்‌ மேலும்‌ மெலிந்து 
புறத்தார்க்குப்‌ புலப்படும்படி வேறுபட்டாள்‌. இனி அன்னையால்‌ இற்செறிக்கப்படுவாள்‌ 


என்பது குறிப்பு””“ என்பர்‌. 


166 
இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ வளையல்‌ ஈங்குப்‌ பசந்தனள்‌ என்ற தொடரைக்‌ 


கொண்டு தலைவியின்‌ வேறுபாட்டினை அன்னை அறிந்ததன்‌ காரணமாகத்‌, தலைவி 
இற்செறிக்கப்படுவது குறிப்பால்‌ விளங்கும்‌. இப்பாடலில்‌ வரைவு கடாயதற்கான 


குறிப்பு எதுவும்‌ வெளிப்படையாகச்‌ சுட்டப்பெறவில்லை. 


தலைவனின்‌ வருகை 


அம்மூவனாரின்‌ இப்பாடல்‌ தலைவி கூற்றாக அமைகிறது. இஃது 
இற்செறிப்புண்ட பின்னும்‌ வரைந்துகொள்ள நினையாது தலைமகன்‌ வந்தானாக 
அதனை அறிந்து தலைமகள்‌ அவன்‌ கேட்குமாற்றால்‌ தோழிக்குச்‌ சொல்லியது 
என்பதாம்‌. 

கடற்கரையானது மணல்‌ செறிந்ததாகக்‌ காணப்படுகிறது. இத்தகைய 
கடற்கரைக்கண்‌ தலைவன்‌ நம்மோடு கூடி ஆடினான்‌. அத்தலைவன்‌ நமது 
இல்லத்தின்‌ புறத்தே வந்து நின்றனன்‌. அவ்வில்லமானது அன்னையின்‌ 
காவலுடன்‌ கூடியது என்று தலைவி அறிவிப்பதை, 

"நுண்மன லடைகரை நம்மோ டாடிய 

தன்னந்‌ துறைவன்‌ மறைஇ 


அன்னை யருங்கடி வந்துநின்‌ றோனே"?? 


[1 
என்ற அடிகளின்வழி அறியலாம்‌. இதனை "வரைந்து கோடலை நினையாது 
பண்டுபெற்று களவுக்‌ கூட்டத்தையே இன்னும்‌ விரும்புகின்றான்‌ என்பது தோன்ற, 
அடைகரை நம்மோடாடிய துறைவன்‌ என்றும்‌ தான்‌ கடந்து வருதற்கரிய 
காவலையுடைய இற்செறிப்புற்றமையின்‌ வரைந்து எய்தினால்‌ அன்றிக்‌ கூட்டம்‌ 


எய்தாது என வரைவுடன்‌ படுத்துவாள்‌ அன்னை அருங்கடி என்றும்‌ கூறினாள்‌" 


167 


என்பர்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள அன்னை அருங்கடி என்பதைக்‌ கொண்டு 
அன்னை தலைவியை இற்செறித்ததும்‌ இதன்வழித்‌ தலைவனை வரைவுடன்‌ 
படுத்தியது குறிப்பாலும்‌ அறியப்பெறும்‌. 


ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ 


இற்செறித்தல்‌ துறையில்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ மொத்தம்‌ 
ஐந்து ஆகும்‌. இப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ நற்றிணையின்கண்‌ அமைந்துள்ளன. 
ஆசிரியர்‌ பெயர்‌ குறிக்கப்பெறொத பாடல்கள்‌ அனைத்தும்‌ தோழி கூற்றாக” 


அமைந்துள்ளன. இப்பாடல்களில்‌ நெய்தல்‌ திணை மிகுதியாகும்‌. 


காப்பின்‌ கடுமை 


நற்றிணைத்‌ தோழி தலைவியின்‌ காவல்மிகுதியைக்‌ கூறுங்கால்‌ பேரூர்‌ 
துஞ்சுகின்றது. விழித்திருப்பவர்கள்‌ யாருமில்லை. காற்றுக்‌ கடுகியடிக்க மழை 
பெய்வதால்‌ காவல்‌ நாய்களும்‌ ஒடுங்கின. இதனையெல்லாம்‌ எண்ணித்‌ தலைவன்‌ 
வரவுகுறித்து மகிழ்வாமெனில்‌ அஃது இயலாதபடி படுக்கையறையைச்‌ சுற்றிக்‌ 
காவல்‌ மிகுந்தது. அதன்‌ மேலும்‌ ஊர்‌ காப்போர்‌ காப்புடை வாயிலை நன்கு 
காத்துக்‌ கொள்மின்‌ என்று கூறுவது போன்று தம்முடைய மணியை ஓஒலிக்கின்றனர்‌. 


அதனால்‌ யான்‌ இறந்துபடும்‌ நாள்‌ இன்றுதான்‌ போலும்‌. என்கிறாள்‌. 


இப்பாடலில்‌ குறிக்கப்பெற்றுள்ள 'பல்பூஞ்சேக்கை அயலும்‌ மாண்சிறை 
யதுவே' என்பது தலைவி இற்செறிக்கப்‌ பெற்றுள்ளதையும்‌, இன்றுகொள்‌ அளியேன்‌ 
பொன்றும்‌ நாளே என்றது தலைவியின்‌ ஆற்றாமையையும்‌ குறித்து நின்றன. தோழி 
தலைவனைக்‌ கடியும்‌ இயல்புடையளாகலின்‌ தலைவன்‌ விரைந்து வரையுமாற்றான்‌ 


தலைவியின்‌ ஆற்றாமை தோழி கூற்றில்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளது. 


168 


நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌ 


நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌ வரிசையில்‌ மருதனிளநாகனார்‌ 


குறிக்கத்தக்கவர்‌. 
மதுரை மருதனிளநாகனார்‌ 


“எழுதுவோர்‌ மிகையால்‌ இவர்‌ பெயர்‌ மதுரைப்‌ பூதனிளநாகனெனவும்‌, 
மருதனிளநாகனெனவுங்‌ காணப்படும்‌. இவர்‌ சிவபெருமான்‌ திரிபுரமெரித்ததை 
விதந்து கூறியுள்ளார்‌. திருச்செந்தூர்‌ முருகக்கடவுளைப்‌ பாராட்டிக்‌ கூறியுள்‌. 
இவர்‌ ஒவ்வொரு நிலங்களினுங்‌ கூறுங்‌ கற்பனைகளும்‌, உள்ளுறைகளும்‌, 
வெளிப்படை யுவமங்களும்‌ படிப்போர்‌ மனத்தைக்‌ கவர்வனவாகும்‌. இவர்‌ 
ஐந்நிலங்களிலும்‌ பலகாலுஞ்‌ சென்று பழகி அவற்றினியல்பை நன்கறிந்து சிறிதும்‌ 
மாறுபாடின்றித்‌ திணைக்கேற்ற பொருள்களைப்‌ புலப்படுத்திப்‌ பாடுந்தன்மையராக 


9 


. 1p} ஸ்‌ ல்‌ 
விளங்கினவர்‌"'* என்பர்‌. 


இற்செறித்தல்‌ துறையில்‌ இவர்‌ பாடிய நான்கு பாடல்களும்‌ 
நற்றிணையிலும்‌'! அகநானூற்றிலும்‌' இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ 
தோழி கூற்றாகும்‌. இவரது மூன்று பாடல்கள்‌ குறிஞ்சித்‌ திணையாகவும்‌*” 
ஒருபாடல்‌ மட்டும்‌ நெய்தலாகவும்‌ அமைந்துள்ளன. இவரது பாடல்கள்‌ 


அகநானூற்றிலும்‌, குறிஞ்சித்‌ திணையிலும்‌ மிகுந்துள்ளன. 


களவொழுக்கம்‌ அலராதல்‌ 


களவொழுக்கம்‌ மேற்கொண்ட தலைவன்‌, தலைவியைச்‌ சந்திப்பதற்குப்‌ 
பகற்குறியில்‌ வந்தனன்‌. ஆனால்‌ தலைவியைச்‌ சந்திக்க இயலாமல்‌, 


பலநாளும்‌ வருந்தி மீண்டு சென்ற தலைவனிடம்‌, 


"சில்செவித்‌ தாகிய புணர்ச்சி அலரெழ 
இல்வயின்‌ செறித்தமை அறியாய்‌ 
வருமுலை வருத்தா அம்பகட்டு மார்பில்‌ 


தெருமரல்‌ உள்ளமொடு வருந்தும்‌ நின்வயின்‌"'* 


என்பாள்‌ தோழி. இப்பாடலில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ள 'இல்வயின்‌ செறித்தமை' என்ற 
தொடர்‌, களவொழுக்கம்‌ அலராகி வெளிப்பட்ட நிலையில்‌, தலைவியைக்‌ காவலில்‌ 
வைத்துப்‌ பாதுகாத்ததை உணர்த்தி நிற்கின்றது. இதன்மூலம்‌ தலைவியின்‌ 
மீதுள்ள கட்டுப்பாடும்‌ புலனாகிறது. பகற்குறி வந்து கண்ணுற்று நீங்குந்‌ 
தலைமகனைத்‌ தோழி எதிர்ப்பட்டு நின்று இற்செறிப்‌ பறிவுநீஇயது என்ற 


துறைக்குறிப்பு இப்பாடலுக்கு வெளிப்படையாகப்‌ பொருந்தும்‌. 


மூன்று பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ 
இற்செறித்தல்‌ துறையில்‌ மூன்று பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ வரிசையில்‌ 
ஓரம்போகியார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, மதுரை அறுவைவாணிகன்‌ இளவேட்டனார்‌ 


ஆகியோர்‌ குறிக்கத்தக்கவர்கள்‌. 


ஓரம்போகியார்‌ 
“ஏடெழுவோர்‌ பிழையால்‌ இவர்‌ பெயர்‌ ஓரம்போதியாரெனவும்‌ கரம்‌ 


போகியாரெனவும்‌, தரம்போகியாரெனவுங்‌ காணப்படுகிறது. மருதத்திணையை 


170 


விரித்து அந்நிலத்துள்ள கருப்பொருள்களைத்‌ திணைக்கேற்ற பொருள்களாகக்‌ 
கொண்டு உள்ளுறையுவமம்‌. இறைச்சி முதலானவற்றை யமைத்துப்‌ பலவகைச்‌ 
சத்துவமும்‌ புலப்படக்காட்டிப்‌ பரத்தையிற்‌ பிரிவு முதல்‌ எல்லாவற்றையும்‌ 
தெளிவாகக்‌ கூறும்‌ ஆற்றலுடையவர்‌. இவர்‌ பாடியவற்றுட்‌ புறமொன்றொழித்து 


ஏனைப்‌ பாடலனைத்தும்‌ மருதத்திணையே"” என்பர்‌, 


ஓரம்போகியாரின்‌ மூன்று பாடல்களும்‌ ஐங்குறுநூற்றில்‌” இடம்பெற்றுள்ளன. 


இம்மூன்றும்‌ தோழி கூற்றாகவும்‌, மருதத்திணையாகவும்‌' அமைந்துள்ளன. 
தலைவியின்‌ வேறுபாடு 


இவரின்‌ ஐங்குறுநூற்றுப்‌ பாடலாவது இற்செறித்த விடத்துத்‌ தலைமகட்கு 
எய்திய வேறுபாடு கண்டு இது தெய்வத்தினால்‌ ஆயிற்று என்று தமர்‌ வெறியெடுப்புழி 


அதனை விலக்கக்‌ கருதிய தோழி செவிலிக்கு அறத்தொடு நின்றது என்பதாகும்‌. 


தலைவியின்‌ வேறுபாடு அறிந்த நிலையில்‌ அவளை இற்செறிப்புச்‌ செய்வது 
வழக்கம்‌. ஆனால்‌ ஓரம்போகியார்‌ இற்செறித்த பின்‌ ஏற்படும்‌ உடல்‌ 
வேறுபாட்டினைக்‌ குறிப்பிடுகிறார்‌. தலைவியின்‌ மெல்லிய தோள்கள்‌ பசந்தன. 
அதனால்‌ அவளது தொடி நெகிழ்ந்தது. இந்றோய்க்குத்‌ தெய்வம்தான்‌ காரணம்‌ 
என்று எண்ணிய நிலையில்‌, தோழி அறத்தொடு நின்று செவிலிக்கு உண்மை 
செப்பும்பொழுது, 

"கொண்டொடி நெகிழச்‌ சாஅய்‌ 


3 க வ 1 
மென்றோள்‌ பசப்ப தெவன்கொ லன்னாய்‌" 


171 

என்பாள்‌. இதற்கு இவள்‌ வேறுபாடு தலைமகன்பால்‌ உளதாகிய நட்புக்‌ காரணமாக 
2 : ல்‌ : i ; ol க்‌ 
நேர்ந்தது எனப்‌ பட்டாங்கு மொழிந்து அறத்தொடு நின்றாளாம்‌ என்பர்‌. 
தலைவனால்‌ இந்நோய்‌ ஏற்பட்டது என்று கூறியவழி அத்தலைவனுடன்‌ 
தலைவியை இணைத்து வைக்க வேண்டும்‌ என்று தோழி செவிலியிடம்‌ அறத்தொடு 
நின்றது குறிப்பல்‌ உணரப்படுகிறது. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள தொடி நெகிழ, 
மென்தோள்‌ பசப்ப, என்ற குறிப்புக்களைக்‌ கொண்டு தலைவி இற்செறிக்கப்பட்ட 


நிலையில்‌ தலைவனைக்‌ காணமுடியாமல்‌ வருந்தியது அறியப்பெறுகிறது. 


குடவாயிற்‌ கீரத்தனார்‌ 

கீரத்தனார்‌ எனப்படுபவரும்‌ இவரே. குடவாயில்‌ சோழநாட்டின்‌ 
கண்ணதாகிய தஞ்சாவூர்ச்சில்லா நன்னிலந்‌ தாலுகாவைச்‌ சார்ந்ததொரு பெரிய ஊர்‌, 
இவர்‌ தம்மூரைத்‌ தண்குடவாயிலன்னோள்‌, (அகம்‌;44) கொற்றச்‌ சோழர்‌ குடந்தை 
வைத்து (அகம்‌;60) தேர்வண்‌ சோழர்‌ குடந்தை வாயில்‌ (நற்‌;379)எனச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறாநிற்பர்‌. இவர்‌ பெரும்பாலும்‌ பாலைத்திணையையும்‌, சிறுபான்மை மற்றைத்‌ 


திணைகளையும்‌”” பனைந்து பாடியுள்ளார்‌. 


இற்செறித்தல்‌ துறையில்‌ இவர்‌ பாடிய பாடல்கள்‌ நற்றிணை, அகநானூறு)“ 
ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்களில்‌ இரண்டு பாடல்கள்‌ தோழி 
கூற்று, நெய்தல்‌ நிணையாகவும்‌ ஒரு பாடல்‌ மட்டும்‌ தலைவி கூற்று குறிஞ்சித்‌ 
திணையாகவும்‌ அமைந்துள்ளன. இவரது பாடல்கள்‌ நெய்தல்‌ திணையிலும்‌ 


தோழி கூற்றிலும்‌, நற்றிணையிலும்‌ மிகுந்துள்ளன. 


172 


காப்பின்‌ கடுமை 


கீரத்தனாரின்‌ அகநானூற்றுப்‌ பாட்டு தலைமகற்குத்‌ தோழி செறிப்பறிவுீஇ 


வரைவு கடாயது ஆகும்‌. இப்பாடல்‌ நெய்தல்‌ திணையில்‌ அமைந்துள்ளது. 


மீன்‌ பிடிக்கும்‌ தொழிலைத்‌ தலைவியின்‌ தந்தை மேற்கொண்டுள்ளான்‌. 
அவனுக்குத்‌ தலைவி வெண்சோற்றினையும்‌, புளிக்கறியினையும்‌ இட்டுக்‌ கொண்டு 
செல்கிறாள்‌. அத்தலைவி சேரனது தொண்டி போன்ற அழகுடையவள்‌. தலைவன்‌ 
அவளது வளையலைத்‌ தழும்புறும்பி அழுத்தினான்‌. இதனால்‌ தலைவி 
சுற்றத்தாரோடு வண்டல்‌ விளையாட்டினை மேற்கொண்டாலும்‌, உன்னை 
(தலைவனை) நினைத்து மேனி வாடினாள்‌. இதனை அன்னை அறிந்து 


கொண்டால்‌ காவலில்‌ வைத்துவிடுவாள்‌ என்கிறாள்‌. இதனை, 


ல்க சில மில்‌ உயங்குநின்‌ ஒளியெனக்‌ 
கொன்னுஞ்‌ சிவப்போள்‌ காணில்‌ வென்வேல்‌ 
கொற்றச்‌ சோழர்‌ குடந்தை வைத்த 

நாடுதரு நிதியினும்‌ செறிய 


அருங்கடிப்‌ படுக்குவள்‌ அறனில்‌ யாயே"? 


என்பர்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'அருங்கடிப்‌ படுக்குவள்‌ என்பதைக்‌ கொண்டு 
தலைவியை அன்னை இற்செறித்ததும்‌ 'அறனில்‌ யாமே என்றவழித்‌ தலைவியை 
இற்செறித்த தாயைக்‌ கடிந்து கூறியதும்‌, 'உயங்குநின்‌ ஒளியென' என்ற குறிப்பைக்‌ 
கொண்டு தலைவியின்‌ மேனி வாடாவண்ணம்‌ ஏற்றதொரு வழியாகிய வரைவினை 


மேற்கொள்வாயாக எனக்‌ குறிப்பால்‌ கடாவியதும்‌ பெறப்பெறுகிறது. 


173 
மதுரை அறுவை வாணிகன்‌ இளவேட்டனார்‌ 
அறுவை வாணிகன்‌-புடவை வியாபாரி. இவர்‌ வைசியர்‌. பெரும்பாலும்‌ 
குறிஞ்சி, முல்லைகளையும்‌ சிறுபான்மை பாலையையுஞ்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ 344 ஆம்‌ பாடலொன்றும்‌, 
குறுந்தொகையிலொன்றும்‌, அகத்தில்‌ ஆறும்‌, புறத்திலோன்றும்‌, 
திருவள்ளுவமாலையில்‌ ஒன்றுமாகப்‌ பத்துப்பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன 
என்பர்‌. 


79 அகநானூறு 


இற்செறித்தல்‌ துறையில்‌ இவரது பாடல்கள்‌ நற்றிணை 
ஆகியவற்றில்‌ காணப்பெறுகின்றன. இவரது பாடல்கள்‌ மூன்றும்‌ 


குறிஞ்சித்திணையிலும்‌, தோழி கூற்றிலும்‌'' அமைந்துள்ளன. 


அன்னை ஓயுறுதல்‌ 


தலைவன்‌ களவொழுக்கம்‌ மேற்கொள்ள அரிய வழியினைக்‌ கடந்து 
வந்தான்‌. காட்டு மல்லிகை மலரும்‌, கூதள மலரும்‌ சேரத்தொடுத்த கண்ணியை 
அணிந்தவன்‌. தலைவன்‌ உடல்பூரிக்கும்‌ மகிழ்ச்சியுடன்‌ தலைவியின்‌ மனையின்கண்‌ 
புகுந்தான்‌. தலைவியின்‌ அன்னையோ தலைவனை முருகன்‌ என்றெண்ணிப்‌ 


புகழுரை கூறிப்‌ பராவினாள்‌. 


"இதற்கு முருகென உணர்ந்து அன்னை பரவும்‌ என்றமையால்‌ முருகனால்‌ 


நமக்குத்‌ தீங்கு உண்டாகும்‌ என்று அஞ்சி இனி இற்செறிப்பாள்‌"*? என்பர்‌. 
இப்பாடலில்‌ தலைவன்‌ தலைவியின்‌ இல்லத்தில்‌ புகுந்ததால்‌, தலைவி 


இற்செறிக்கப்‌ பெறுவாள்‌ என்பது குறிப்பால்‌ புலப்படும்‌. 


174 
இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ 


இற்செறித்தல்‌ துறையில்‌ இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்களில்‌ நக்கீரர்‌, 


பரணர்‌ ஆகியோர்‌ இடம்பெறுவர்‌. 


நக்கீரர்‌ 

“இவர்‌ மதுரை நக்கீரரெனவும்‌, கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரரெனவும்‌ 
கூறப்படுவர்‌. இயற்பெயர்‌ கீரனார்‌; ந-சிறப்புப்‌ பொருளுணர்த்தும்‌ இடைச்சொல்‌ ஒரு 
காலத்துச்‌ சங்கப்‌ புலவரில்‌ இவர்‌ தலைமை பெற்றிருந்ததுமுண்டு. இறையனார்‌ 
அகப்பொருளுக்கு உரை செய்தவர்‌ இவரே. திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை 
இவ்விரண்டையும்‌ இவரே இயற்றியருளினார்‌. எல்லா நிலங்களினுஞ்சென்று 
அவற்றின்‌ இயற்கையமைப்பை ஆராய்ந்து அவ்வந்‌ நிலங்களிலே பிறந்து 
வளர்ந்தவரினும்‌ வல்லவராய்ச்‌ செய்யுளியற்றும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தவர்‌”* என்பர்‌. 

இவர்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ நற்றிணை", குறுந்தொகை" ஆகியவற்றில்‌ 
பாடல்கள்‌ புனைந்துள்ளார்‌. இவற்றில்‌ தோழி கூற்று, நெய்தல்‌ திணையிலும்‌'* 
தலைவி கூற்று, குறிஞ்சித்‌ திணையிலும்‌. அமைந்துள்ளன. இவர்‌ யார்‌ கூற்றையும்‌ 


மிகுதியாகச்‌ சுட்டாமல்‌, சமமாகத்‌ தலைவிக்கும்‌ தோழிக்கும்‌ பங்கிட்டுள்ளார்‌. 
தலைவியின்‌ வேறுபாடு 


நக்கீரரின்‌ தோழி பகற்குறி வந்தொழுகும்‌ தலைவனிடம்‌ பேசும்முகமாக 
அமைந்துள்ளது. களவொழுக்கம்‌ தடைபட்டதால்‌, தலைவியின்‌ வளையல்கள்‌ 
கழன்றன. இதனைக்‌ கண்ணுற்ற அன்னைத்‌ தலைவியைக்‌ காவலில்‌ வைத்தனள்‌ 


என்பதை, 


175 


மருங்கூர்‌ பட்டினத்து அன்னவிவள்‌ 
நெருங்கேர்‌ எல்வளை ஒடுவ கண்டே": 

என்ற அடிகள்‌ சுட்டுகின்றன. இதில்‌ யாய்‌ செறித்தனள்‌ என்பதற்கு அன்னை 
இவ்வேறுபாடு முருகு அணங்கால்‌ ஆகியது போலுமென உட்கொண்டு 
இல்லின்கண்ணே செறித்துப்‌ புறத்தேகவிடாது காவல்‌ செய்வாளாயினள்‌' என்று 
உரை கூறுவர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 
'செறித்தனள்‌' என்ற சொல்லாட்சி தலைவியை இற்வயிற்‌ செறித்ததையும்‌, கொண்க 
என்பது தலைவனையும்‌ குறிக்கும்முகத்தான்‌, தோழி தலைவனிடம்‌ 


செறிப்பறிவுற்ீஇயது என்று கொள்வது பொருத்தமாகும்‌. 


பரணர்‌ 

“இவர்‌ கடைச்சங்கப்‌ புலவருளொருவர்‌, கபிலரொடு நட்புடையராயிருந்தவர்‌. 
பரணன்‌ பாடினன்‌ மற்கொல்‌' என ஒளவையாராற்‌ புகழ்ந்து பாடப்பெற்றார்‌., இவர்‌ 
பாடிய பாடல்கள்‌ ஒவ்வொன்றினும்‌ யாரையேனும்‌ புகழாமலும்‌ அக்காலத்து நிகழ்ந்த 
"90 


கதைகளினொன்றைப்‌ புகுத்தாமலும்‌ பாடுவதில்லை" ' என்பர்‌. 


இவர்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ பாடிய இரண்டு பாடல்களும்‌ 
குறுந்தொகையில்‌! காணப்பெறுகின்றன. இவ்விரண்டினையும்‌ குறிஞ்சித்‌ 


திணையாகவும்‌, தலைவனுக்கு ஒரு கூற்றினையும்‌, தோழிக்கு ஒரு கூற்றினையும்‌” 


அமைத்துள்ளார்‌. 


176 


தலைவியின்‌ வேறுபாடு 


இவரது குறுந்தொகைப்‌ பாட்டு தோழி செறிப்பறிவுறுப்ப, நெஞ்சிற்குக்‌ கிழவன்‌ 
உரைத்தது. தலைவியானவள்‌ மாமை நிறமுடையவள்‌. கருமையான கூந்தலைப்‌ 
பெற்றவள்‌. ஓரியின்‌ காட்டில்‌ பல்வேறு மலர்கள்‌ மலர்ந்து மணம்‌ பரப்புவது போல 
இத்தலைவியின்‌ கூந்தலும்‌ மணம்‌ மிக்கதாக விளங்குவதை, 

"கைவள்‌ ளோரி கானந்‌ தீண்டி 

எறிவளி கமழு நெறிபடு கூந்தல்‌ 


மையீ ரோதி மாஅ யோள்வயின்‌"”” 


என்பர்‌. இதற்கு ஓரியின்‌ கொல்லியைச்‌ சார்ந்த கானம்‌ மழைவளம்‌ பெற்றுப்‌ 
பல்வேறு மலர்களும்‌ மலர்ந்திருக்கப்பெறுதலாலே அக்கானத்தை அளாவி 
வருங்காற்று மணக்குமாறு போல மணக்கும்‌ கூந்தல்‌” என்பர்‌. இப்பொருளினைக்‌ 
கொண்டு தலைவியியன்‌ கூந்தலில்‌ தோன்றிய மணத்தின்‌ காரணமாகத்‌ 
தலைவியைத்‌ தூய்‌ இற்செறிக்கலாம்‌. இந்நிலையினைத்‌ தோழி தலைவனுக்குக்‌ 


குறிப்பால்‌ உணர்த்தியதன்வழி செறிப்பறி வுறுப்ப என்பது பெறப்பெறுகிறது. 


இப்பாடலில்‌ இரண்டாவது அடியில்‌ இடம்பெற்றுள்ள 'வாழிய நெஞ்சே' என்ற 
குறிப்பைக்‌ கொண்டு தலைவன்‌ தன்‌ நெஞ்சிடம்‌ கூறியது என்ற துறைக்‌ 
குறிப்பினைக்‌ கொள்வது பொருத்தமாகும்‌, இப்பாடலில்‌ இற்செறிப்புப்‌ பற்றி 


நேரடியாகச்‌ சுட்டப்பெறவில்லை. 


177 

ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 
நற்றிணையில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌, குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ 
பாடிய புலவர்கள்‌, கலித்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்‌, அகநானுற்றில்‌ 


ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ எனப்‌ பகுக்கப்‌ பெற்றுள்ளனர்‌, 


நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


நற்றிணையில்‌ ஒரு பாடல்‌ பாழிய புலவர்களின்‌ வரிசையில்‌ இருபத்து 
இரண்டு புலவர்கள்‌ இடம்பெறுவர்‌. அவர்கள்‌ முறையே இளம்போதியார்‌ 
இளவெயினனார்‌ ', உரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌', ஐயூர்‌ முடவனார்‌, 


.99 க்‌ க்‌ ந்‌ 100 த்‌ . 101 
ஓளவையார்‌ , காவிரிப்பூம்‌ பட்டினத்துச்‌ செங்கண்ணனார்‌ ' , கொள்ளம்பக்கனார்‌  , 


கொற்றங்‌ கொற்றனார்‌! 2, சிறுமோலிகனார்‌।., சீத்தலைச்‌ சாத்தனார்‌", 
செங்கண்ணனார்‌। தங்கால்‌ பொன்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌௦6, 
தூங்கலோரியார்‌!,, நல்லூர்‌ சிறுமேதாவியார்‌! 08, நல்வேட்டனார்‌! 0), 
பிரான்சாத்தனார்‌! வ பெருங்குன்றூர்கிழார்‌' - os பெருங்கெளசிகனார்‌' 1 


பொதும்பில்கிழார்‌..”, மதுரைப்‌ பூவண்டனாகன்‌ வேட்டனார்‌!!*, மதுரைப்‌ 


115 6 


பெருமருதனிளநாகனார்‌ ', வினைத்தொழிற்‌ சோகீரனார்‌!! ஆகியோர்‌ ஆவர்‌. 


இவர்களது பாடல்களில்‌ தோழிக்கு இருபது!” 


கூற்றும்‌ தலைவனுக்கு இரு 
கூற்றும்‌! வரையறுக்கப்பெற்றுள்ளன. இப்பாடல்களில்‌ நெய்தல்‌ திணை நான்கு 
பாடல்களிலும்‌, மருதத்திணை ஒரு பாடலிலும்‌, குறிஞ்சித்‌ திணை பதினேழு 


பாடல்களிலும்‌?” இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்களில்‌ தோழி கூற்றும்‌ 


குறிஞ்சித்திணையும்‌ மிகுதியாகும்‌. துறைப்பொருத்தத்திற்காக ஆண்பாற்‌ புலவராகிய 


’ 


178 


உரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌ பாடலும்‌, பெண்பாற்‌ புலவராகிய ஒளவையாரின்‌ 


பாடலும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பெற்றுள்ளன. 


உரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌ 


இவர்‌ கந்தரத்தன்‌ என்னும்‌ இயற்பெயருடையவர்‌. உரோடோகம்‌ ஜார்‌. 
இவ்வூர்ப்பெயர்‌ ஒரோடோகமெனவும்‌, ஒரோடகமெனவும்‌, உரோடகமெனவும்‌ ஏடுகளிற்‌ 
பலபடியாகப்‌ பிறழ்ந்து காணப்படுகிறது. இப்பொழுது இவ்வூர்‌ ஒரகடமென்று திரிந்து 
வழங்குகிறது. காஞ்சிபுரம்‌ தாலுகாவில்‌ உள்ளது. இவர்‌ குறிஞ்சித்‌ திணையையும்‌ 


120 


பாலைத்தினையையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌ “ என்பர்‌. இற்செறித்தலில்‌ இவர்‌ 


பாடிய பாடல்‌ குறிஞ்சித்‌ திணையாகவும்‌ தோழி கூற்றாகவும்‌ அமைந்துள்ளது. 


தினை முதிர்ச்சி 


இவரது பாட்டிற்கு இரண்டு துறைகள்‌ வகுக்கப்‌ பெற்றுள்ளன. 


முதல்துறையாவது புனமடிவுரைத்துச்‌ செறிப்பறவுநீவயது ஆகும்‌. 


இப்பாடலில்‌ தந்தை பற்றிய செய்தி குறிக்கப்பெற்றுள்ளது. எமது தந்தை 
விதைத்த தினையைக்‌ கொய்யவரும்‌ கிளிகளை வெருட்டுதல்‌ இனி இயலாது. 
ஏனென்றால்‌ கொடிச்சியே! மனையகம்‌ புகுவாயாக என்று கூறி நம்மவர்‌ 
தினைக்கதிரைக்‌ கொய்யத்‌ தொடங்கினர்‌. இதனால்‌ தினைப்புனம்‌ அழிந்த 
தன்மையையும்‌, சிறிய புனத்துப்‌ பெரிய மேற்கூரையுடைய கட்டுப்பரணில்‌ தலைவி 
நின்ற நிலையையும்‌ பார்ப்பதற்காகத்‌ தலைவன்‌ வருதல்‌ இயலாது என்பதைத்‌ 


தோழி, 


"தந்தை வித்திய மென்றின பைபயச்‌ 


179 
சிறுகிளி கடிதல்‌ பிறக்கியா வணதோ 


குளிர்படு தையள்‌ கொடிச்சி செல்கென"'2! 


என்று சுட்டுகிறாள்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'கொடிச்சி செல்க' என்ற 
குறிப்பைக்‌ கொண்டு தலைவியை வீட்டிற்குச்‌ செல்வாயாக என்றதன்வழி அவளை 
இற்செறித்தது புலனாகும்‌. எட்டாவது அடியில்‌ இடம்பெற்றுள்ள 'காண வைகல்‌' 
என்பதைக்‌ கொண்டு தலைவன்‌ பகற்குறியில்‌ தலைவியைச்‌ சந்திக்க இயலாத 


நிலை ஏற்பட்டதை அறியலாம்‌. 


ஒளவையார்‌ 

நாடறிந்த தமிழ்ப்‌ புலமையாட்டி ஒளவையார்‌. இவர்‌ புறம்பாடுவதில்‌ 
வல்லவர்‌. இவர்தம்‌ புறப்பாடல்கள்‌ முப்பத்து மூன்று. அகப்பாடல்கள்‌ இருபத்து 
ஆறு ஆகும்‌. இதில்‌ களவிற்கு உரியதாக எட்டுப்‌ பாடல்களும்‌, கற்பிற்கு 
உரியதாகப்‌ பதினெட்டுப்‌ பாடல்களும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. ஒளவையார்‌ 
அகம்பாடுவதில்‌ வல்லுநராகத்‌ திகழ்ந்தார்‌” என்பர்‌. ஒளவையாரின்‌ பாடல்‌ 


நெய்தல்‌ திணை, தோழி கூற்றாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. 


அன்னை ஜயுறுதல்‌ 


பகற்குறி, இரவுக்‌ குறிகளில்‌ தலைவன்‌ தலைவியைக்‌ காண வருகின்றான்‌. 
இவர்களின்‌ சந்திப்பினை ஊரார்‌ அலர்‌ தூற்றுகின்றனர்‌. நீர்த்துறை போன்ற 
இடங்களுக்குச்‌ சென்று வருவதால்‌ அலர்‌ அவளின்‌ செவிகளில்‌ எட்டுகிறது. மகள்‌ 
தவறான பாதையைத்‌ தேர்ந்தெடுத்துவிடுவாளோவென  ஐயப்பட்ட செவிலி 
தலைவியை அருங்காவலில்‌ வைக்கின்றாள்‌. அதனால்‌ தலைவியைக்‌ 


காணமுடியாத சூழல்‌ உண்டாகிறது. 


180 


தோழி மறைமுகமாகவும்‌, நேரடியாகவும்‌ வரைவு பற்றித்‌ தலைவனிடம்‌ 
கூறிவிட்டாள்‌. ஆனால்‌ தலைவன்‌ திருமணம்‌ பற்றிய சிந்தை இல்லாமல்‌ 
இருந்தான்‌. தலைவியைச்‌ சந்திப்பதே குறிக்கோளென இருந்தான்‌. இப்போது 
தலைவனை வரைவிற்கு ஆற்றுப்படுத்த எண்ணினாள்‌ தோழி. தலைவியின்‌ 


துன்பத்தினை ஒவ்வொன்றாக எடுத்துரைக்கிறாள்‌ தோழி. 


“ஆயமும்‌ அழுங்கின்று யாயும்‌ அஃது அறிந்தனள்‌ 
அருங்கடி அயர்ந்தனள்‌ காப்பே? 

களவொழுக்கினை அறிந்த தாய்‌ காவலில்‌ வைத்துவிட்டாள்‌. அதனால்‌ தன்‌ வயது 
ஒத்த தோழிகளோடு சென்று . விளையாட இயலவில்லை. அதனால்‌ தோழியர்‌ 
கூட்டமே வருத்தத்தோடு உள்ளது. தோழியரோடு விளையாடுவதில்லையோ 
அதுபோல உன்னையும்‌ சந்திக்க மாட்டாள்‌ என்பதைத்‌ தலைவனிடம்‌ 


உணர்த்துகிறாள்‌ தோழி. 


குறுந்தொகையில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ பதின்மூவர்‌ அவர்‌. 


இப்புலவர்களில்‌ அஞ்சியாந்தையார்‌'-*, இருந்தையூர்க்‌ கொற்றன்‌ புலவனார்‌'-, 


உறையூர்‌ முதுகூற்றனார்‌' 26, கண்ணனார்‌?! கழார்க்‌ கீரனெயிற்றியார்‌! கவை 


மகனார்‌, காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ கந்தரத்தனார்‌!, குப்பைக்‌ கோழியார்‌! 1, 


33 


கூடலுர்‌ கிழார்‌!” சிறைக்குடி ஆந்தையார்‌ , தும்பிசேர்‌ கீரனார்‌!" மதுரைப்‌ 


135 


. : : ்்‌ : . 136 
பெருங்‌ கொல்லனார்‌ ', வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தனார்‌ 


முதலானவர்கள்‌ 


இடம்பெறுவர்‌. 


181 

இவர்களது பாடல்களில்‌ தலைவிக்கு நான்கு கூற்றுகளும்‌, தோழிக்கு 
ஒன்பது கூற்றுகளும்‌ "  பகுக்கப்‌ பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ நான்கு 
நெய்தலாகவும்‌, ஒன்று மருதமாகவும்‌, எஞ்சிய எட்டும்‌ குறிஞ்சியாகவும்‌! 
அமைகின்றன. இதில்‌ தோழி கூற்றும்‌ குறிஞ்சித்‌ திணையும்‌ மிகுதியாகும்‌. துறை 
விளக்கத்திற்காக அஞ்சியாந்தையார்‌ என்கிற ஆண்பாற்‌ புலவர்‌ பாடலும்‌, குப்பைக்‌ 
கோழியார்‌ என்ற பெண்பாற்‌ புலவரின்‌ பாடலும்‌ பின்வரும்‌ பகுதியில்‌ விளக்கப்‌ 


பெறுகின்றன. 


அஞ்சியாந்தையார்‌ 


“இவர்‌ அஞ்சில்‌ என்னும்‌ ஊரிலுள்ள ஆதன்‌ தந்தையார்‌. தொல்‌.எழுத்து 
348-ஆம்‌ சூத்திர விதிப்படி ஆதன்‌ தந்தை ஆந்தையெனப்படுவதறிக. இவர்‌ 
குறிஞ்சி, நெய்தல்‌ வளங்களைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியவனவாக 
நற்றிணையில்‌ ஒன்றும்‌, குறுந்தொகையில்‌ ஒன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ 
[39 


கிடைத்திருக்கின்றன '- என்பர்‌. 


தலைவனின்‌ வருகையும்‌ அலரும்‌ 


இவரது குறுந்தொகைப்‌ பாட்டு பகற்குறிக்கண்‌ தலைமகன்‌ வந்தவிடத்துத்‌ 


தோழி செறிப்பறிவுநியது என்பதாகும்‌. இப்பாடல்‌ தோழி கூற்றில்‌ அமைந்துள்ளது. 


தோழியும்‌ தலைவியும்‌ கடலில்‌ நீராடினர்‌. கடற்கரைச்‌ சோலையில்‌ 
தங்கினர்‌. மகளிர்‌ கூட்டத்தோடு சேர்ந்து குரவைக்கூத்தாடி மகிழ்ந்தனர்‌. 


இவர்களின்‌ இத்தகைய செயல்களின்போது தலைவன்‌ அயலார்‌ போல வந்து 


182 
தழுவிச்‌ சென்றான்‌. தலைவன்‌  இவர்களைவிட்டு நீங்காதிருந்தான்‌. 


இதன்காரணமாக ஊரில்‌ அலர்‌ ஏற்பட்டது. இதனை, 


“கடலுட னாடியும்‌ கான லல்கியும்‌ 
தொடலை யாயமொடு தழுவணி யணிந்தும்‌ 
நொதுமலர்‌ போலக்‌ கதுமென வந்து 


முயங்கினன்‌ செலினே யலர்ந்தன்று”'?? 


என்பர்‌. தலைவன்‌ தலைவியைச்‌ சந்திக்க கடல்‌, கானல்‌ ஆகியவற்றிற்குச்‌ 


சென்றதன்வழி பகற்குறிக்கண்‌ தலைவன்‌ வந்தது உணரப்பெறுகிறது. 


அலர்‌ எழுந்ததன்‌ காரணமாகத்‌ தாயானவள்‌ நம்மை இற்செறிப்பாள்‌ என்று 


தோழி கூறுகிறாள்‌. இச்செயலுக்குத்‌ தலைவன்‌ காரணமானதை, 


En an உழையிற்‌ போகான்‌ 


தான்தந்‌ தனன்யாய்‌ காத்தோம்‌ பல்லே"!“0 
என்பதன்வழி அறியலாம்‌. யாய்‌ காத்தோம்பல்லே என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தலைவி இற்செறிக்கப்பட்டதும்‌, எனவே தோழி செறிப்பறிவுறீஇயது என்று 


கொள்வதும்‌ பொருத்தமாகும்‌. 


குப்பைக்கோழியார்‌ 


“இவர்தாம்‌ பாடிய குறுந்தொகையில்‌ குப்பைக்‌ கோழியின்‌ தனிப்போரினைத்‌ 


தலைவியுற்ற நோய்க்கு உவமித்த பெருள்‌ சிறப்புப்‌ பற்றிப்‌ பாடினார்க்கும்‌ அதுவே 


141 


பெயராக வழங்கினர்‌ போலும்‌, இவர்‌ பெண்பாலாராக இருக்கலாம்‌" ' என்பர்‌. 


183 
தலைவியின்‌ ஆற்றாமை 


இவரது பாட்டு காப்பு மிகுதிக்கண்‌ தோழி அறத்தொடு நிற்பவளாகத்‌ தனது 


ஆற்றாமை தோன்றத்‌ தலைமகள்‌ தன்னுள்ளே கூறியது. 


இப்பாடலில்‌ ஆசிரியர்‌ தலைவியின்‌ காமத்தினை நெருப்பாகச்‌ சுட்டுகிறார்‌. 
அக்காமம்‌ என்னை வருத்துகிறது. அப்படி வருத்தும்பொழுது தலைவன்பால்‌ 
செல்லலாம்‌ என்று நினைத்தால்‌ அவன்‌ காண்பதற்கு அரியவனாக இருக்கிறான்‌. 
அவனும்‌ இனிமேல்‌ என்னை எளிமையாகச்‌ சந்தித்து, எனது துன்பத்தை 


அகற்றுதல்‌ இயலாது. இதனை, 


"சென்றுநாம்‌ முயங்கற்‌ கருங்காட்‌ சியமே 


வந்தஞர்‌ களைதலை அவராற்‌ றலரே"'!*2 


என்பாள்‌. இதில்‌ இடம்பெற்றுள்ள அருங்காட்சியமே என்ற சொல்லாட்சியைக்‌ 
கொண்டு தான்‌ (தலைவி) தலைவனைக்‌ காண்பது அரிது என்றதன்வழி தலைவி 
இற்செறிக்கப்பட்டதை உணரலாம்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள நாம்‌ (3), யாம்‌ 
உற்ற நோயே (8) என்ற சொற்களைக்‌ கொண்டு தலைவி தன்னுள்ளே சொல்லியது 


பெறப்பெறுகிறது. 


"உய்த்தனர்‌ விடாஅர்‌ பிரித்திடை களையார்‌ என்ற பாடல்‌அடி இதில்‌ 


இடம்பெற்றுள்ளது. இதற்கு இடை-இடம்‌ அஃதாவது இற்செறிப்புண்ட இடம்‌" 


என்பர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ள பிரித்திடை 
களையார்‌ என்ற குறிப்பைக்‌ கொண்டு என்னை இற்செறிக்கப்பட்ட இடத்தினின்றும்‌ 


நீக்கித்‌ தலைவனுடன்‌ சேர்த்து வைக்கக்‌ கூடியவர்‌ யாருமில்லை என்றவழி 


Vw 


184 
ஆற்றாமை உணரப்படுகிறது. ஆகவே தோழியாவது அதைச்‌ செய்ய வேண்டும்‌ 


என்பது குறிப்பால்‌ விளங்கும்‌. 
கலித்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்‌ 


இற்செறித்தல்‌ துறையில்‌ கலித்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்‌ 


வரிசையில்‌ நல்லந்துவனார்‌ இடம்பெறுகிறார்‌. 


நல்லந்துவனார்‌ 


“இவர்‌ அந்துவனாரெனவும்‌ ஆசிரியர்‌ நல்லந்துவனாரெனவும்‌ கூறப்படுவர்‌. 
இவர்‌ இயற்பெயர்‌ அந்துவன்‌. அந்துவன்‌ பாடிய சந்துகெழி நெடுவரை என 
(அகம்‌:59) மதுரை மருதனிளநாகனார்‌ கூறுமாற்றானுமறியலாம்‌. அந்துவனெனப்‌ 
பிறருமுளராகலின்‌ இவர்‌ நல்லந்துவனாரெனவும்‌ அந்தணராதலின்‌ ஆசிரியர்‌ 
நல்லந்துவனாரெனவும்‌ சகூூறப்பட்டார்‌. ஆசிரியர்‌ என அடைமொழி கொடுத்துக்‌ 
கூறுவது அந்தணர்க்கேயன்றிப்‌ பிறர்க்குக்‌ கூறும்‌ வழக்குப்‌ பண்டில்லை. 
கலித்தொகை இவர்‌ செய்ததாக அதன்‌ பதிப்பாசிரியர்‌ கூறாநிற்பர்‌. இவர்‌ 
அகப்பொருட்‌ சுவையைக்‌ கலிப்பாக்களாற்‌ பலபடப்புனைந்து யாவரும்‌ வியக்கப்பாடும்‌ 
1 


ஆற்றலுடையவர்‌" “ என்பர்‌. 


காப்பின்‌ கடுமை 


நல்லந்துவனாரின்‌ பாட்டுக்‌ காப்பு மிகுதிக்கண்‌ ஆற்றாத தலைவி 
தலைவன்பாற்‌ சென்ற நெஞ்சினை நோக்கி அழிந்து கூறியதாகும்‌ தலைவன்‌ 
தனக்குக்‌ காமநோயைக்‌ கொடுத்தவன்‌. கைவளையல்கள்‌ கழலும்படி செய்தவன்‌. 


இரவும்‌ பகலும்‌ உறக்கமின்றித்‌ தடுமாறும்‌ நிலையினைக்‌ கொடுத்தவன்‌ என்று 


185 
தலைவி பலவாறாகக்‌ கூறிப்‌ புலம்புகிறாள்‌. இத்தகைய தலைவனைத்‌ தலைவியின்‌ 


நெஞ்சம்‌ காணச்‌ சென்றதை, 


வள்னிர்பத. வன்ண்னை நறுங்கானல்‌ 
காணாமை யிருள்பரப்பிக்‌ கையற்ற கங்குலான்‌ 
மாணாநோய்‌ செய்தான்‌கண்‌ சென்றாய்மற்‌ றவனைநீ 


காணவும்‌ பெற்றாறோ காணாயோ மடநெஞ்சே"!“ 


என்பாள்‌. தலைவி செல்ல இயலாதநிலையில்‌, அவளது நெஞ்சம்‌ சென்றதன்வழித்‌ 
தலைவியின்‌ காப்பு மிகுதியும்‌, கைவளையல்கள்‌ கழலுதல்‌ என்பது தலைவியின்‌ 


ஆற்றாமையை உணர்த்தும்‌ முகமாகவும்‌ அமைந்துள்ளன, 


அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ அண்டர்மகன்‌ குறுவழுதியார்‌'“£, 
நக்கண்ணையார்‌“, நெய்தற்‌ சாய்த்துய்த்த ஆவூர்கிழார்‌!“*, பாண்டியன்‌ அறிவுடை 
151 


நம்பி!“ பேரிசாத்தனார்‌!, பொதும்பில்கிழான்‌ வெண்கண்ணனார்‌ ' , விற்றூற்று 


மூதெயினனார்‌!.2 ஆகிய எழுவர்‌ ஆவர்‌. 


இப்புலவர்களின்‌ இற்செறித்தல்‌ பாடல்களில்‌ ஆறு தோழி கூற்றாகவும்‌!” 


ஒருபாடல்‌ மட்டும்‌ தலைவி கூற்றாகவும்‌“ அமைந்துள்ளது. இவற்றில்‌ 
குநிஞ்சித்திணை ஆறு பாடல்களிலும்‌!” நெய்தல்‌ திணை ஒரு பாடலிலும்‌!“ பயின்று 
வந்துள்ளன. இப்பாடல்களில்‌ தோழி கூற்றும்‌, குறிஞ்சித்திணையும்‌ மிகுதியாகும்‌. 


துறைப்பொருத்தத்திற்காக ஆண்பாற்‌ புலவராகிய அண்டர்மகன்‌ குறுவழுதியார்‌ 


186 


பாடலும்‌, பெண்பாற்‌ புலவராகிய நக்கண்ணையாரின்‌ பாடலும்‌ விரிவாக விளக்கப்‌ 


பெறுகின்றன. 


அண்டர்மகன்‌ குறுவழுதியார்‌ 


“இவர்‌ கடைச்சங்க மருவிய புலவர்‌, இப்புலவன்‌ பொதுவனாகப்‌ பெயரினால்‌ 
தோன்றுகிறது. ஆயினும்‌ வழுதியென்பதால்‌ பாண்டியர்‌ வம்சத்தவனாக இருத்தல்‌ 


on157 


கூடும்‌" '' என்பர்‌. இவரின்‌ பாடல்‌ நெய்தல்‌ திணை, தோழி கூற்றாகும்‌. 


தலைவியின்‌ வேறுபாடு 


இவரது பாட்டுப்‌ பகற்குறி வந்து கண்ணுற்று நீங்கும்‌ தலைமகனைத்‌ தோழி 


தலைமகளை இடத்துய்த்து வந்து, செறிப்பறிவுறீஇ வரைவு கடாயது ஆகும்‌. 


களவு பற்றிய ஊராரின்‌ பழிச்சொல்லே அலர்‌ எனப்பட்டது, ஆனால்‌ 
அவ்வலர்‌ தலைவன்‌ தலைவி இருவரின்‌ சந்திப்பையும்‌ பார்ப்பதால்‌ மட்டும்‌ 
ஏற்பட்டதல்ல. களவின்‌ இடையீடு தலைவியின்‌ உடலைப்‌ பசலை நோய்க்கு 


உட்படுத்த, அதுவும்‌ அலரின்‌ மற்றொரு காரணமாய்‌ அமைகிறது. 


"பின்னுவிட நெறித்த கூந்தலும்‌ பொன்னென 
ஆகத்‌ தரும்பிய சுணங்கும்‌ அம்புவிடக்‌ 
கண்ணுருத்‌ தெழுதரும்‌ முலையும்‌ நோக்கி 


5 க ந் 158 
எல்லினைப்‌ பெரிதெனப்‌ பன்மாண்‌ கூறி" 


என ஊரலருக்குக்‌ காரணம்‌ கூறப்பெறுகின்றது. 


187 

தலைவியின்‌ உடல்‌ வேறுபாடு கண்ட அன்னை நீ பெரிதும்‌ அழகுடையை 

என்று பன்முறை கூறி அவளைத்தழுவி, நெடிது நினைந்து அரிய காவலில்‌ 
வைத்தனள்‌ என்ற செய்தி காணப்பெறுகிறது. இப்பாடலின்‌ ஆறாவது அடியில்‌ 
இடம்பெற்றுள்ள 'அருங்கடிப்‌ படுத்தனள்‌ யாயே' என்ற தொடரைக்‌ கொண்டு தாய்‌ 
தலைவியை இற்செறித்ததும்‌, பதின்மூன்றாவது அடியில்‌ குறிக்கப்பெறும்‌. 
“வாரார்கொல்‌ எனப்‌ பருவரும்‌”' என்ற தொடரைக்‌ கொண்டு, தலைவன்‌ வாராரோ 
எனத்‌ தலைவி வருந்ததும்‌ அறியப்பெறும்‌. ஆகவே அவளது வருத்தம்‌ நீங்கும்‌ 
பொருட்டு ஏற்றதொரு வழியினைச்‌ செய்வாயாக என்று தோழி வரைவு கடாயது 


குறிப்பினால்‌ பெறப்பெறும்‌. 


நக்கண்ணையார்‌ 

“இவர்‌ பெண்பாலார்‌. பெருங்கோழிநாய்க்கன்‌ மகள்‌. நக்கண்ணை எனவும்‌ 
கூறப்படுவர்‌. நக்கண்ணை சுலோசனை என்னும்‌ வடசொல்லின்‌ மொழிபெயர்ப்பு. 
அரசற்கு மகட்கொடை நேரும்‌ வணிக மரபினர்‌ இவர்‌ நெய்தலையும்‌, குறிஞ்சியையும்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌. சோழர்‌ மரபின்‌ அழிசியினது ஆர்க்காட்டைச்‌ சிறப்பிக்கிறார்‌. 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு பாடல்களும்‌, அகத்திலொன்றும்‌, 
"159 


புறத்தில்‌ மூன்றுமாக ஆறு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன" என்பர்‌. 


காப்பின்‌ கடுமை 


நக்கண்ணையாரின்‌ பாட்டுத்‌ தலைமகன்‌ சிறைப்புறத்தனாகத்‌ தோழிக்குச்‌ 
சொல்லுவாளாய்த்‌ தலைமகள்‌ சொல்லியதாகும்‌. தலைவியைச்‌ சந்திப்பதற்குத்‌ 
தனியனாக வருவதற்குத்‌ தலைவன்‌ அஞ்சவில்லை. நானும்‌ தனித்து இருத்தலை 
ஆற்றுவேன்‌ அல்லன்‌. அன்னையும்‌ நடுநாள்‌ இரவிலும்‌ தூங்குதலை மறந்தனள்‌ 


என்று தலைவி கூறுவாள்‌. இதனை, 


188 
"பெருங்குளங்‌ காவலன்‌ போல 


அருங்கடி அன்னையுந்‌ துயின்மறந்‌ தனளே"'!60 


என்பாள்‌. இதில்‌ இடம்பெற்றுள்ள 'அருங்கடி' என்ற குறிப்பு, கடிய காவலில்‌ 
தலைவியை வைத்தப்‌ பாதுகாத்ததை உணர்த்துகின்றது. இப்பாடலில்‌ 
இடம்பெறும்‌ “அவனும்‌” என்பது தலைவனையும்‌ “யானும்‌ ஆற்றேன்‌” என்பது 


தலைவியையும்‌ குறிப்பதால்‌ துறைக்குறிப்பு வெளிப்படையாகப்‌ பொருந்துகிறது. 
இலக்கண மெய்ம்மைகள்‌ பொருத்தம்‌ 


சங்கப்‌ பாக்களின்‌ துறைகளும்‌, பாடற்கருத்துகளும்‌ கருத்தில்‌ 


கொள்ளப்பெற்று, இலக்கண மெய்ம்மைகளுடன்‌ பொருத்தப்‌ பெற்றுள்ளன. 


189 


3:2 - இலக்கண மெய்ம்மைகள்‌ பொருத்தம்‌ 


சூத்திரம்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ 


சங்கப்‌ பாடல்கள்‌ 


1. தொல்‌.களவு காப்பின்‌ கடுமை கையறவரின்‌ 
நூ;23 தோழி கூற்று நிகழ்த்தல்‌ 


2. தொல்‌.களவு, மனைப்பட்டுக்‌ கலங்கிச்‌ 
நூ;21, சிதைந்தவழித்‌ தோழிக்குத்‌ 
தலைவி கூறல்‌ 


மனைப்பட்டுக்‌ கலங்கிச்‌ 
சிதைந்தவழித்‌ தலைவி 
நெஞ்சிடம்‌ கூறல்‌ 


. தொல்‌.களவு தமர்‌ தற்காத்த காரணப்‌ 
நூ;21. பக்கத்தினும்‌ தலைவி 
கூறல்‌ 


. தொல்‌.களவு தோழி இற்செறிப்பு 
நூ;!2 அறிவுறுப்பத்‌, தலைவன்‌ 
பரிவுற்று ஆற்றானாய்க்‌ கூறுதல்‌ 
மெலியினும்‌ 


நற்‌;11,27,53,57,60,61,63, 
68,72,119,122,132,134, 
147,175,178,182,191,194, 
206,222,223,251,253,258 
259,263,267,282,295,306, 
313,317,339,344,354,363, 
368,372,373,376,379,389. 
குறுந்‌; 1 59,166,244,292,294, 
303,353,392. 
ஐங்‌;28,60,93,186,194,210, 
241,260,264,277,289,290. 
கலி; 52. 
அகம்‌;2,12,20,28,60,90,112, 
118,150,192,242,248,288, 
272,302,358,368. 


குறுந்‌;57,141,161,246,261. 
ஐங்‌;111,113,115,224. 
அகம்‌;252. 


குறுந்‌;305,306,401. 
கலி; 123. 


நற்‌;287, குறுந்‌;246,161,305 
ஐங்‌; 113,115,224. 
அகம்‌;252. 


நற்‌;44,319, 


குறுந்‌;199. 


190 


தோழி, தலைவியின்‌  இணைபிரியாக்‌ கேண்மையினள்‌ ஆகலின்‌, 
தலைவியைக்‌ காப்பின்‌ கடுமையிலிருந்து மீட்கும்பொருட்டுத்‌ தலைவனிடம்‌ 
உரையாடுகின்றாள்‌. தலைவியைத்‌ துன்பத்தில்‌ இருந்து காப்பது தோழியின்‌ 
பொறுப்பாதலின்‌, தனது பொறுப்பை உணர்ந்து செயல்படும்‌ தோழியின்‌ 
மனநிலையைக்‌ காப்பின்‌ கடுமை கையற வரினும்‌ என்கிற தோழி கூற்று 


மிகுதியாவது உணர்த்துகின்றது. 


தலைவி கூற்றாக அமைபவற்றுள்‌ பெரும்பாலான அவள்‌ தோழிக்கு 
உரைப்பனவாக அமைந்துள்ளமையை நோக்க, தலைவி தோழிமை இன்றியமையாத 
துணையாகவும்‌, உணர்வு வெளியீட்டுக்‌ களமாகவும்‌, கொண்டமை புலனாகிறது. 
அச்சமும்‌, நாணமும்‌, மடனும்‌ அமைந்த காரணத்தினால்‌ தன்‌ உயிர்த்‌ தோழியைத்‌ 
தவிர ஏனையோரை எதிரிட்டுப்‌ பேசும்‌ நெஞ்சுரம்‌ அவளிடம்‌ இல்லை. எனினும்‌ 
தோழியை நோக்கியேனும்‌ மனஉறுதி தோன்ற உள்ளத்தெழும்‌ உணர்வுகளைத்‌ 
தெள்ளத்‌ தெளிவாக விண்டுரைக்கும்‌ மனத்திட்பம்‌ தலைவியிடம்‌ உள்ளது. 
இந்நிலையில்‌ மனைப்பட்டுக்‌ கலங்கிய தலைவியின்‌ மன உணர்வு தோழியிடம்‌ 


வெளிப்படுகின்றது. 


தலைவிக்கு ்‌ இற்செறிப்பு நிகழ்வதற்கு முக்கியக்‌ காரணமாகத்‌ திகழ்பவன்‌ 
தலைவன்‌. தலைவியின்‌  இத்துன்பத்திற்குத்‌ தலைவனே முழுமையான 
காரணமாகையால்‌, அவனைப்‌ பற்றிய செய்திகள்‌ இத்துறையில்‌ கருத்தாழமிக்கதாக, 
அமையத்‌ தலைவனிடமே மறைமுகமாகக்‌ கூற்று நிகழ்த்துவதாலும்‌ அவனது 


கூற்று மிகுதியாக அமைய வாய்ப்பில்லை என்று கூறலாம்‌. 


191 
இற்செறித்தலின்‌ தனித்தன்மைகள்‌ 


இற்செறித்தல்‌ - சொல்லாட்சி, இற்செறித்தலின்‌ காரணங்கள்‌, 
இற்செறித்தலின்‌ களம்‌, இற்செறிக்கும்‌ முறை, இற்செறிக்கும்‌ பொழுது ஆகியன 


இற்செறித்தல்‌ துறைப்‌ பாடல்களின்‌ தனித்தன்மைகளாக அமைகின்றன. 
இற்செறித்தல்‌ -சொல்லாட்சி 


இற்செறித்தல்‌ என்பதை வெளிப்படையாகவும்‌, குறிப்பாகவும்‌ சொற்கள்‌ 
உணர்த்தி நிற்கின்றன. தோழி கூற்றில்‌ வெளிப்படையாக உணர்த்தும்‌ சொற்கள்‌ 
அருங்கடி, இல்லிடத்திற்‌ செறிந்திருத்தல்‌, சிறை, அருங்காப்பினள்‌, செறித்தனள்‌, 
நப்புறங்‌ காக்கும்‌, செறிப்பல்‌, இல்வயின்‌ செறித்தமை, கடுங்காப்பு, காப்பே 


காத்தோம்பல்‌ என்பனவாகும்‌. 


செலவொழிந்தனை, சென்றெனக்‌ கூறாதோளே, அரியபோலக்‌ காண்பேன்‌, 
ஊர்வயின்‌ மீள்குவம்‌, காவல்‌ விடாமை, கடுந்தனள்‌, வெறுத்தல்‌ (செறிதல்‌), 
கடிகொண்டனள்‌, ஒழிந்தனள்‌, எவன்‌ இயங்குதி, நம்மவண்‌, விடுநள்‌ போலாள்‌, 


தமரின்‌ தீராள்‌ என்பன தோழி கூற்றில்‌ குறிப்பாக உணர்த்தும்‌ சொற்களாகும்‌. 


தலைவி கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ அருங்கடி என்பது வெளிப்படையாகவும்‌, 
அருங்காட்சி, அரியவாகுதல்‌ என்பன குறிப்பாகவும்‌ இற்செறித்தலை 


உணர்த்துகின்றன. 


192 
தலைவன்‌ கூற்றில்‌ மனைவையிற்‌ பெயர்ந்தகாலை, காத்தோம்பல்‌ என்பன 


வெளிப்படையாகவும்‌, ஈண்டு வருந்த என்பது குறிப்பாகவும்‌ இற்செறித்தலை 


புலப்படுத்துகின்றன. இச்சொற்களை பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


அட்டவணை 3:3 இற்செறித்தல்‌ சொல்லாட்சி 


வ.எ. நூ.பெ. பா. எ. தோழி கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ பாடல்‌ அடி 
சொல்லாட்சி 

1. நற்‌ 147 செலவொழிந்தனை 12 
2. ‘ 27 சென்றெனக்‌ கூறாதோளே 12 
3. ய 63 அருங்கடிப்‌ படுப்ப 6 
4." 68  இல்லிடத்‌ திற்செறிந்‌ திருத்தல்‌ 2 
5. 2 132 மாண்சிறை யதுவே 7 
6. " 194 ஒரு சிறை 7 
7. ப 253 அருங்காப்‌ பினளே 9 
8. " 258 செறித்தனள்‌ யாயே 2 
9. 1 259 அரியபோலக்‌ காண்பேன்‌ 8 
10. " 295 அருங்கடி காப்பே 4 
12. " 223 அருங்கடிப்‌ படுகுவள்‌ 5 
13.  " 313 ஊர்வயின்‌ மீள்குவம்‌ 8-9 
14. " 376 காவல்‌ விடாமை த 
15. " 182 நப்புறங்‌ காக்கும்‌ 3 
16. " 206 செறிப்பல்‌ 9 
17. ஐங்‌ 186 செல்லாதீமோ வென்றனள்‌ யாயே 5 


18. " 194 கடுத்தனள்‌ அன்னை 4 


193 


19. " 260 பெறற்கரிது 2 

20. அகம்‌ 2 வெறுத்தல்‌ (செறிதல்‌, மிகுதல்‌) 11 

21. " 2 அருங்கடி 14 

வ.௪. நூ.பெ. பா. எ. தோழி கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ பாடல்‌ அடி 
சொல்லாட்சி 

22." 20 கழடிகொண்டனள்‌ 13 

23. " 60 செறிய அருங்கடிப்‌ படுக்குவள்‌ 14,15 

24, " 90 இல்வயின்‌ செறித்தமை 5 

25. 118 ஒழிந்தனள்‌ 13 

26. " 150 அருங்கடிப்‌ படுத்தனள்‌ 6 

2 28 அரிதாகும்‌ - 

28. " 12 எவன்‌ இயங்குதி 3 

29. " 288 காப்பே 3 

30. " 302 நம்மவண்‌ விடுநள்‌ போலாள்‌ 

31. குறுந்‌ 294 காத்தோம்‌ பல்லே 8 

2, 392 தமரின்‌ தீராள்‌ 6 

33. " 48 கருங்காப்பின்‌ 10 

வ.எ. நூ.பெ. பா.எ, தலைவி கூற்றில்‌ குறிக்கப்பறும்‌ பாடல்‌ அடி 

சொல்லாட்சி 
1. குறுந்‌ 305 அருங்காட்‌ சியமே 3 
2. ஐங்‌ 111 பிரிந்தும்‌ வாழ்துமோ 4 


3. வ 115 அன்னை அருங்கடி 4 


194 


4, 1 224 அரியவாகுதன்‌ 5 

3: அகம்‌ 252 அருங்கடி 14 

வ.எ. நூ.பெ. பா.எ, தலைவன்‌ கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ பாடல்‌ அடி. 
சொல்லாட்சி 

i. நற்‌ 44 மனைவயிற்‌ பெயர்ந்த காலை 4 

2. குறுந்‌ 294 யாய்‌ காத்தோம்பல்லே 8 

3. "342 இவள்‌ஈீண்டு வருந்த 5 


தொல்காப்பியர்‌ தோழி கூற்றில்‌ சுட்டிய காப்பின்‌ கடுமை என்ற 
சொல்லாட்சியை 'கடுங்காப்பின்‌' என்ற பெயரால்‌ மாற்றமின்றிச்‌ சங்க இலக்கியம்‌ 
சுட்டுகின்றது” தொல்காப்பியத்தில்‌ சுட்டப்பெறொத இற்செறித்தல்‌ என்ற பெயராட்சி 
சங்க இலக்கியத்தில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளதை இல்லிடத்திற்‌ செறிந்திருத்தல்‌, 


இல்வயின்‌ செறித்தமை என்பன உணர்த்துகின்றன. 


தொல்காப்பியர்‌ தலைவி கூற்றில்‌ குறித்த 'தமர்‌ தற்காத்த' என்பது சங்க 
இலக்கியத்தில்‌ தோழி கூற்றில்‌ 'தமரின்‌ தீராள்‌' என்ற பெயரால்‌ 
அழைக்கப்பெறுகின்றது. 'மனைப்பட்டுக்‌ கலங்கி' எனத்‌ தொல்காப்பியம்‌ தலைவி 
கூற்றில்‌ சுட்டியதை மனைவயிற்‌ பெயர்ந்த காலை எனத்‌ தலைவன்‌ கூற்றில்‌ சங்க 


இலக்கியம்‌ அமைந்துள்ளது. 


இற்செறித்தலின்‌ காரணங்கள்‌ 
“இற்செறிப்பு இயற்கையின்‌ நிகழ்ச்சியாலும்‌, ஐயத்தின்‌ விளைவாலும்‌ 


ன்‌ 
நிகழும்‌" ' என்பர்‌. 


இயற்கை நிகழ்ச்சி 


195 


தினைழமுதிர்ச்சியின்‌ காரணமாகத்‌ தலைவி இயல்பாக (இயற்கையாக) 


இற்செறிக்கப்‌ பெறுவாள்‌. 


ஐயத்தின்‌ விளைவு 


தலைவனின்‌ வருகை, ஊரவரின்‌ அலர்‌, அவன்‌ (தலைவன்‌) உறவால்‌ 


தலைவியின்‌ உள்ளத்திலும்‌ உடலிலும்‌ ஆற்றாமையால்‌ ஏற்பட்ட மாற்றங்களைத்‌ 


தாய்‌ உணர்ந்த நிலை என்பன தலைவிமேல்‌ ஏற்பட்ட ஐயத்தின்‌ விளைவாகும்‌. 


இக்காரணங்களைப்‌ பின்வரும்‌ அட்டவணை புலப்படுத்துகின்றது. 


3:4 சங்கப்‌ பாக்களால்‌ அறியலாகும்‌ இற்செறித்தலுக்குரிய 


காரணங்கள்‌ 
வ.எ. நூ.பெ. பா.எ, தினைமுதிர்ச்சி 
1. நற்‌ 4 ள்‌ சின்‌ புனத்த 


நீடிலை விளைதிலைக்‌ கொடுங்குரல்‌ நிமிரக்‌ 
கொழுங்குரல்‌ கோடல்‌ 


2. ம்‌ 57 செங்கோற்‌ கொடுங்குரங்‌ சிறுதினை வியன்புனம்‌ 
கொய்பதங்‌ குறுகுங்‌ காலை 


3. " 122 கருங்காற்‌ செந்தினை கடியும்‌ உண்டன 
4. oi 206 நன்னாள்‌ வேங்கையும்‌ மலர்கமா 
5, ம்‌ 259 புலர்பதங்‌ கொண்டன ஏனற்குரலே 
6. ப 306. டோ கொடிச்சி செல்கென 
கொயல்‌ தொடங்கினரே 
Te ப 313 கொய்பதங்‌ கொள்ளுநாங்‌ கூஉந்‌ தினையே 
8. 1 389 வேங்கை யும்புலி ஈன்றன 


9. ஐங்‌ 260 விளைந்தன தினையே 
10. " 289 பைங்குர லேனற்‌ ...... ....... 


காவலுங்‌ கடியுநர்‌ 


11. அகம்‌ 2 வேங்கையும்‌ ஒள்ளிணர்‌ விரிந்தன 


பாடல்‌ அடி 


12, 
13. 


" 118 
"192 


கிளிகடி பாடலும்‌ ஒழிந்தனள்‌ 
ஏனலும்‌ இறங்குபொறை உயிர்த்தன 


தினைக்காவல்‌ தவறியமை: 


" 28 


சிறுகிளி கடிதல்‌ தேற்றாள்‌ இவளெனப்‌ 
பிறர்த்‌ தந்து நிறுக்குவ ளாயின்‌ 


196 


குறுந்‌ 246 


" 292 
ப்‌ 294 
ஐங்‌ 60 


ஐங்‌ 186 


அகம்‌ 20 


242 
ல 248 
ப 272 


வ 1 ... கொண்கன்‌ 
யான்யாய்‌ அஞ்சுவல்‌ எனினே தானே 
பிரிதல்‌ சூழான்‌ 


வரையகநாடன்‌ வரூஉம்‌ 
ல்‌ அ பெருவரை நாடனை 
அறியலும்‌ அறியேன்‌ காண்டலும்‌ இலனே 


ல அவ காமர்‌ சிறுகுடி 
எல்லிவந்‌ தன்றோ தேரெனச்‌ சொல்லி 


பகலும்‌ வருதி பல்பூங்‌ கானல்‌ 


மதல்‌ அறன்லு அயத்‌ நின்னொடு 
சிலவிலங்கு எல்வளை ஞெகிழ 
அலவன்‌ ஆட்டுவோள்‌ .... 


க்கி அல! அல்ை உம்மொடு 


தேர்வந்து பெயர்ந்த தென்ப வதற்கொன்‌ 
டொரு மலைக்கு மன்னை 


ஒருநாள்‌ நகைமுக விருந்தினன்‌ வந்தென 
தழையினும்‌ உழையிற்‌ போகான்‌ 


கழனி ...... ய 
துஞ்சுனை நெடுநகர்‌ வருதி 


பல்கால்‌ வரூஉந்‌ தேரென 


வலவன்‌ ஆய்ந்த வண்பரி 


நிலவுமணல்‌ கொட்குமோர்‌ தேருண்‌ டெனவே 


செந்தார்க்‌ கிள்ளை நம்மொடு கடிந்தோன்‌ 
இல்வந்து நின்றோற்‌ கண்டனள்‌ அன்னை 
i நம்‌ மனைவயிற்‌ புகுதரும்‌ 


மெய்ம்மலி யுவகையன்‌ அந்நிலை கண்டு..... 


15-16 


11-12 


நெடுவேட்‌ பரவும்‌ அன்னை...... 


கெ க்‌ நம்மோ டாடிய 
தன்னந்‌ துறைவன்‌ 


குன்ற வெற்பனொடு நாம்விளையாட 


நஜ்த்‌. றல்‌ நம்மோ டாடல்‌ 
எளிய மன்னா லவர்க்கினி 


A AD 


நற்‌ 


354 


263 


294 


118 
368 


223 


251 


அலர்‌ காரணமாதல்‌ 


நொதும லேர்புரை தெள்ளிதின்‌ 


கல்லென்‌ சேரி,........ 
அழுங்க லுரோ அறனின்‌ றதனால்‌ 


கெளவையாகின்றது ஐயநின்‌ நட்பே 


சேரியம்‌ பெண்டிர்‌ சிறுசொல்‌ நம்பிச்‌ 
சுடுவான்‌ போல நோக்கும்‌ 


அலரெழுந்‌ தன்றிவ்‌ வூரே 
ஊரலர்‌ தூற்றும்‌ கெளவையும்‌ 


தோலாக்‌ காதலர்‌ துறந்துநம்‌ அருளார்‌ 
அலர்வது அன்றுகொல்‌ 


முயங்கினன்‌ செலினே அலர்ந்தன்று 


ஊரார்‌ பெண்டென மொழிய வென்னை 
அதுகேட்‌ டன்னா யென்றன என்னை 


கவ்வை நல்லணங்்‌ குற்ற இவ்வூர்‌ 
சில்செவித்‌ தாகிய புணர்ச்சி அலரெழ 
பகல்வரிற்‌ கவ்வை அஞ்சுதும்‌ 


அலரா கின்றது பலர்வாய்ப்‌ பட்டே 


அம்பல்‌ காரணமாதல்‌ 
பெண்டிரும்‌ உடைத்திவ்‌ வம்பல்‌ ஊரே 
தலைவியின்‌ வேறுபாடு 
மெய்சா யினையவர்‌ 
கண்போற்‌ பூத்தமை கண்டு ..... 
மையீர்‌ ஓதி மாணலந்‌ தொலைவே 
அடுபால்‌ அன்ன என்‌ பசலை மெய்யே 


தளிரேர்‌ மேனித்‌ தொல்கவின்‌ அழிய 


பாடல்‌ அடிகள்‌ 
3 
3,5 


11 
7-8 


23. 


24. 


25. 


அகம்‌ 


253 
258 
263 


282 
295 


339 


368 
363 


159 
303 


305 


28 


93 


194 
264 
277 


150 


192 


302 


242 


பெருங்கவின்‌ எய்திய ... 
நெருங்கேர்‌ எல்வளை ஓடுவ கண்டே 


பிறைவனப்பு இழந்த நுதலும்‌ யாழநின்‌ 
இறைவரை நில்லா வளையும்‌ 


வளை நெகிழ ....... நன்னுதல்‌ பாய 
புறனழிந்து ........ ....... 


இருவேம்‌ நீந்தும்‌ பருவரல்‌ வெள்ளம்‌ 
அறிந்தனள்‌ போலும்‌ அன்னை ..... 


பசலை பாய்தரு நுதலும்‌ நோக்கி 


a எல்வளை ொகிழ 
வல்‌ கை சிலம்புஞொமிர்ந் தெனவே 


கொம்மை வரிழுலை செப்புடன்‌ எதிரின 


தொல்நிலை நெகிழ்ந்த வளையள்‌ ஈங்குப்‌ 
பசந்தனள்‌ ..... .......ட 


கண்தர வந்த காம ஒள்ளி .......... 
என்புஉற நலியினும்‌ .......... 


கொண்டொடி நெகிழச்‌ சாஅய்‌ 
மென்றோள்‌ பசப்பது 


தாதுண வெறுக்கைய வாகியிவள்‌ 
போதவிழ்‌ முச்சி யபூதும்‌ வண்டே 


நன்னுதல்‌ இன்று மாஅல்‌ செய்தென 
பயந்தன மாதோநீ நயந்தோள்‌ கண்ணே 


பயப்ப நீத்தல்‌ ........ . ......... 


i A பொன்னென 

ஆகத்‌ தரும்பிய சுணங்கும்‌ வம்புவிடக்‌ 
கண்ணுருத்‌ தெழுதரும்‌ முலையும்‌ நோக்கி 
த ப் படுத்தனள்‌ யாயே 


tie» Sie - HARE சுடர்நுதல்‌ 
பொன்னேர்‌ வண்ணம்‌ கொண்டன்று 


சில்சுணங்‌ கணிந்த செறிந்துவீங்‌ கிளமுலை... 


பல்கால்‌ நோக்கும்‌ அறனில்‌ யாயே 


நெகிழ்ந்த முன்கை நேரிறைப்‌ பணைத்தோள்‌ 


நல்லெழில்‌ அழிவில்‌ .......  ...... 


13-15 


26. ப்‌ 358 இன்னை யாகிய நின்னிறம்‌ நோக்கி 9-10 
அன்னை வினவின ளாயின்‌ ....... 
27. கலி 123 செறிவளை நெகிழ்த்தான்‌ 13 
தலைவியின்‌ உள்ள வேறுபாடு 
1. ஐங்‌ 241 நாமுறு துயர நோக்கி அன்னை 1 


திணைக்காவல்‌ தவறிய நிலையிலும்‌ தலைவி இயல்பாக இற்செறிக்கப்‌ 
பெறுகிறாள்‌. தலைவன்‌ தலைவியை நீங்காது இருப்பதும்‌ இற்செறித்தலுக்குக்‌ 
காரணமாகிறது. தலைவியின்‌ கவின்‌ பெருகிய நிலையில்‌ ஐயுற்ற அன்னை 


தலைவியை இற்செறித்ததும்‌ மேற்கண்ட அட்‌டவணையின்வழிப்‌ புலனாகிறது. 


இற்செறித்தலின்‌ களம்‌ 


இற்செறித்தலில்‌ 'யாமம்‌' சிறப்பித்துக்‌ கூறப்பெறுவதாலும்‌, தினைமுதிர்ச்சி 
இற்செறித்தலுக்குரிய காரணமாக அமைவதாலும்‌ இவைகளை 
முதற்பொருளாகவும்‌ 2 கருப்பொருளாகவும்‌ கொண்டு இலங்கும்‌ குறிஞ்சித்திணை 
இத்துறையின்‌ களமாகிறது. தினை அறுவடைக்குப்பின்‌ தலைவி ஊர்வயின்‌ 


மீள்வதாலும்‌'“*, மனைவயிற்‌ பெயர்வதாலும்‌! 


இந்நிலையில்‌ தலைவியைச்‌ 
சந்திக்கத்‌ தலைவன்‌ சிறைப்புறம்‌ வருவதாலும்‌ தலைவியின்‌ ஊர்‌, மனை, 


சிறைப்புறம்‌ (மனைப்புறம்‌) ஆகியன இத்துறையின்‌ களங்களாக அமைகின்றன. 


இற்செறிக்கும்‌ முறை 


தலைவியின்‌ களவு வெளிப்பட்ட நிலையில்‌ அன்னைத்‌ தனது மகளைக்‌ 
காவல்‌ காக்கின்றாள்‌. அந்நிலையில்‌ அன்னை எப்பொழுதும்‌ விழித்தவண்ணம்‌ 


(துயிலாமல்‌) செயல்படுவாள்‌. அதுமட்டுமல்லாமல்‌ ஒளிமிக்க பெரிய விளக்கினை 


ஏற்றி வைத்துப்‌ பாதுகாத்ததையும்‌ சங்கப்‌ பாக்கள்‌ காட்டுகின்றன. 


200 
தலைவியானவள்‌ இற்செறிக்கப்பெறும்‌ இல்லத்தினை உரையாசிரியர்‌ "வீடும்‌, 
வலிய கதவுகளும்‌, தாழக்கோலும்‌, சுற்றுச்‌ சுவர்களும்‌ உடையதென்பாள்‌ நல்லில்‌ 


"!68என்பர்‌. இத்தகைய காவலையும்‌ மீறித்‌ தலைவி புறம்சென்றுவிடுவாளோ 


என்றாள்‌ 
என்று  ஐயுற்ற அன்னையானவள்‌, தலைவியின்‌ முதுகினைத்‌ தழுவிக்‌ 


2 [ன்‌ அ து கட்‌ 
கொள்வதையும்‌ சங்கப்‌ பாக்கள்‌ காட்டுகின்றன. 


இற்செறிக்கும்‌ பொழுது 


தலைவன்‌, தலைவியின்‌ களவினை அன்னை அறிந்தநிலையில்‌ இற்செறிப்பு 
நிகழ்கிறது. அன்னை தலைவியைக்‌ காவலில்‌ வைத்து இரவு முழுவதும்‌ 
பாதுகாக்கின்றாள்‌ என்றபோதிலும்‌ இற்செறிக்கப்பெற்ற தலைவியைத்‌ தலைவன்‌ 
காணவரும்‌ பொழுது, தலைவி துயிலாது இருக்கும்‌ பொழுது, அன்னை 
உறங்காமல்‌ விழித்திருக்கும்‌ பொழுது என்று ஒவ்வொரு நிலையிலும்‌ நடுஇரவாகிய 
'யாமம்‌' என்பது சிறப்பாகக்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. இதனைப்‌ பின்வரும்‌ 


அட்டவணைப்‌ புலப்படுத்தி நிற்கின்றது. 


3:5 இற்செறிக்கும்‌ பொழுது 


வஎ நூ.பேபாஎ. இற்செறிக்கும்பெழுது பாடல்‌ அடிகள்‌ 
1. நற்‌ 6l அல்கல்‌ - இரவு | 

2 ய்‌ 68 அரையிருள்‌ நடுநாள்‌ 8 

3 ய்‌ 122 நாம நாள்ளிருள்‌ (நடுயாமத்து இருள்‌) 5 

4 H 132 யாமங்‌ 9 

5. வ 141 நடுநாள்‌ - இடை இரவு 7 

6 ய 178 நள்ளென்‌ யாமத்து 8 

7 ய்‌ 191 எல்‌ - இரவு 

8 1 287 நள்ளென்‌ கங்குற்‌ 9 


9. குறுந்‌ 141 நடுநாள்‌ - இடை இரவு 7 

10. a 244 யாமம்‌ | 

11. ப 246 பானாள்‌ - இடை இரவு 3 

12. ப 261 நள்ளென்‌ யாமத்து 4 

ர 

13. அகம்‌ 2 கங்குல்‌ - இரவு 15 
14, 20 இரவும்‌ 14 
15, " 112 அரைநாள்‌ கங்குல்‌ - நடுநாள்‌ இரவு 9 

16. ப 118 நடுநாள்‌ 9 

17. " 192 பால்நாள்‌ - பாதி இரவு 8 

18. ய 248 அல்கல்‌ - இரவு | 

19. i 252 பானாட்‌ கங்குல்‌ -நடுநாள்‌ இரவு 11 
20. ல 272 கங்குல்‌ 2 


எல்‌, அல்கல்‌, கங்குல்‌ என்னும்‌ சொற்கள்‌ இரவுப்‌ பொழுதினையும்‌ நடுநாள்‌, 
பானாள்‌, அரைநாள்‌ கங்குல்‌ என்பன 'யாமம்‌' என்னும்‌ பொழுதினையும்‌ குறிக்கின்றன 


என்பதை மேற்கண்ட அட்டவணையின்வழி உணரலாம்‌. 


தொகுப்புரை 

தொல்காப்பியர்‌ இற்செறித்தலைக்‌ குறிக்க மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌, 
காப்பின்கடுமை, தமர்‌ தற்காத்தல்‌ என்ற சொற்களைக்‌ கையாண்டுள்ளார்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ துறைக்குறிப்பில்‌ இச்சொல்லாட்சி செறிப்பறவுநீல, இற்செறிப்பு, 


காப்புமிகுதி என்று குறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ நற்றிணையில்‌ மிகுந்தும்‌ கலித்தொகையில்‌ 
குறைந்தும்‌ காணப்பெறுகின்றன. இத்துறைப்‌ பாடல்களை ஆண்பாற்‌ புலவர்கள்‌ 


மிகுதியாகவும்‌, பெண்பாற்‌ புலவர்கள்‌ குறைவாகவும்‌ இயற்றியுள்ளனர்‌, 


குறிஞ்சித்திணையில்‌ மிகுந்தும்‌, நெய்தல்‌, மருதத்திணையில்‌ குறைந்தும்‌ 
இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ காணப்பெறுகின்றன. இத்துறைப்‌ பாடல்கள்‌ தோழி 


கூற்றில்‌ மிகுதியாகவும்‌, தலைவன்‌ கூற்றில்‌ குறைவாகவும்‌ அமைந்துள்ளன, 


இற்செறித்தல்‌ துறையில்‌ மிகுதியான பாடல்களைப்‌ பாடியவர்‌ கபிலர்‌ ஆவர்‌, 
இவரது பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, குறிஞ்சித்‌ திணையிலும்‌ தோழி கூற்றிலும்‌ 


மிகுந்துள்ளன. 


உலோச்சனாரின்‌ இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ நற்றிணையிலும்‌, தோழி கூற்றிலும்‌ 


மிகுதியாகும்‌. இப்பாடல்கள்‌ நெய்தல்‌ திணையில்‌ மட்டும்‌ காணப்பெறுகின்றன. 


அம்மூவனாரின்‌ பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, தலைவி கூூற்றிலும்‌ 


மிகுதியாகக்‌ காணப்பெறுகின்றன. இவரது பாடல்கள்‌ நெய்தல்‌ திணையாகும்‌. 


203 


இற்செறித்தல்‌ துறையில்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ குறிக்கப்பெறொத ஐந்து பாடல்களும்‌ 
நற்றிணையின்‌கண்‌ அமைந்துள்ளன. இவையனைத்தும்‌ தோழி கூற்றாகும்‌. 


இப்பாடல்களில்‌ நெய்தல்‌ மிகுதியாகும்‌. 


நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌ வரிசையில்‌ மதுரை மருதனிளநாகனார்‌ 
மட்டும்‌ இடம்பெறுகிறார்‌. இந்நான்கு பாடல்களும்‌ தோழி கூற்றாகும்‌. இவரின்‌ 


பாடல்கள்‌ அகநானூற்றிலும்‌, குறிஞ்சித்‌ திணையிலும்‌ மிகுந்துள்ளன. 


இற்செறித்தல்‌ துறையில்‌ மூன்று பாடல்கள்‌ பாடிய புலவர்களில்‌ 
ஓரம்போகியார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, மதுரை அறுவைவாணிகன்‌ இளவேட்டனார்‌ 
ஆகியோர்‌ குறிக்கத்தக்கவர்கள்‌. ஓரம்போகியாரின்‌ மூன்று பாடல்களும்‌ 


ஐங்குறுநூற்றில்‌, தோழி கூற்றாகவும்‌, மருதத்திணையாகவும்‌ அமைந்துள்ளன. 


குடவாயில்‌ கீரத்தனாரின்‌ பாடல்கள்‌ நற்றிணையிலும்‌, தோழி கூற்றிலும்‌ 
நெய்தல்‌ திணையிலும்‌ மிகுதியாகும்‌. மதுரை அறுவை வாணிகன்‌ இளவேட்டனாரின்‌ 


மூன்று பாடல்களும்‌ குறிஞ்சித்‌ திணையிலும்‌, தோழி கூற்றிலும்‌ அமைந்துள்ளன. 


இத்துறையில்‌ இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ நக்கீரர்‌, பரணர்‌ 


ஆகியோர்‌ ஆவர்‌, இவரது பாடல்கள்‌ நற்றிணையிலும்‌, குறுந்தொகையிலும்‌ 


இடம்பெற்றுள்ளன, யார்‌ கூற்றையும்‌ மிகுதியாகச்‌ சுட்டாமல்‌, தலைவிக்கும்‌ 
தோழிக்கும்‌ சமமாகப்‌ பங்கிட்டுள்ளார்‌. பரணரின்‌ இருபாடல்களும்‌ 
குறுந்தொகையிலும்‌, குறிஞ்சித்‌ திணையாகவும்‌ அமைந்துள்ளன. இவரும்‌ 


தலைவனுக்கும்‌, தோழிக்கும்‌ கூற்றுகளைச்‌ சமமாகப்‌ பங்கிட்டுள்ளார்‌. 


204 
நற்றிணையில்‌ ஒரு பாடல்வீதம்‌ பாடிய புலவர்களில்‌ இருபத்து இரண்டு 
புலவர்கள்‌ இடம்பெறுவர்‌. இப்புலவர்களின்‌ பாடல்களில்‌ குறிஞ்சித்திணையும்‌, தோழி 
கூற்றும்‌ மிகுந்துள்ளன. 
குறுந்தொகையில்‌ ஒருபாடல்வீதம்‌ பாடியோர்‌ பதின்மூன்று புலவர்கள்‌ ஆவர்‌. 
இப்புலவர்கள்‌ குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ என்கிற மூன்று திணைகளிலும்‌ 
பாடல்களைப்‌ புனைந்துள்ளனர்‌. இவர்களது பாடல்களில்‌ குறிஞ்சித்‌ திணையும்‌, 


தோழி கூற்றும்‌ கூடுதலாகச்‌ சுட்டப்பெற்றுள்ளன. 


கலித்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்‌ நல்லந்துவனார்‌ ஆவர்‌. 


இவரது பாடல்‌ நெய்தலாகவும்‌, தலைவி கூற்றாகவும்‌ அமைந்துள்ளது. 


அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்‌ வரிசையில்‌ எழுவர்‌ 
குறிக்கத்தக்கவர்‌. இவர்களது பாடல்களில்‌ தோழி கூற்றும்‌, குறிஞ்சித்‌ திணையும்‌ 


மிகுதியாகக்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


தோழி தலைவியின்‌ இணைபிரியாக்‌ கேண்மையினள்‌ ஆகலின்‌ 
தலைவியைக்‌ காப்பின்‌ கடுமையிலிருந்து மீட்கும்பொருட்டுத்‌ தலைவனிடம்‌ 
உரையாடுகின்றாள்‌. தலைவியைத்‌ துன்பத்தில்‌ இருந்து காப்பது தோழியின்‌ 
்‌ பொறுப்பாதலின்‌ தோழி தனது பொறுப்புணர்ந்து கூற்று நிகழ்த்துகிறாள்‌. இதன்வழிக்‌ 


காப்பின்‌ கடுமை கையற வரினும்‌ தோழி கூற்று மிகுதியாகிறது. 


தலைவி கூற்றாக அமைபவற்றுள்‌ பெரும்பாலானவை அவள்‌ தோழிக்கு 
உரைப்பனவாக அமைந்துள்ளமையை நோக்க, தலைவி தோழியை இன்றியமையாத 


துணையாகவும்‌, உணர்வு வெளியீட்டுக்‌ களமாகவும்‌ கொண்டமை புலனாகின்றது. 


205 


இந்நிலையில்‌ மனைப்பட்டுக்‌ கலங்கிய தலைவியின்‌ மன உணர்வு தோழியிடம்‌ 


வெளிப்படுகின்றது. 


தலைவிக்கு இற்செறிப்பு நிகழ்வதற்கு முக்கியக்‌ காரணமாகத்‌ திகழ்பவன்‌ 
தலைவன்‌. தலைவியின்‌ இத்துன்பத்திற்குத்‌ தலைவனே முழுவதும்‌ 
காரணமாகையால்‌ அவனைப்‌ பற்றிய செய்திகள்‌ இத்துறையில்‌ கருத்தாழமிக்கதாக 
அமைவதாலும்‌, தலைவனிடமே மறைமுகமாகக்‌ கூற்று நிகழ்த்துவதாலும்‌ அவனது 


கூற்று மிகுதியாக அமைய வாய்ப்பில்லை என்று கூறலாம்‌. 


இற்செறிந்தல்‌ என்ற சொல்லாட்சியை வெளிப்படையாகவும்‌, குறிப்பாகவும்‌ 
சொற்கள்‌ உணர்த்தி நிற்கின்றன. தொல்காப்பியர்‌ தோழி கூற்றில்‌ சுட்டிய 
'காப்பின்கடுமை' என்ற சொல்லாட்சியை 'கடுங்காப்பின்‌' என்ற பெயரால்‌ மாற்றமின்றிச்‌ 
சங்க இலக்கியம்‌ குறிக்கின்றது. தொல்காப்பியத்தில்‌ சுட்டப்பெறொத இற்செறித்தல்‌ 
என்ற பெயராட்சி, சங்க இலக்கியத்தில்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளதை *இல்லிடத்திற்‌ 


செறிந்திருத்தல்‌, * இல்வயின்‌ செறித்தமை' என்பன உணர்த்துகின்றன. 


தொல்காப்பியர்‌ தலைவி கூற்றில்‌ குறித்த “தமர்‌ தற்காத்தல்‌' என்பது, சங்க 
இலக்கியத்தில்‌ தோழி கூற்றில்‌ 'தமரின்‌ தீராள்‌' என்‌ பெயரால்‌ அழைக்கப்‌ 
பெறுகின்றது. 'மனைப்பட்டுக்‌ கலங்கி' எனத்‌ தொல்காப்பியம்‌ தலைவி கூற்றில்‌ 
சுட்டியதை, மனைவயிற்‌ பெயர்ந்த காலை' எனத்‌ தலைவன்‌ கூற்றில்‌ சங்க 


இலக்கியம்‌ அமைத்துள்ளது. 


தினைமுதிர்ச்சி, தினைக்காவல்‌ தவறியமை ஆகிய இயற்கை நிகழ்ச்சிகளும்‌, 
தலைவனின்‌ வருகை, தலைவன்‌ நீங்காமை, ஊரவரின்‌ அலர்‌, தலைவன்‌ உறவால்‌ 


தலைவியின்‌ உள்ளத்திலும்‌ உடலிலும்‌ ஆற்றாமையால்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ 


206 
(தலைவியின்‌ கவின்பெருகுதல்‌) தலைவியின்‌ உடலில்‌ புணர்ச்சியால்‌ ஏற்பட்ட 


மாற்றங்களைத்‌ தாய்‌ உணர்ந்த நிலை என்பன இற்செறித்தலின்‌ காரணங்களாக 


அமைகின்றன. 


இற்செறித்தலின்‌ களங்களாகக்‌ குறிஞ்சித்திணை, தலைவியின்‌ ஊர்‌, மனை, 
சிறைப்புறம்‌ ஆகியன அமைகின்றன. 

தலைவியின்‌ களவு வெளிப்பட்ட நிலையில்‌, அன்னையானவள்‌ இரவு 
முழுவதும்‌ விளக்கினை ஏற்றி வைத்து, துயிலாமல்‌ இருக்கின்றாள்‌. தனது 
காவலையும்‌ மீறிச்‌ சென்றுவிடுவாளோ என ஐயுற்ற அன்னை தலைவியின்‌ 


முதுகினைத்‌ தழுவிக்‌ கொண்டதையும்‌ சங்கப்‌ பாக்கள்‌ காட்டுகின்றன. 


அன்னை தலைவியைக்‌ காவலில்‌ வைத்து இரவு முழுவதும்‌ 
பாதுகாக்கின்றாள்‌ என்ற போதிலும்‌ தலைவியைச்‌ சந்திக்கத்‌ தலைவன்‌ வரும்‌ 
பொழுது, தலைவி துயிலாது இருக்கும்‌ பொழுது, அன்னை துயிலாது 
தலைவியைப்‌ பாதுகாக்கும்‌ பொழுது என்று 'யாமம்‌' ஒவ்வொரு நிலையிலும்‌ 
இற்செறித்தலில்‌ சிறப்பிடம்‌ பெறுகிறது. இரவுப்‌ பொழுதினைக்‌ குறிக்க எல்‌, 
அல்கல்‌, கங்குல்‌ என்னும்‌ சொற்களையும்‌, யாமத்தினைக்‌ குறிக்க நடுநாள்‌, பானாள்‌, 


அரைநாள்‌ கங்குல்‌ என்னும்‌ சொற்களையும்‌ சங்கப்‌ பாக்கள்‌ கையாண்டுள்ளன. 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ;109,12. 

மேலது நூ; 112,30, 

மேலது நூ; 109,26. 

இறை. அகம்‌; நூ;30. 

நக்கீரர்‌, இறையனார்‌ அகப்பொருள்‌, ப,107. 

நம்பி, அகம்‌, நூ; 154. 

குறுந்‌; 334, 324, 342, 294, 303, 159. 

ஐங்‌; 60, 194, 186. 

அகம்‌; 112, 118, 192, 2, 20, 60, 90, 288. 

நற்‌; 60, 376, 259, 313, 306, 253, 258, 295, 354, 251. 

குறுந்‌; 244, நற்‌; 317, 368, 372, ஐங்‌; 280. 

நற்‌; 11, 63, 267, குறுந்‌; 166. 

நற்‌; 130, 

கலி; 101-106. 

காண்க: பின்னிணைப்பு - 2 , அட்டவணை - 1. 

காண்க: பின்னிணைப்பு -2 , அட்டவணை]. 

காண்க: பின்னிணைப்பு -2 , அட்டவணை - 1, 

நற்‌; 11,27,44,53,57,60,61,63,68,72,119,122,132,134,147,175,178, 
182,191,194,206,222,223,251,253,258,263,267,282,287,306,313,317, 
319,339,344,354,363,368,372,373,376,379,389, 

குறுந்‌; 57,141,159,161,166,199,244,246,261,292,294,303,306,324, 
335,342,353,392,401. 

ஜங்‌; 28,60,93,111,113,115,186,194,210,224,241,260,264,277,289. 


கலி;48,123.அகம்‌;2,12,20,28,60,90,112,118,150,192,242,248,272,288, 
302,358,368. 


207 


36. 


37. 


208 
சரளா இராசகோபாலன்‌, சங்க இலக்கியம்‌ (அகம்‌) ப,44, 
நற்‌; 295, குறுந்‌; 261, 305, அகம்‌;252. 
சரளா இராசகோபாலன்‌, சங்க இலக்கியத்தில்‌ தோழி, ப,336. 
மேலது, ப,336. 
மேலது, ப,336. 
காண்க: பின்னிணைப்பு -2 , அட்டவணை -2, 
காண்க: பின்னிணைப்பு -2 , அட்டவணை -2. 
மு. அருணாசலம்‌ பிள்ளை, தொல்‌.பொருள்‌.அகம்‌, ப,213, 
தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ;960. 


தா.வே.வீராசாமி (ப.ஆ), தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌, அகத்திணையியல்‌ 
உரைவளம்‌, ப,176. 


காண்க: பின்னிணைப்பு -2 , அட்டவணை -3. 
ச.வே.சுப்பிரமணியன்‌, குறுந்தொகையில்‌ உள்ளுறை ஒன்று நன்று, ப,95. 
இரா. தண்டாயுதம்‌, சங்க இலக்கியம்‌, ப,106. 


செ. வேங்கடராமச்‌ செட்டியார்‌, செந்தமிழ்ச்‌ செல்வி, சிலம்பு 5, பரல்‌-9, 
ப,438. 


ந.சி.தந்தையா பிள்ளை, தமிழ்ப்‌ புலவர்‌ அகராதி, ப,94, 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 

நற்‌; 222, 253, 267, 368, 373, 376. 

குறுந்‌; 246. 

ஐங்‌; 210, 224, 260, 264, 277, 289, 

கலி; 48. 

அகம்‌; 2,12,118,248. 


காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 


59, 


60. 


209 
நற்‌; 222,6,8-10. 


ஐங்‌; 224. 

ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌, அகநானூறு, ப,274. 
குறுந்‌; 246, 3-5, 

கலி; 48, 10-11. 

அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானூறு, ப,23. 
காண்க; பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4., 

நற்‌; 11,63,191,223,287,354,363,372. 

அகம்‌;20. 

நற்‌;223,3 -5. 

அகம்‌;20, 12-16. 

வ.சுப. மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,278 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 

குறுந்‌; 303,306,401. 

ஐங்‌; 111,113,115,186,194, 

குறுந்‌; 303, 4-7. 

உ.வே.சாமிநாதய்யர்‌ (௨.ஆ.), குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப,453. 
ஐங்‌; 115, 2-4, 

ஓளவை.சு. துரைசாமிப்‌ பிள்ளை, ஐங்குறுநூறு மூலமும்‌ உரையும்‌, ப,332. 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4. 

நற்‌; 132. 

அ. நாராணசாமி ஐயன்‌, நற்றிணை நானுறு, பக்‌.,64-65. 


காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 


82. 


83. 


210 
நற்‌; 194, 


அகம்‌; 90,338,368. 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 

நற்‌; 194, அகம்‌;358, 368. 

அகம்‌; 90. 

அகம்‌; 90, 4-7, 

அ, நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானூறு, ப,25. 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 

ஐங்‌; 28, 60,93. 

ஐங்‌; 28, 3-4, 

ஒளவை.சு. துரைசாமிப்‌ பிள்ளை, ஐங்குறுநூறு மூலமும்‌ உரையும்‌, ப,98. 
அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானூறு, ப;37. 
நற்‌; 27, 379. 

அகம்‌; 60, 11-15. 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 
அகம்‌; 60. 

அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானூறு, ப,62. 
நற்‌; 344, 

அகம்‌; 272, 302. 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 
ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌, அகநானூறு, ப,319, 


அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானூறு, ப,47. 


211 
நற்‌; 258. 
குறுந்‌; 161. 
காண்க; பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 
காண்க; பின்னிணைப்பு-2 , அட்டவணை ௨4. 
நற்‌; 258, 1, 10-11. 
அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானுறு, ப442. 
ஆ. சிங்காரவேலு, அபிதான சிந்தாமணி, ப,1032. 
குறுந்‌; 199, 292. 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 
குறுந்‌; 199, 3-5, 
உ.வே.சாமிநாதய்யர்‌, குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப,289. 
நற்‌; 72. 
மேலது;263. 
மேலது;306. 
மேலது;206. 
மேலது;296, 
மேலது;3 89. 
மேலது;147, 
மேலது;259. 
மேலது;6!. 
மேலது;339. 
மேலது; 122. 


மேலது;313, 


107. 


108. 
109, 
110. 
111. 
112, 
113. 
114. 
115. 
116. 
117. 
118. 
119. 
120. 
121. 
122. 
123. 
124. 
125. 


126. 


127. 


128. 


129. 


மேலது;60. 

மேலது;282. 

மேலது;53. 

மேலது; 68. 

மேலது; 19. 

மேலது:44. 

மேலது;57. 

மேலது;317. 

மேலது;251. 

மேலது;3 19. 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை ௨4. 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4. 


காண்க; பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 


அ, சிங்காரவேலு, அபிதான சிந்தாமணி, ப,255. 


நற்‌;306, 1-3. 

வ.சுப. மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,30] 
நற்‌;295, 

குறுந்‌;294, 

மேலது;335. 

மேலது; 53. 

மேலது;244, 

மேலது;26], 


மேலது;324. 


212 


130. 


132. 


151. 


152. 


213 


மேலது; 342. 

மேலது;305. 

மேலது; ! 66. 

மேலது;5]7. 

மேலது;392. 

மேலது; 14]. 

மேலது; 59, 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 
காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4. 
அ, நாராயணசாமி (௨.ஆ.), நற்றிணை நானூறு மூலமும்‌ உரையும்‌, ப,17. 
குறுந்‌;294, 1-4, 7-8, 

ஆ. சிங்காரவேலு, அபிதான சிந்தாமணி, ப;473 
குறுந்‌; 305, 3-4, 

குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப,457, 

ஆ, சிங்காரவேலு, அபிதான சிந்தாமணி, ப,939, 
கலி;123. 

அகம்‌; 150. 

மேலது;252. 

மேலது; 1 12. 

மேலது; 28. 

மேலது; 242. 

மேலது; 1 92. 


மேலது;288. 


153. 


காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை ..4. 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4, 

காண்க: பின்னிணைப்பு-2 , அட்டவணை -4. 

காண்க: பின்னிணைப்பு -2, அட்டவணை -4. 

ஆ. சிங்காரவேலு, அபிதான சிந்தாமணி, ப,42. 

அகம்‌; 150, 1-4. 

ஆ. சிங்காரவேலு, அபிதான சிந்தாமணி, ப,915. 
அகம்‌;252, 13-14, 

சரளா ராசகோபாலன்‌, சங்க இலக்கியத்தில்‌ தோழி, ப,193. 
தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ;17. 

மு. அருணாசலம்‌ பிள்ளை, தொல்‌.பொருள்‌,அகம்‌, ப,213. 
நற்‌; 313. 

நற்‌; 68,90,44, 

குறுந்‌; 161, 292, நற்‌;122, அகம்‌;252. 

குறுந்‌; 353-5. 

உ.வே. சாமிநாதய்யர்‌, குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப,529. 


குறுந்‌; 244, 353, 


இயல்‌ -4 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு 


215 

தமிழ்‌ மக்களின்‌ இயற்கை  நெறியோடியைந்த வாழ்க்கையையும்‌ 
நற்கருத்துக்களையும்‌ பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும்‌ உறுதுணையாக 
இருப்பன சங்க இலக்கியங்களாகும்‌. சங்க இலக்கியப்‌ பாத்திரங்கள்‌ ஒருபாற்‌ கூற்று 
நாடகப்‌ பாத்திரத்‌ தன்மை கொண்டவை என்பர்‌ தொல்காப்பியர்‌. இன்னார்‌, இன்ன 
இடத்தில்‌, இன்னாரிடம்‌ கூறுவர்‌ என்பதால்‌ இவ்வகப்‌ பொருள்‌ வழக்கம்‌ மிகவும்‌ 
இன்றியமையாததொன்றாகக்‌ கருதப்பெறுகிறது. இவ்வகை அகப்பொருளில்‌ 
உடன்போக்கு ஒரு துறையாகும்‌.  அவ்வுடன்போக்குப்‌ பாடல்களில்‌ தலைவன்‌, 
தலைவி, தோழி, செவிலி, நற்றாய்‌, கண்டோர்‌ ஆகியோர்‌ கூற்று நிகழ்த்துவர்‌. 
இவ்வுடன்போக்குப்‌ பாடல்களைப்‌ பாடிய புலவர்களை அறிதல்‌, உடன்போக்குப்‌ 
பாடல்களில்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ இடம்பெற்ற நிலையை "மதிப்பிடல்‌, 
உடன்போக்குப்‌ பாடல்களின்‌ தனித்தன்மைகளை ஆராய்தல்‌ ஆகியன இவ்வியலின்‌ 


நோக்கமாகும்‌. 
உடன்போக்கு விளக்கம்‌ 


தொல்காப்பியர்‌ உடன்போக்கு” என்ற சொல்லாட்சியைக்‌ குறிக்க 
கொண்டுதலைக்‌ கழிதல்‌!, கடைக்கொண்டு பெயர்தல்‌”, போகிய திறத்து” உள்ளிட்ட 
வெவ்வேறு சொற்களைக்‌ கையாண்டுள்ளார்‌. நம்பியகப்‌ பொருள்‌ உள்ளிட்ட பிற்கால 
இலக்கண நூல்கள்‌ உடன்போக்கு என்ற சொல்லாட்சியை நேரிடையாகக்‌ 
கையாண்டுள்ளன, சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு என்ற சொல்லாட்சி 
துறைக்குறிப்பில்‌ உடன்போகா?, கொண்டுதலைக்‌ கழிதல்‌, புணர்ந்துடன்‌ போகா 
என்று குறிக்கப்பெறுகிறது. உடன்போக்கோடு தொடர்புடைய செய்திகளை 
மகட்போக்கிய , மனைமருட்சி' என்னும்‌ துறைகள்‌ உணர்த்தி நிற்பது 


குறிக்கத்தக்கது. 


216 
சங்க இலக்கியமும்‌ உடன்போக்கும்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்குத்‌ தொடர்பான பாடல்கள்‌ நற்றிணை, 
குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலீத்தொகை, அகநானூறு ஆகியவற்றில்‌ 


இடம்பெற்றுள்ளன. இவ்வுடன்போக்குப்‌ பாடல்களின்‌ விபரம்‌ பின்வருமாறு. 


4:1 உடன்போக்கும்‌ சங்கப்‌ பாடல்களும்‌ 


வ.எ. நூற்பெயர்‌ எண்ணிக்கை 
| 1 நற்றிணை 23 
2. குறுந்தொகை 19 
தது தன] அ மம” மத்து 


கலித்தொகை 


அகநானூறு 


மிகுதியும்‌ குறைவும்‌ 


ஐங்குறுநூற்றில்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ மிகுதியாக(44) இடம்பெற்றுள்ளன. 
இதனை, ஐங்குறுநூறும்‌ கலித்தொதையும்‌ பரிபாடலுக்கு முந்தியன என்றும்‌ ஏனைய 


தொகை நூல்கட்குப்‌ பிந்தியன என்றும்‌ கே.என்‌.சிவராஜ பிள்ளை கருதுவர்‌. 


எனவே இந்நூல்‌ எட்டுத்தொகை நூல்களுள்‌ காலத்தால்‌ பிற்பட்ட நூலாய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ காலத்தால்‌ பிற்பட்டதாக 
இருத்தலின்‌ கருத்துக்களைத்‌ தெளிவாகவும்‌, விரிவாகவும்‌ சொல்ல வாய்ப்புண்டு. 
அவ்வகையில்‌ இந்நூலில்‌ உடன்போக்குத்துறைப்‌ பாடல்கள்‌ மிகுதியாக 


இடம்பெற்றுள்ளன என உணரலாம்‌. 


217 

அகப்பொருள்‌ நுவலும்‌ அன்பின்‌ ஐந்திணைகளிலும்‌ திணைக்கு நூறாக 

ஐந்நூறு பாடல்களைப்‌ பெற்று ஐங்குறுநூறு திகழ்கின்றது. ஒவ்வொரு திணையின்‌ 
நூறு பாடல்களும்‌ பத்துப்‌ பத்துப்‌ பகுதிகளாகப்‌ பிரிக்கப்‌ பெற்றுள்ளன. ஒவ்வொரு 
பகுதியும்‌ பத்துப்‌ பாடல்களைப்‌ பெற்று இலங்குகின்றன. ஒருபொருள்‌ நுவலும்‌ 
பத்துப்‌ பாடல்களைக்‌ கொண்டுள்ளதால்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ 'பத்து' எனும்‌ பெயரால்‌ 
வழங்கப்பெறுகின்றது. ஐங்குறுநூற்றில்‌ ஒவ்வொரு பத்துக்கும்‌ பெயர்‌ வைத்திருக்கும்‌ 
முறை போற்றத்தக்கதாகும்‌. சில பத்துக்களில்‌ அந்தந்த திணைக்குரிய 
விலங்குகள்‌, பறவைகள்‌ போன்ற கருப்பொருள்களாலும்‌ சில பத்துக்கள்‌ 
இன்னார்க்கு இன்னார்‌ சொல்லியது என்பது போன்ற கூற்றுகள்‌ பெயர்களாலும்‌, சில 
பத்துக்கள்‌ பாடல்களிலுள்ள சிறப்புச்‌ சொற்களாலும்‌. சிறப்பத்‌ தொடர்களாலும்‌, 


பொதுக்‌ கருத்தாலும்‌ பெயர்‌ வைக்கப்பட்டுள்ளன | என இதன்‌ சிறப்பை விளக்குவர்‌. 


இக்கருத்திற்கேற்ப ஐங்குறுநூறு ஏனைய தொகைநூல்களைவிட மிகுதியான 
பாடல்களைப்‌ பெற்றுள்ளது. இதனுள்‌ பாடல்கள்‌ திணைவாரியாகப்‌ பிரிக்கப்பெற்று, 
தொகுத்துக்‌ கொடுக்கப்பெற்றுள்ளதைக்‌ கொண்டு இதனை அறியமுடிகிறது. 
அவ்வகையில்‌ இந்நூலில்‌ பாலைத்திணைப்‌ பாடல்கள்‌ ஏனைய 
தொகைநூல்களைவிட மிகுதியாக இடம்பெற்றுள்ளதும்‌, அப்பாலைப்‌ பாடல்களிலும்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கிற்கு மேல்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ அமைந்துள்ளதும்‌ 
குறிக்கத்தக்கது. எனவே, ஐங்குறுநூற்றில்‌ மிகுதியாக உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ 
இடம்பெற்றுள்ளன எனலாம்‌. 

கலித்தொகையில்‌ பாலைப்‌ பாடல்கள்‌ முதலாவதாக வைக்கப்‌ பெற்றுள்ளன. 
“சொல்லிய முறையாற்‌ சொல்லவும்‌ படுமே என்புழிச்‌ சொல்லாத முறையாற்‌ 


சொல்லவும்‌ படுமென்றலின்‌ என இத்தொகையை பாலை, குறிஞ்சி, மருதம்‌, 


218 
முல்லை, நெய்தல்‌ என இம்முறையே கோத்தார்‌ நல்லந்துவனார்‌ எனப்‌ பாலையை 
முதலில்‌ வைக்கும்‌ புதுமை கருதியே கலித்தொகையில்‌ திணைவைப்புமுறை 


அமைந்திருப்பதாகக்‌ 1 குறிப்பர்‌. 


நச்சினார்க்கினியர்‌ "ஒன்றிலேனும்‌ முதலிடம்‌ பெறாத பாலைத்‌ திணையை 
இவர்‌ முதலில்‌ நிறுவியதற்குக்‌ காரணம்‌ யாவரும்‌ இத்திணையை முதலில்‌ 
வைக்காமையால்‌ இதுமுதலில்‌ வருமோ, வாராதோ என்று ஓயுற்று மயங்கி 
வாராதென்று திரியவுணர்வார்க்கு அத்திரிபுணர்ச்சியை நீக்கல்‌ கருதிப்போலும்‌, அன்றி 
பாலை நானிலப்‌ பொதுவாதலின்‌ பொதுமை முற்கூறிச்‌ சிறப்பைப்‌ பிற்கூறுவதும்‌ 


மரபென்பது பற்றி எனினுமாம்‌"'” எனக்‌ காரணங்‌ கூறுவர்‌. 


இவ்வாறாகக்‌ கலித்தொகையில்‌ பாலைத்திணை நானிலப்‌ பொதுவாக 
வைக்கப்‌ பெற்றுள்ளதாலும்‌ இதற்குச்‌ சிறப்பு அளிக்கப்‌ பெறாததாலும்‌ இந்நூலில்‌ 
பாலையின்‌ உரிப்பொருளாகிய உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ குறைவாக 
இடம்பெற்றுள்ளன. கலித்தொகையில்‌ பாலைத்திணை வாழ்வியல்‌ உண்மைகளையும்‌, 
அறங்களையும்‌ மிகுதியாக வலியுறுத்தியதால்‌ இதன்‌ உரிப்பொருளாகிய உடன்போக்கு 
இந்நூலில்‌ குறைவாக இடம்பெற்றுள்ளது. கலித்தொகையில்‌ பாலைப்பாடல்கள்‌ 
முதலில்‌ வைக்கப்பெற்றிருந்தாலும்‌ இந்நூலில்‌ ஏனைய தொகை நூல்களைவிட 
பாடல்‌ எண்ணிக்கைக்‌ குறைந்து காணப்பெறுவதால்‌ உடன்போக்குப்‌ பாடல்களும்‌ 
குறைவானதாகவும்‌ அமைந்திருக்கலாம்‌. கலித்தொகையில்‌ ஏனைய திணைப்‌ 
பாடல்களைவிட மிகுதியாக உலக அறங்களையும்‌, வாழ்வியல்‌ உண்மைகளையும்‌ 
வலியுறுத்துவதால்‌ பாலைக்கலி முதலில்‌ வைத்து எண்ணப்பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆகவே புறமாகிய அறங்களைக்‌ கூறுமுகத்தான்‌ அகமாகிய உடன்போக்கினை 


இந்நூல்‌ விரித்துக்‌ கூறில எனலாம்‌. 


219 


புலவர்‌ வகைப்பாடு 

'சங்க! இலக்கியத்தில்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ மொத்தம்‌ நூற்று 
இருபத்தைந்து பாடல்கள்‌ ஆகும்‌. இவற்றைப்‌ பாடிய புலவர்களின்‌ எண்ணிக்கை 
முப்பத்து ஐந்தாகக்‌ கணக்கிடப்‌ பெற்றுள்ளது“, உடன்போக்கினைப்‌ பாடிய 
புலவர்களுள்‌ ஆண்பாற்‌ புலவர்களும்‌ இடம்பெற்றுள்ளனர்‌. பெண்பாற்‌ புலவர்களும்‌ 
குறிக்கப்பெற்றுள்ளனர்‌. இதில்‌ இரண்டு பெண்பாற்புலவர்களைத்‌ தவிர எஞ்சிய 
முப்பத்து மூன்றுபேர்‌ ஆண்பாற்‌ புலவர்கள்‌! ஆவர்‌. ஆண்பாற்‌ புலவர்களுள்‌ 
உடன்போக்குத்‌ துறையினைக்‌ கையாளுவதில்‌ ஓதலாந்தையார்‌, கயமனார்‌ 


உள்ளிட்டோர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 


ஆண்பாற்‌ புலவர்கள்‌ 

"அகத்திணை மாந்தர்களில்‌ ஆணாட்களும்‌ உண்டு. பெண்ணாட்களும்‌ 
உண்டு. புலவர்‌ எம்‌ மாந்தரையும்‌ பாடலாம்‌, தலைவன்‌, தோழன்‌ முதலான 
ஆண்மாந்தர்களை ஆண்பாற்புலவர்‌ பாடும்போது ஆணுள்ளம்‌ நன்கு வெளிப்படும்‌ 
எனவும்‌, தலைவி தோழி, செவிலி முதலான பெண்‌ கூற்றுக்களைப்‌ பெண்புலவர்கள்‌ 
பாடுங்கால்‌ பெண்மனம்‌ இயல்பாக விழும்‌ எனவும்‌ பொதுவாகக்‌ கொள்வதில்‌ 
தவறில்லை"! என்பர்‌. ஆனால்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ நற்றாயின்‌ புலம்பலைப்‌ 
பெண்பாற்‌ புலவர்களைவிட ஆண்பாற்‌ புலவர்கள்‌ சிறப்புடன்‌ படைத்துள்ளனர்‌. 
தாயின்‌ இதயத்தை முழுமையாக உணர்ந்து எழுதியுள்ள ஆண்பாற்‌ புலவர்களின்‌ 
உணர்வை வியக்காமல்‌ இருக்க முடியாது. காதல்‌ கொண்ட தலைவன்‌ 
தலைவியின்‌ உடன்போக்கும்‌, போயபின்‌ நற்றாய்‌ இரங்கலும்‌ புலவோர்தம்‌ கற்பனைப்‌ 
பாய்ச்சலுக்கு வளமான துறைகளாம்‌. இத்துறை ஒன்றில்‌ புலங்கண்டவர்‌ கயமனார்‌ 
ஆவார்‌. இவர்‌ பாடிய இருபத்திரெண்டு சங்கச்‌ செய்யுட்களில்‌ இருபது 


உடன்போகலும்‌, தாயிரங்கலும்‌ பற்றியவை. 


220 

கயமனாருக்கு அடுத்து இத்துறையில்‌ புலமை சான்றோர்‌ ஐங்குறுநூற்றில்‌ 

பாலைக்குறுநூறு பாடிய ஓதலாந்தையார்‌. காதலர்‌ வழிச்செலவையும்‌, வரவையும்‌, 

தாயின்‌ அவலத்தையும்‌, ஆசையையும்‌, வகுத்து வளர்த்து நுனித்துப்பாடும்‌ இவர்‌ 
கூர்திறம்‌ புதுமைபுடையது. 


பெண்பாற்‌ புலவர்கள்‌ 


சங்கப்‌ பாடல்கள்‌ பாடிய புலவருள்‌ பெண்பாற்‌ புலவர்‌ பலராவர்‌. "வடமொழி, 
கிரேக்கம்‌, சீனம்‌ முதலிய உலக மொழி இலக்கியங்களில்‌ காணப்பெறும்‌ பெண்பாற்‌ 
புலவர்களின்‌ எண்ணிக்கையைவிடச்‌ சங்க இலக்கியத்திற்‌ காணப்பெறும்‌ பெண்பாற்‌ 


புலவர்களின்‌ எண்ணிக்கை மிகுதியாகும்‌ என்ற சிந்தனை கருத்தக்கதாகும்‌. 


சங்கப்‌ பாடல்களைப்‌ பாடிய பெண்பாற்‌ புலவர்களின்‌ எண்ணிக்கை முப்பது 
ஆகும்‌. இப்பெண்பாற்‌ புலவர்கள்‌ புறம்‌ மட்டும்‌ பாடியோர்‌(18), அகம்‌ மட்டும்‌ 
பாடியோர்‌(15), அகமும்‌ புறமும்‌ பாடியோர்‌(7) என்ற முப்பெரும்‌ வகைகளாக! 
பகுக்கப்பெற்றுள்ளனர்‌, இவ்வகையில்‌ உடன்போக்கினைப்‌ பாடிய வெள்ளிவீதியார்‌ 
அகம்‌ மட்டும்‌ பாடியோரில்‌ இடம்பெறுகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. ஒளவையார்‌ 


அகமும்‌, புறமும்‌ பாடிய புலவர்‌ வரிசையில்‌ அமைகிறார்‌, 


எட்டுத்தொகை நூல்களான ஐங்குறுநூற்றிலும்‌,  கலித்தொகையிலும்‌, 
பரிபாடலிலும்‌ பெண்பாற்‌ புலவர்‌ பாடல்கள்‌ இடம்பெற்றில. பத்துப்பாட்டுள்ளும்‌ 
பெண்பாற்‌ புலவர்கள்‌ இடம்பெறாதது குறிப்பிடத்தக்கது. "எட்டுத்தொகை நூல்களுள்‌ 


அகத்தில்‌ மூன்றிலும்‌, புறத்தில்‌ இரண்டிலும்‌ஆகஜந்து நூல்களுள்‌ மட்டுமேபெண்பாற்‌ 


221 
புலவர்கள்‌ பாடியுள்ளனர்‌"! என்பர்‌. இவ்வகையில்‌ ஒளவையார்‌, வெள்ளிவீதியாரின்‌ 


உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ அகமாகிய குறுந்தொகையில்‌ இடம்பெற்றுள்ளன. 


"பெண்பாற்‌ புலவர்கள்‌ புறப்பொருளைவிட(67)  அகப்பொருளையே(87) 


மிகுதியும்‌ பாடியுள்ளனர்‌. பெண்பாற்‌ புலவர்கள்‌ பாடிய அகப்பாடல்கள்‌ 
குறுந்தொகை(50),  நற்றிணை(19), அகநானூறு(18) ஆகியவற்றில்‌ 
இடம்பெற்றுள்ளன". குறுந்தொகை பெண்பாற்‌ புலவர்களின்‌ பாடல்களை மிகுதியாக 


பெற்றுள்ளதன்வழி ஒளவையார்‌, வெள்ளிவீதியாரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்களும்‌ 


இந்நூலில்‌ இடம்பெற்றுள்ளது குறிக்கத்தக்கது. 


பெற்றோர்‌ திருமணத்திற்கு உடன்படா நிலையில்‌ தலைவனும்‌, தலைவியும்‌ 
உடன்போக்கிற்‌ சென்று திருமணம்‌ செய்து கொள்ளுவது நடைபெறும்‌. 
உடன்போக்கினை அறியாத தாயார்‌, உடன்போக்கில்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ சென்ற 
பின்னர்‌ மகளை நினைந்து வருந்தும்‌ இயல்பினராவர்‌, இதனை மகட்போக்கிய 
தாய்‌ கூற்று என்று சுட்டுவர்‌. அகம்‌ பாடிய பெண்பாற்‌ புலவோருள்‌ யாருமே மகட்‌ 
போக்கிய தாய்‌ கூற்றில்‌ பாடவில்லை. மகட்போக்கிய செவிலித்தாய்‌ கூற்றிலும்‌ 
பாடவில்லை என்பது நோக்கத்தக்கது. பாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படவில்லையா? 


பாட விரும்பவில்லையா? என்பது சிந்திக்கத்தக்கது. 


அக்காலச்‌ சமுதாயம்‌ உடன்போக்கைச்‌ சரியென்று ஏற்றுக்‌ கொண்டாலும்‌, 
மகளுடைய செயல்‌ வரம்பு கடந்த நிலையில்‌ தாய்க்குத்‌ துன்பத்தை ஏற்படுத்தி, 
வருத்தி இருக்கும்‌ அன்னைக்கு, சமுதாய நாணத்தை ஏற்படுத்தியதுடன்‌ 
குடும்பத்திற்கும்‌ இழிவை உண்டாக்கி இருக்கும்‌. மறுநாள்‌ நின்‌ மகள்‌ எங்கே 
சென்றனள்‌? என்று ஆயமும்‌, பிறரும்‌ கேட்குங்கால்‌ தாயது நிலைமை 


எத்தன்மைத்து? என்ற அவளது உள்ளத்தின்‌ துன்பநிலையும்‌ கருதற்பாலது. 


222 - 


அதனால்தான்‌ பெண்பாற்‌ புலவர்கள்‌ மகட்போக்கிய தாய்‌ கூற்றில்‌ யாதொரு பாடலும்‌ 


பாடாது விடுத்தனர்‌ எனலாம்‌. 


பெண்மையின்‌ மென்மை அறிந்தமையின்‌ பெண்பாற்‌ புலவோர்‌ மகட்போக்கிய 
தாய்‌ கூற்றில்‌ பாடாது விடுத்தனர்‌ எனக்‌ கூறலாம்‌. இதனால்‌ தலைவி 
உடன்போக்கில்‌ மணந்து செல்வதை, பெண்பாற்‌ புலவர்கள்‌ விரும்பவில்லை 


என்பதும்‌ புலனாகிறது. 


திணையும்‌ உடன்போக்கும்‌ 


உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ குறிஞ்சி, நெய்தல்‌, பாலை”! ஆகிய திணைகளில்‌ 
பயின்றுவந்துள்ளன. இவற்றில்‌ பாலைத்திணையில்‌ மிகுதியான” பாடல்கள்‌ 
குறிக்கப்பெற்றுள்ளன. உடன்போக்கு முதலில்‌ ஐந்திணையில்‌ அடங்குமா? என்ற 
சிக்கல்‌ பின்வருமாறு விளக்கம்‌ பெறுகிறது. 


ஐந்திணையில்‌ அடங்குமா? 


புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, இரங்கல்‌, ஊடல்‌ என்ற உரிப்பொருள்களைப்‌ 
பேசுகின்ற அன்பின்‌ ஐந்திணை பெரும்பாலும்‌ தலைவன்‌ தலைவியரது காதல்‌ 
தொடர்பாடனதாகவும்‌, திருமணம்‌ தொடர்பானதாகவும்‌ உள்ள செய்திகளைப்‌ 
பாடுபொருளாகக்‌ கொண்டது. அங்ஙனம்‌ இருக்க உடன்போதலை ஐந்திணையில்‌ 


அடக்குதல்‌ பொருந்துமா? என்ற ஐயம்‌ எழலாம்‌. ஐந்திணையின்‌ 


223 
உரிப்பொருளிலிருந்து இது சற்று வேறுபட்டிருப்பது உண்மையே, என்றாலும்‌, 
"தளவைக்‌, கற்பாக்கும்‌ முயற்சி என்பதாலேயே இதனை ஐந்திணையில்‌ அடக்கினர்‌ 
எனலாம்‌, இக்கருத்தை வலியுறுத்தி மு. இராகவையங்காரும்‌ உடன்போக்கோடு 
2 


களவு முடிவுறுகிறது"'” என்பர்‌. 


இவ்வாறு அடக்கினாலும்‌ உடன்போகும்‌ தலைவன்‌ தலைவியரது துன்பம்‌, 
மனஉறுதி, தலைவனது வீரம்‌ என்று தலைவன்‌ தலைவியரை மையப்படுத்தியே 
செய்திகள்‌ சொல்லப்பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. அவை தவிரப்‌ பிற செய்திகள்‌ 
ஐந்திணையில்‌ இடம்பெறல்‌ பொருத்தமில்லை. ஆனால்‌ உடன்போக்குச்‌ சென்ற 
தலைவியைப்‌ பிரிந்த தாயின்‌ புலம்பலை ஐந்திணையில்‌ அடக்குவது சற்று 
வேறுபட்டுள்ளது. காதலை மையப்படுத்தி, தலைவன்‌ தலைவியைச்‌ சுற்றியே 
பின்னப்பெறும்‌ ஐந்திணைப்‌ பாடல்களில்‌ தாயின்‌ புலம்பல்‌ சற்றுவிலகி இருப்பதைக்‌ 


காணமுடிகிறது. 


பாலையின்‌ உரிப்பொருள்‌ 


மக்களின்‌ உணர்கவுளான ஒழுக்கங்கள்‌ பலவாகும்‌. இதனை உரிப்பொருள்‌ 


என்பர்‌“ தொல்காப்பியர்‌. அகப்பாடல்களின்‌ உயிர்ப்பொருளாக இவ்வுரிப்‌ பொருள்‌ 


திகழ்கின்றது. "உரிப்பொருளாவது திணைக்கு உரிய பொருள்‌" என்று இறையனார்‌ 


அகப்பொருள்‌ உரைக்கின்றது. இவற்றால்‌ ஒழுக்கம்‌ உரிப்பொருளாகக்‌ குறிக்கப்‌ 


பெற்றமை அறியவருகின்றது. பாலையின்‌ உரிப்பொருளை, 


"புணர்தல்‌ பிரிதல்‌ இருத்தல்‌ இரங்கல்‌ 
ஊடல்‌ அவற்றின்‌ நிமித்தம்‌ என்றிவை 


தேருங்‌ காலை திணைக்குரிய பொருளே" 


224: 
எனும்‌ நூற்பா மூலம்‌ விளக்குகிறார்‌ தொல்காப்பியர்‌. இதில்‌ பாலைக்குரிய 


உரிப்பொருளாகப்‌ பிரிதலும்‌, பிரிதல்‌ நிமித்தமும்‌ சுட்டப்‌ பெறுகின்றது. 
உடன்போக்குப்‌ பிரிவு 


"இருவகைப்‌ பிரிவும்‌ நிலைபெறத்‌ தோன்றலும்‌ 


2 & 7 
உரியதாகும்‌ என்மனார்‌ புலவர்‌" 


எனும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திரத்திற்கு உரையாசிரியர்கள்‌ கூறும்‌ உரையினிடையே 
கருத்து வேறுபாடு காணப்பெறுகிறது. இளம்பூரணர்‌ இருவகைப்‌ பிரிவு என்பதற்கு 
"தலைமகன்‌ தலைமகளைப்‌ பிரிதலும்‌, தலைமகளை உடன்கொண்டு தமர்வரைப்‌ 


"28 


பிரிதலும்‌ பாலைக்குரிய பொருளென" உரைப்பர்‌. நச்சினார்க்கினியரும்‌, சோமசுந்தர 


பாரதியாரும்‌ மேற்குறிப்பிட்ட சூத்திரத்தில்‌ *தோன்றலும்‌' என்பதைத்‌ “தோன்றினும்‌” 


எனப்பாடம்‌ கொண்டு உரை கூறுவர்‌. 


நச்சினார்க்கிசியர்‌ "இருவகைப்‌ பிரிவு என்பதற்கு நான்கு வருணத்தார்க்குரிய 
காலிற்‌ பிரிவும்‌, வேளார்க்குக்‌ கலத்திற்‌ பிரிவும்‌ தத்தம்‌ நிலைமைக்கேற்பத்‌ 
29 


தோன்றினும்‌" என்று பொருள்‌ கூறுவர்‌. இக்கருத்தினைச்‌ சோமசுந்தர பாரதியாரும்‌ 


ஏற்கிறார்‌. 


இச்சிக்கலுக்கு மு.அருணாச்சலம்‌ பிள்ளையின்‌ அகத்திணையியல்‌ ஆய்வுரை 

விடை பகர்கிறது. "தலைமகன்‌ தலைமகளை உடன்கொண்டு தமர்வரைப்‌ 

பிரிதலும்‌, அவன்‌ தானே பிரிதலும்‌ பிரிவு எனப்படும்‌ என்பதும்‌, செய்யுட்களில்‌ 

பாலைத்திணை பற்றிக்‌ கூறப்படுவன எல்லாம்‌ இவ்விரு பிரிவினுள்‌ அடங்கும்‌ 
0 


என்பதும்‌ தோன்ற இருவகைப்‌ பிரிவும்‌" என முற்றம்மை கொடுத்துக்‌ கூறினார்‌. 


தலைமகளை உடன்கொண்டு தமர்வரைப்‌ பிரிதல்‌, இருவரும்‌ உடன்சேறலால்‌ 


225 


புணர்வின்பாற்படுமோ, தமர்வரைப்‌ பிரிதலால்‌ பிரிவின்பாற்படுமோ என ஐயம்‌ 
நிகழுமாதலின்‌ அவவையம்‌ நீக்குதற்கு அது பிரிவின்பாற்படும்‌ என்பதும்‌ 
செய்யுட்களில்‌ உடன்போக்குப்‌ பற்றிக்‌ கூறுவனவெல்லாம்‌ பாலைத்தினையாகவே 
கொள்ளப்பட்டுள்ளன என்பதும்‌ அறிவித்தற்கு நிலைபெறத்‌ தோன்றலும்‌ உரியதாகும்‌ 


என்றார்‌. 


இதற்கு அடுத்து வரும்‌ கொண்டுதலைக்‌ கழிதல்‌, கலந்தபொழுது என்னும்‌ 
இருநூற்பாக்களிலும்‌, தன்னும்‌ அவனும்‌ அவளும்‌ சுட்டி என்பது முதலிய ஐந்து 
நூற்பாக்களிலும்‌, தலைமகளை உடன்கொண்டு தமர்வரைப்‌ பிரிதல்‌ பற்றிய செய்தி 
கூறலும்‌, ஓதல்‌ பகையே என்பது முதல்‌ முந்நீர்‌ வழக்கம்‌ என்பது வரையுள்ள 
நூற்பாக்களில்‌, தலைவன்‌ தானே பிரிதல்‌ பற்றிய விதிமுறைகள்‌ கூறுப்படுதலும்‌, 
இவ்விருவகைப்‌ பிரிவும்‌ பற்றிய செய்திகள்‌ எல்லாம்‌ தொகுத்து ஒன்றாத்‌ தமரினும்‌ 
என்னும்‌ நூற்பாவில்‌ கூறப்படுதலும்‌ உண்மையால்‌"! இந்நூற்பாவிற்கு, தலைமகன்‌ 
தலைமகளை உடன்கொண்டு தமர்வரைப்‌ பிரிதல்‌, அவன்தானே பிரிதல்‌ என்று 


பொருள்‌ கொள்ளுதலே ஆசிரியர்‌ கருத்தென்பது நன்கு தெளிவாகும்‌. 


"கொண்டுதலைக்‌ கழிதலும்‌ பிரிந்தவன்‌ இரங்கலும்‌ 


உண்டென மொழிய ஓரிடத்தான" ~e 


எனும்‌ நூற்பாவிற்கு இளம்பூரணர்‌ புணர்தல்‌ பிரிதல்‌ உள்ளிட்ட "ஐவகை 
உரிப்பொருளும்‌ போல்‌ எல்லாத்‌ திணைக்கும்‌ பொதுவாக வருதலன்றிக்‌ 
கொண்டுதலைக்‌ கழிதல்‌ பாலைக்‌ கண்ணும்‌, பிரிந்தவன்‌ இரங்கல்‌ பெருந்திணைக்‌ 
கண்ணும்‌ வரும்‌ எனக்‌ கொள்க. கொண்டுதலைக்‌ கழிதலாவது உடன்கொண்டு 
பெயர்தலின்‌ பிரிதலின்‌ அடங்காமையானும்‌ வேறு ஓதப்பட்டது"” எனக்‌ 


குறிக்கின்றார்‌. வினைமேவித்‌ தலைவன்‌ தலைவியை விட்டுப பிரியக்‌ கருதுதல்‌, 


தலைவனது செலவைத்‌ தோழி தடுத்து அழுங்குவித்தல்‌, பிரிந்த வழித்‌ 


226 
தலைமக்கள்‌ வருந்துதல்‌, தலைவன்‌ தலைவியை விட்டுப்‌ பிரியேன்‌ எனல்‌, 
தம்மையும்‌ உடன்கொண்டு செல்ல தலைவனிடம்‌ தலைவி வேண்டுதல்‌ போன்றவை 


பிரிவு நிமித்தத்தின்‌ பாற்பாடும்‌. 
பாலையில்‌ உடன்போக்கு 


பாலையில்‌  உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ இடம்பெறும்‌ திறத்தினை 


ஆராய்வதற்குமுன்‌ பாலைநிலம்‌ பற்றிய சிறு விளக்கம்‌ கொடுக்கப்‌ பெற்றுள்ளது. 


தொல்காப்பியர்‌ பாலைக்குரிய நிலத்தைச்‌ சுட்டவில்லையாயினும்‌, 


சிலப்பதிகாரம்‌ பாலைநிலம்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறது. 


"வேனலங்‌ கிழவனோடு வெங்கதிர்‌ வேந்தன்‌ 
கானலந் திருகத்‌ தன்மையிற்‌ குன்றி 
முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ முறைமையிற்‌ நிரிந்து 
நல்லியல்‌ பிழந்து நடுங்குதுய ரறுத்துப்‌ 


பாலை யென்பதோர்‌ படிவங்‌ கொள்ளும்‌"'”“ 


என்னும்‌ அடிகள்‌ வேனிற்காலத்தில்‌ வெய்யக்‌ கதிரோன்‌ காய்தலால்‌ முல்லை 
நிலமும்‌, குறிஞ்சி நிலமும்‌, முறைமையிற்‌ திரிந்து நல்லியல்பு இழந்து துயர்‌ 
உறுத்துகின்ற பாலை நிலமாக மாறிய தன்மையை விளக்கும்‌. இதனால்‌ 
குறிஞ்சியும்‌, முல்லையும்‌ மழையின்மை காரணமாக வளம்‌ குன்றுகின்ற நிலையில்‌ 
அந்நிலம்‌ பாலையாகக்‌ காட்சியளிக்கும்‌ என்பது தெளிவாகும்‌. இவ்வாறு ஏற்பட்ட 


கருத்து வளர்ச்சியை அடிப்படையாகக்‌ கொண்டு நம்பியகப்‌ பொருள்‌, 


"வரையே சுரமே புறவே பழனந்‌ 


திரையே யவையவை சேர்தருமிடனே 


227 


எனவீ ரைபனத்‌ தனையியல்‌ நிலமே" 


என்று நிலத்தை ஐந்தாகச்‌ சுட்டும்‌. இவற்றுள்‌ பாலை நிலத்தைச்‌ 'சுரம்‌' என்று 
கூறுவது எண்ணத்தக்கதாகும்‌. 


"தளவில்‌ உடன்போக்கு பாலையாவது எங்ஙன்‌? தலைவனும்‌ தலைவியும்‌ 
உடன்செல்லும்‌ நிலையைக்‌ குறிஞ்சி என்றன்றோ கூறவேண்டும்‌. அன்னோர்‌ 
செல்லும்‌ வழி நிழலுடையது நீருடையது பூவுடையது. இளவேனில்‌ நலமுடையது 
என்று கூறுதற்கும்‌ இல்லை. பெற்றோரைப்‌ பிரிந்து செல்லுதலின்‌ பாலையயிற்று 
எனலாமோ எனின்‌ புணர்தல்‌ பிரிதல்‌ இருத்தல்‌ இரங்கல்‌ என்ற உரிப்பொருள்கள்‌ 
தலைவனுக்கும்‌ தலைவிக்கும்‌ இடையே நிகழ்வனவன்றிப்‌ பிறரோடு தொடர்புடையன 
வல்லவே, பாலையாவது பிரிதலும்‌ பிரிதல்‌ நிமித்தமும்‌ ஆகும்‌. உடன்பேக்குப்‌ 
பிரிதல்‌ நிமித்தத்தின்‌ பாற்படும்‌. உடன்போக்கில்‌ இருவரும்‌ கூறியிருப்பினும்‌ 
இன்னும்‌ மணமாகாமையின்‌ பிரிவோமோ, பெற்றோரால்‌ பிரிக்கப்படுவோமோ என்று 

6 


பிரிவுணர்ச்சி இருவர்தம்‌ உள்ளத்தும்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌" ' என உடன்போக்குப்‌ 


பாடல்கள்‌ பாலைப்‌ பிரிவினுள்‌ அடக்கப்‌ பெற்றமைக்குக்‌ காரணங்‌ கூறுவர்‌. 


பாலையின்‌ உரிப்பொருளாகத்‌ தலைவியைவிட்டுத்‌ தலைவன்‌ பிரிவது 
கூறப்படும்‌ பொருள்தேடப்‌ புறப்பட எண்ணுதல்‌, அதனால்‌ தலைவி வருந்துதல்‌ - 
தேற்றிப்‌ புறப்படுதல்‌, தலைவன்‌ சிறிது தூரம்‌ சென்று மனம்‌ தடுமாறுதல்‌ - பிரிவில்‌ 
வருந்துதல்‌, தோழி ஆறுதல்‌ சொல்லுதல்‌ ஆகிய செய்திகளே பாலைத்திணையில்‌ 
பெரும்பாலும்‌ பாடுபொருளாய்‌ இருக்கக்‌ காணலாம்‌, அவ்வகைப்‌ பாலைத்திணையில்‌ 
உடன்போக்காகச்‌ செல்லும்‌ தலைவன்‌ தலைவியர்‌ நிலையையும்‌, மகளைப்‌ பிரிந்து 
தாய்‌ புலம்புகின்ற நிலையையும்‌ காட்டுவதற்குச்‌ சரியான காரணம்‌ ஏதும்‌ இல்லை 
என்றாலும்‌, இச்சூழலுக்குச்‌ காட்டப்படும்‌ இயற்கைப்‌ பின்னணி பாலை வழியாக 


இருந்த காரணத்தால்‌ இச்செய்திகளைப்‌ பாலைத்திணையில்‌ சேர்த்துள்ளனர்‌ 


228 
எனலாம்‌. இச்சிக்கலை எடுத்துக்காட்டி நா.செயராமன்‌ பாலைக்கெனத்‌ தனிநிலம்‌ 
தொல்காப்பியர்‌ கூறாததற்குக்‌ காரணங்‌ கூறிக்‌ கருப்பொருளும்‌ உரிப்பொருளும்‌ 
கூறியிருப்பதை எடுத்துக்காட்டி உடன்போக்குத்‌ தொல்காப்பியத்தில்‌ இடம்பெற்ற 


2 பிர 
காரணத்தை வரையறுப்பர்‌"' . 


தலைவன்‌ தலைவியர்‌ தங்களது திருமணம்‌ நடைபெறத்‌ தடையுள்ளதை 
அறிந்து உடன்போக்காக ஊரைவிட்டுச்‌ சென்றுவிடுவர்‌. அப்போது மகளைப்‌ பிரிந்த 
தாய்‌ புலம்புவதைப்‌ பாலைக்குரிய உரிப்பொருளாகத்‌ தொல்காப்பியர்‌ கூறுகிறார்‌. 
கருத்தொருமித்த காதலர்‌ ஒன்றுபடச்‌ சமுதாயம்‌ இணங்காத சூழலில்‌ இருவரும்‌ 
அயலூர்‌ ஏகுதலும்‌, தலைவியைப்‌ பிரிந்த தாய்‌ புலம்புதலும்‌ தொடக்க காலத்தில்‌ 
இலக்கியப்பெற்றி அடையாமல்‌ இருந்திருக்க வேண்டும்‌. தொல்காப்பியர்‌ 
காலத்தில்தான்‌ உடன்போக்கு இலக்கியப்‌ பெற்றி அடைந்தது. எனவேதான்‌, பாலை 
எனும்‌ திணையுள்‌ உடன்போக்குச்‌ செய்திகளையும்‌ உள்ளடக்கிக்‌ கூறுகிறார்‌. 
உடன்போக்குச்‌ செல்லும்‌ வழி சுரமாக இருப்பதாலும்‌, பாலைத்திணையில்‌ 
அப்பொருளை ஏற்றிச்‌ சொல்வது பொருத்தமாகப்படுகிறது என்று அவர்‌ கூறும்‌ 
கருத்துச்‌ சிந்திக்கத்தக்கது. 
பாலையில்‌ மிகுதி......... ? 

பாலையில்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ மிகுதியாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 
இதற்குரிய காரணத்தை ஆராயும்பொழுது பாலைப்‌ பருவங்களை உரிப்பொருளுடன்‌ 
சார்த்தி விளக்கும்‌ நச்சினார்க்கினியர்‌ "காலையும்‌ மாலையும்‌ நண்பகலன்ன 
கடுமைகூரச்‌ சோலை தேம்பி கூவன்‌ மாறி நீரும்‌ நிழலுமின்றி நிலம்‌ பாய்ந்துறந்து 
துன்பம்‌ பெருவதோரு காலமாதலின்‌ இன்பத்திற்கு இடையூறாகிய பிரிவிற்கு 


"38 


நண்பகலும்‌ வேனிலும்‌ சிறப்புடையதாயிற்று என்பர்‌. இவ்வாறாகப்‌ பாலைப்‌ 


பருவங்களில்‌ வேனிற்காலத்திற்குச்‌ சிறப்பு அளிக்கப்பெற்றுள்ளதாலும்‌, 


229 
உடன்போக்கிற்குரிய காலமாக வேனிற்காலம்‌ திகழ்வதாலும்‌ இவ்வொப்புமை கருதி 


உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ பாலையில்‌ மிகுதியாக இடம்பெற்றுள்ளன எனலாம்‌. 


உடன்போக்குப்‌ பாலைநிலத்திலும்‌, பிற நிலங்களிலும்‌, கோடைக்‌ 
காலத்திலும்‌ இளவேனில்‌ முதலான பிற காலங்களிலும்‌ நிகழலாம்‌ என்றாலும்‌, 
இதில்‌ பிரிக்கப்படுவோமோ என்ற பிரிவுணர்ச்சியே மேலோங்கி இருக்கின்றது. 
இப்பிரிவுணர்ச்சியை முன்னிறுத்தி புலவர்கள்‌ பாடல்கள்‌ இயற்றியுள்ளதாலும்‌, 
பாலையின்‌ உரிப்பொருள்‌ பிரிவாவதாலும்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ மிகுதியாகப்‌ 


பாலையில்‌ குறிக்கப்பெற்றன. 


குறிஞ்சியில்‌ உடன்போக்கு 


தொல்காப்பியர்‌ பாலைத்‌ திணைக்குரிய பொழுதுகளை, 


"நடுநிலைத்‌ திணையே நண்பகல்‌ வேனிலொடு 


முடிவுநிலை மருங்கின்‌ முன்னிய நெறித்தே"” 


"பின்பனி தானும்‌ உரித்தென மொழிப" 


என்று வரையறுப்பர்‌. இதன்வழி வேனிற்காலம்‌ பாலைக்குரிய பொழுதாகத்‌ 
திகழ்வதாலும்‌, இத்தகைய வேனிற்காலத்தில்‌ குறிஞ்சித்‌ திணை தன்னியல்பு திரிந்து 
பாலையாகும்‌ என்பதாலும்‌, பாலையின்‌ உரிப்பொருளாகிய உடன்போக்கைப்‌ 


புலவர்கள்‌ குறிஞ்சித்திணையில்‌ ஏற்றுப்‌ பாடியுள்ளனர்‌ என்று தெளியலாம்‌. 


தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொள்ளுதல்‌, இதை 
அறிந்த அவர்களது சுற்றத்தார்‌ வருந்துதல்‌ என்று உடன்போக்கினை இருகூறாகப்‌ 
பிரித்துப்‌ பார்க்கும்பொழுது தலைவனும்‌ தலைவியும்‌ கொண்டுதலைக்‌ கழியுமிடத்து, 
அவ்வொழுக்கம்‌ புணர்தலின்பாற்படுதலாலும்‌, குறிஞ்சியின்‌ உரிப்பொருள்‌ 
புணர்தலாகத்‌ திகழ்வதாலும்‌ இவ்விரு ஒப்புமை கருதி உடன்போக்கினைக்‌ 


குறிஞ்சித்‌ திணையில்‌ அமைத்துள்ளதாகக்‌ கருத இடமுண்டு. 


230 


நெய்தலில்‌ குறைவு........... ? 


; ஆகும்‌. தலைவன்‌ 


நெய்தலாவது இரங்கலும்‌ இரங்கல்‌ நிமித்தமும்‌" 
பொருள்‌ தேடும்‌ பொருட்டுச்‌ சேறலின்‌ அவட்கு இரக்கம்‌ தோன்றுகிறது. அவளது 
இரக்கம்‌ பிரிவு பற்றியே நிகழ்கின்றது. பாலையின்‌ உரிப்பொருளும்‌ பிரிதலாக 
அமைகிறது. ஆகவே நெய்தல்‌ பாலையடியாகத்தான்‌ பிறக்கிறது எனலாம்‌. பிரிவு 


என்ற இச்சிறு ஒப்புமை காரணமாகப்‌ பாலையின்‌ உரிப்பொருளாகிய உடன்போக்கு 


இத்திணையில்‌ குறைந்த அளவே பயின்றுவந்துள்ளன எனக்‌ கொள்ளலாம்‌. 


கூற்றும்‌ உடன்போக்கும்‌ 

உடன்போக்குத்‌ துறையில்‌ தலைவன்‌, தலைவி, செவிலி, தோழி, நற்றாய்‌, 
கண்டோர்‌ ஆகியோர்‌ கூற்று நிகழ்த்துவதற்கு உரியவர்கள்‌ ஆவர்‌, இவற்றுள்‌ 
கண்டோரில்‌ அந்தணர்‌“, அயலோர்‌ அடக்கப்படுவர்‌ என்பர்‌ உடன்போக்கில்‌ 
நற்றாய்‌ ”“ மிகுதியாக கூற்று நிகழ்த்துகிறாள்‌. தலைவியின்‌ கூற்று” குறைவாக 


இடம்பெற்றுள்ளது. 


மிகுதியும்‌ குறைவும்‌ 


தலைவி குடும்பத்தை விட்டுப்‌ பிரிந்து உடன்போக்கு மேற்கொண்ட 
நிலையில்‌ தாயர்‌ புலம்பும்‌ பாடல்கள்‌ மிகுதியாக இடம்பெற்றுள்ளன. சங்க 
இலக்கியத்தில்‌ தாய்‌ புலம்பும்‌ நிலையில்‌ மட்டுமே நற்றாய்‌ கூற்றுப்‌ பாடல்கள்‌ 


அமைந்துள்ளன என்பது கவனத்திற்குரியது. 


231 

தலைவனும்‌ தலைவியும்‌ முதுவேனிற்‌ பருவத்திலேயே அருஞ்சுர வழி 
செல்வதாகக்‌ கூறுதல்‌ சங்க இலக்கிய மரபாகவே காணப்பெறுகிறது. இக்கொடும்‌ 
பாலைக்காட்சி படம்‌ பிடிக்கப்பட்டு இவ்வரிய வழியில்‌ மகள்‌ சென்றாளே என்ற 
தாயின்‌ நெஞ்சம்‌ பேதலிப்பதும்‌ காட்டப்படுகிறது. "தலைவியைப்‌ பிரிந்த தாயுள்ளம்‌ 
பல நிலைகளில்‌ ஏங்குகிறது. வேதனையுறுகிறது. மணப்பருவம்‌ உற்றவுடனே 
மகளுக்குச்‌ சிறப்பாகத்‌ திருமணம்‌ செய்ய வேண்டும்‌ என்று தாய்‌ திட்டமிடுகிறாள்‌. 
மகளோ தாயைத்‌ துறந்து தன்‌ தலைவனுடன்‌ சென்றவுடன்‌, தாயின்‌ 
இதயக்கொட்டைத்‌ தகர்ந்து விடுகிறது. ஆசைத்‌ தூண்கள்‌ இற்று விழுகின்றன”, 
மகளுக்காகவே வாழ்ந்த தாயுள்ளம்‌ பிரிவைத்‌ தாங்காமல்‌ இறக்கவும்‌ 
முடியவில்லையே என்று ஏங்குகிறது. இதில்‌ தாயின்‌ மனப்புலம்பல்களைப்‌ 
பல்வேறு நிலைகளில்‌ புலவர்கள்‌ சிறப்புறப்‌ படைத்துள்ளனர்‌. இவ்வாறாக 
அக்காலச்‌ சமுதாயச்சூழலைப்‌ படம்பிடித்துக்‌ காட்டவிரும்பிய புலவர்கள்‌ ஏனைய 
கூற்றுகளைவிட, நற்றாய்‌ கூற்றுகளை உடன்போக்குத்‌ துறையில்‌ மிகுதியாகப்‌ 


படைத்துள்ளனர்‌ என்று துணியலாம்‌. 


பெண்‌ மக்களின்‌ ஒழுக்கத்துக்குக்‌ காப்பாளி பெற்ற தாயே. யாதும்‌ தவறு 
நேரின்‌ இவள்‌ வளர்த்த அழகு இது' என்று ஊரார்‌ தாய்மேல்‌ பழிசுமத்தக்‌ 
காணலாம்‌. அதுகேட்டு அன்னை நாணுவாளேயன்றிப்‌ பொறுப்புத்‌ 
தனக்கில்லையென்று தட்டிக்‌ கழியாள்‌. களவுக்‌ குமரி பெற்றோரை அஞ்சுவாள்‌ எனத்‌ 
தந்தையையும்‌ உளப்படுத்திப்‌ பொதுவாகச்‌ சொல்லினும்‌, ஈன்றவளையே சிறப்பாகக்‌ 
குறிக்கும்‌. ஊர்மாதர்கள்‌ இன்னவள்‌ மகள்‌ என்று தாயைச்‌ சுட்டி மகளைச்‌ 
சுட்டுவதுதான்‌ நம்‌ சமுதாய மரபு. தாய்‌ பெயரை இழுத்தும்‌ அவட்குமுன்‌ வந்தும்‌ 
ஊரினர்‌ அலர்‌ கூறுவராதலின்‌, மகள்‌ களவொழுகத்தால்‌ மனங்கசப்பவளும்‌, 
கொதிப்பளும்‌ ஈன்றாளே. "உடன்போக்குத்‌ துறைபற்றிய பாடல்களைத்‌ 


தொகுத்துவைத்து நோக்கின்‌ அப்போக்குக்குக்‌ காரணள்‌, தாய்‌ என்பது தெளிவாம்‌"” 


232 


என்பர்‌. எனவே உடன்போக்கு என்ற ஒரு துறை உருவாவதற்கு நற்றாய்‌ 
அடிப்படைக்‌ காரணமாக விளங்கியவள்‌ ஆதலின்‌, அத்துறையில்‌ அவளது கூற்று 


மிகுதியாக இடம்பெறுவதில்‌ வியப்பில்லை. 


தலைவி கூற்றுக்‌ குறைவாக இடம்பெற்றதற்குரிய காரணத்தை 
ஆராய்ந்தபோது "மிகுந்த செய்ந்நன்றிக்கு உரிய தாயை, தலைவி மிக அஞ்சி 
வெறுத்து உடன்போகத்‌ துணிகின்றாள்‌. இது வேண்டாத அச்சமாகும்‌. தாய்க்கு 
உண்மையை உணர்த்தாது, அவளைக்‌ கொடியவள்‌ என்று கடிவது பொருந்துமா? 
உண்மையை அறிந்தபின்‌ தாய்‌ துறக்கத்தக்கவளாக நடந்தாளா? இல்லை என்பதே 
இலக்கிய விடை" என்பர்‌. தலைவி தனது களவினை அன்னையிடம்‌ காட்டத்‌ 
தயங்குகிறாள்‌. பெற்ற அன்னையிடமே பேசத்‌ தயங்கியவள்‌ மற்ற மாந்தர்களிடம்‌ 
எவ்வாறு பேசுவாள்‌? அவ்வகையில்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ தலைவியின்‌ 


கூற்றுக்குறைவாகவே இடம்பெற்றுள்ளது எனலாம்‌. 


பாடிய புலவர்கள்‌ 

உடன்போக்குப்‌ பாடல்களைப்‌ பாடிய புலவர்களை ஓதலாந்தையார்‌ 
பாடல்கள்‌, கயமனார்‌ பாடல்கள்‌, பெருங்கடுங்கோ பாடல்கள்‌, கபிலர்‌ பாடல்கள்‌, 
ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌, மூன்று 
பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஒரு பாடல்‌ 


பாடிய புலவர்கள்‌ என்ற பகுப்புக்களில்‌ அடக்கலாம்‌, 


மிகுதியும்‌ பொருத்தமும்‌ 
ஓதலாந்தையார்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ மிகுதியான பாடல்களைப்‌(37) 
பாடியுள்ளார்‌. மிகுதிக்குரிய காரணத்தை ஆராய்வதற்குமுன்‌, அவரைப்‌ பற்றிய 


அறிமுகச்‌ செய்தி விளக்கப்பெறுகிறது. ஐங்குறறுற்றில்‌ நான்காவதாக 


233 
வைக்கப்பட்டுள்ள பாலைத்‌ திணை பாடல்களை ஓதலாந்தையார்‌ இயற்றியுள்ளார்‌. 
"ஆதன்‌, தந்தை என்னும்‌ சொற்கள்‌ ஆதனுக்குத்‌ தந்தை என்னும்‌ பொருள்பட்டு 
'ஆந்தை' என மருவி வழங்கிவந்துள்ளது. அவ்வாறு மருவிய ஆந்தை எனும்‌ 
பெயர்‌, ஆர்‌ எனும்‌ சிறப்பு விகுதியோடு இணைந்து ஆந்தையார்‌ என 
வழங்கப்பெற்றது. ஆந்தையார்‌ என்பது தொடக்கத்தில்‌ ஆதனுக்குத்‌ தந்தையார்‌ 
எனும்‌ காரணப்‌ பெயராக அமைந்து, பின்னர்‌ அதுவே பலருக்கும்‌ இயற்பெயராக 
வழங்கி வந்துள்ளது”””. அஞ்சில்‌ ஆந்தையார்‌, ஓதலாந்தையார்‌, சிறைக்குடி 


ஆந்தையார்‌, பிசிராந்தையார்‌ எனச்‌ சங்க இலக்கியத்தில்‌ 'ஆந்தையார்‌' எனும்‌ 


பெயரில்‌ நான்கு புலவர்கள்‌ இருந்தமை அறிய வருகின்றது. 


ஓதல்‌ ஆந்தையார்‌, பிசிராந்தையார்‌ போல ஓதல்‌ என்னும்‌ ஊரினர்‌. 
"இவ்வூர்‌ ஓதலூர்‌ என்ற பெயருடன்‌ மேலைக்‌ கடற்கரைப்‌ பகுதியில்‌ குட்டநாட்டில்‌ 
உள்ளது. குட்டநாட்டை அடுத்துள்ள பகுதி பாலையே; அன்றியும்‌ அதற்குக்‌ 
கிழக்கில்‌ உள்ள பாலைக்காடும்‌, பிறவும்‌ பாலைநிலப்‌ பகுதிகளாக இருத்தலின்‌, 
பாலைப்‌ பாட்டுக்களை  வரைந்துகொண்டு இவர்‌ விதந்து பாடுவது 
வொர்க்க்க்ம்‌ல்‌ எனவே ஓதலாந்தையார்‌ பாலைநிலம்‌ சூழ்ந்த பகுதியில்‌ 
வாழ்ந்ததாலும்‌, பாலைத்திணையில்‌ மிகுதியாகப்‌ பாடல்களை இயற்றியுள்ளதாலும்‌, 
பாலையின்‌ உரிப்பொருளாகிய உடன்போக்கினை மிகுதியாகப்‌ பாடியிருப்பது 


பொருத்தமாகும்‌. 


ஓதலாந்தையார்‌ பாலைப்‌ பாடல்களை மிகுதியாகப்‌ பாடிய சிறப்புக்குரியவர்‌. 
"எத்தனையோ வகையான பாடல்களில்‌ நம்மை இவர்‌ திளைக்கச்‌ செய்கின்றார்‌. 
அவை பலவற்றுள்ளும்‌ எக்காலும்‌, நம்‌ இதயத்தைவிட்டு நீங்காத வகையில்‌ சில 
குறிப்பிடத்‌ தக்கனவாய்‌ உள்ளன. கொடிய பாலையையே இவர்தம்‌ 


சொல்லோவியங்களில்‌ தீட்டினர்‌. நிறம்‌ வறண்டு போயினும்‌, அஃநிணை 


234 
உயிர்களிடத்தில்‌ நெஞ்சம்‌ வறளவில்லை என்று இவர்‌ காட்டும்‌ ஈர நாகரீகம்‌ எந்தக்‌ 
கனகல்லையும்‌ கரைக்கும்‌ இயல்புடையதாகும்‌. ஓதலாந்தையாரின்‌ அருள்‌ 
நெஞ்சினைப்‌ பாலைத்திணைப்‌ பாடல்களிலே காணமுடிகிறது. வெம்மைக்கும்‌ 
தன்மையூட்டிய இச்சான்றோரின்‌ நெஞ்சம்‌ த்த என்‌ ஓதலாந்தையாரின்‌ 
சிறப்பினை மதிப்பிடுவர்‌. எந்த ஒரு துறையிலும்‌ ஆழ்ந்த புலமை பெற்றவராலேயே 
அத்துறையினைச்‌ சிறப்பாகப்‌ படைக்க இயலும்‌. ஆழ்ந்த புலமை பெறுவதற்கு 
அத்துறையிலேயே தோய்ந்து எண்ணிக்கையில்‌ மிகுதியான பாடல்களைப்‌ 
படயிருக்க வேண்டும்‌. அவ்வகையில்‌ ஓதலாந்தையார்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ 


மிகுதியான பாடல்களை இயற்றியுள்ளதாகக்‌ கருதலாம்‌. 


இவர்‌ இத்துறையில்‌ முப்பத்தேழு பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
அப்பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, பாலைத்திணையிலும்‌”” மட்டும்‌ இடம்பெற்றுள்ளன. 
இவற்றில்‌ நற்றாய்‌ ற்‌ பதின்மூன்று, கண்டோர்‌ கூற்று எட்டு, தலைவி கூற்று 
ஐந்து, தலைவனுக்கும்‌, தோழிக்கும்‌ நாந்நான்‌கு கூற்றுகள்‌, செவிலி கூற்று 
மூன்று” என்று வரையறுக்கப்‌ பெற்றுள்ளது. ஓதலாந்தையார்‌ நற்றாய்‌ கூற்றினை 


மிகுதியும்‌ பாடியிருப்பது குறிக்கத்தக்கது. 


துறைப்‌ பொருத்தம்‌ 

நெல்லி, கனிகள்‌ பலவற்றை உண்டு, செங்கடம்பு மரத்தின்‌ நிழலின்கண்‌ 
தலைவனும்‌, தலைவியும்‌ தங்கியிருந்தனர்‌. இவர்கள்‌ காண்பதற்குப்‌ பிரிவரிதாகிய 
மகன்றிற்‌ பறவை போலக்‌ காட்சி அளித்தனர்‌. இத்தன்மை வாய்ந்த தலைமக்கள்‌ 
செல்லக்கூடிய வழியானது இரங்கத்தக்கதாய்‌ உள்ளது என்று கண்டோர்‌ வருத்தும்‌ 


கொள்வதாக இப்பாடல்‌ புனையப்பெற்றுள்ளது. இதனை, 


235 
"பைங்காய்‌ நெல்லி பலவுடன்‌ மிசைந்து 
யார்கொல்‌ அளியர்‌ தாமே வார்சிறைக்‌ 
குறுங்கான்‌ மகன்றி லன்ன 


உடன்புணர்‌ கொள்கைக்‌ காத லோரே" 


என்பர்‌. இதற்கு "சுரத்திடைச்‌ செல்வோர்‌ நெல்லிக்கனியை உண்டல்‌ மரபு என்றும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ இன்றியமையாச்‌ சிறப்பினராய்ப்‌ புணர்ந்துடன்‌ போகிய 
கொள்கையினையும்‌ உடையராய்த்‌ தோன்றுதலின்‌ மகன்றில்‌ அன்ன, உடன்புணர்‌ 
கொள்கைக்‌ காதலோரே என்றும்‌ இவர்‌ செல்லும்‌ நெறி வெவ்விய சுரமும்‌, கொடிய 


விலங்கு வாழ்வதுமாகலின்‌, அந்நலனின்மை கருதி யார்கொல்‌ அளியர்‌" 


என்றும்‌ 
உரை கூறுவர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 
'உடன்புணர்‌ கொள்கை' என்ற குறிப்பைக்‌ கொண்டு தலைவனும்‌, தலைவியும்‌ 
உடன்போக்கினை மேற்கொண்டதும்‌ 'பைங்காய்‌ நெல்லி பலவுடன்‌ மிசைந்து' என்ற 
தொடரைக்‌ கொண்டு சுரத்திடைச்‌ செல்வோரின்‌ உணவு குறிக்கப்‌ பெற்றுள்ளதும்‌ 
அறியப்பெறுகிறது. இப்பாடல்‌ யார்‌ கூற்று என்பதற்கான சான்று எதுவும்‌ 
வெளிப்படையாகச்‌ சுட்டப்பெறவில்லை. ஆனால்‌ 'யார்கொல்‌ அளியர்‌' என்ற 
குறிப்பைக்‌ கொண்டு உடன்போக்கின்போது சுரத்திடையில்‌ தலைமக்களை 
நேரடியாகக்‌ கண்டு அவர்களது நிலைகுறித்து வருத்தம்‌ அடைபவர்‌ கண்டோர்‌ 


ஆகலின்‌ கண்டோர்‌ கூற்றாகக்‌ கொள்வது குறிப்பாய்ப்‌ பொருந்தும்‌ எனலாம்‌. 


உடன்போகியாளின்‌ தாய்படும்‌ அவலப்பாங்கினையும்‌, அவள்‌ காட்டும்‌ 
அன்பின்‌ திறத்தினையும்‌, இவளது தெளிந்த அறிவினையும்‌ முப்பது பாடல்களில்‌ 
(ஐங்‌ 371-400) ஏற்றம்பட வடிக்கின்றார்‌. இம்முப்பது செய்புட்களையும்‌ ஒரே 


முறையில்‌ இருந்து படிப்பின்‌, உள்ளோட்டங்கள்‌ ஊடுறு கதிர்ப்படம்போன்று 


236 
தோன்றும்‌. மகளின்‌ உடன்போக்கைத்‌ தாய்‌ ஓப்புகின்றாள்‌. அறநெறி இதுவெனத்‌ 
தெளிந்த என்‌ மகள்‌ என்று தலைவியைப்‌ போற்றுகின்றாள்‌. மகளின்‌ செலவுக்குத்‌ 
தாய்‌ வருந்தவில்லை. உண்மையைச்‌ சொல்லும்‌ துணிவு மகளுக்கு இல்லையே 
என்கிறாள்‌. உண்மையைச்‌ சொல்லியிருப்பின்‌ உடன்போக வேண்டிய அவசியமில்லை 


என்று இரங்குகின்றாள்‌. 


ஓதலாந்தையார்‌, தலைவனது தாய்மேல்‌, தலைவியின்‌ தாய்க்குச்‌ சினம்‌ 
உண்டு என்பதை வெளிப்படுத்தியுள்ளார்‌. தலைவனின்‌ தாய்‌ தலைவனை அன்று 
பெற்றதனால்‌ அன்றோ என்‌ மகள்‌ இன்று கடுஞ்சுரவழியில்‌ செல்ல நேர்ந்தது என்று 
வளைத்துத்‌ தொடுத்து வாயாடுவாள்‌. மகளின்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ 
வைத்துத்‌ : தாயர்தம்‌ எண்ணவோட்டங்களைப்‌ பல திறங்களாகப்புலவர்‌ வடித்துக்‌ 
கள்‌. அதனால்‌ அகவிலக்கியம்‌ பாடுவார்‌ பாடும்‌ வன்மைக்கு இயைந்து 
விரியும்‌ எனலாம்‌. இருபால்‌ தாயாரின்‌ இகலுணர்ச்சி பாடப்பெறுவதால்‌, 
அகவிலக்கியம்‌ தமிழ்ச்‌ சமுதாய மனப்பான்மையோடு இயங்குவது என்பதை அறிய 
முடிகிறது. தலைவனது தாய்‌ கூற்றாகவன்றி வைப்புத்தலம்‌ போலப்‌ பாட்டின்‌ 
அகத்து வருதலின்‌, அகமரபு புதிய மரபிற்கும்‌ வழிவிடுவது என்பதை 


உணரமுடிகிறது. 


கயமனார்‌ பாடல்கள்‌ 


கயமனார்‌ பாலைத்திணையில்‌ உடன்போக்கையும்‌ அதனையடுத்த செவிலி 
புலம்பல்‌, நற்றாய்‌ புலம்பல்‌, மனைமருட்சி, கண்டோர்‌ இரக்கம்‌, முதலாய 
புலம்பல்களையும்‌ பலவாறாகச்‌ சிறப்பித்தும்‌ பாடவல்லவர்‌. அங்ஙனம்‌ பாடிய 


பாடல்கள்‌ அனைத்தும்‌ கேட்போரின்‌ கல்மனத்தையும்‌ கரைக்கும்‌ தன்மையன. 


கயமனார்‌ உடன்போக்கில்‌ இருபத்தோரு பாடல்களை இயற்றியுள்ளார்‌. 


அப்பாடல்கள்‌ நற்றிணை, குறுந்தொகை,  அகநானூ ற்‌ ஆகியவற்றில்‌ 


237 
காணப்பெறுகின்றன. இவர்‌ செவிலிக்குப்‌ பத்துக்‌ கூற்றினையும்‌, நற்றாய்க்கு ஏழு 
கூற்றினையும்‌, தோழிக்கு இரண்டு கூற்றினையும்‌, தலைவனுக்கும்‌, கண்டோருக்கும்‌ 
ஒவ்வொரு கூற்றினையும்‌ இயற்றியுள்ளார்‌. இவரது பாடல்கள்‌ அகநானுூற்றிலும்‌, 


பாலைத்திணையிலும்‌, செவிலி கூற்றிலும்‌ மிகுந்திருப்பது கருதத்தக்கது. 


தலைவியின்‌ மென்மைக்கு இரங்கல்‌ 

கயமனாரின்‌ குறுந்தொகைப்‌ பாட்டு மகட்போக்கிய செவிலித்தாய்‌ உரைத்தது 
என்பதாகும்‌. தலைவியானவள்‌ இளமைக்‌ காலத்தில்‌ பொற்காலத்தில்‌ பொரிகலந்த 
பாலை மிக்குள்ளதென்று குடிக்க மறுத்தாள்‌. ஆனால்‌ பருவம்‌ வாய்ந்த பிறகு 
நிழலும்‌, நீரும்‌ இல்லாத சுரவழியில்‌ தலைவனின்‌ பாதுகாப்பில்‌ விரைந்து 
உடன்போக்கினை மேற்கொண்டாள்‌. அவ்வாறு செல்லும்‌ வழியில்‌ உலர்ந்து வற்றிய 
சேற்றுக்கலங்கலை எப்படிக்‌ குடிப்பாள்‌ எனச்‌ செவிலித்தாய்‌ முன்னை நிலையொடு 


ஓப்பிட்டுப்‌ பெருந்துயர்‌ அடைகிறாள்‌. இதனை, 


"நிழலான்‌ றவிந்த நீரில்‌ ஆரிடைக்‌ 
கழலோன்‌ காப்பக்‌ கடுகுபு போகி 


என்பாள்‌. 


இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள தளிரன்‌ னோளே(356;8) என்றது 
தலைவியையும்‌, கழலோன்‌ காப்பக்‌ கடுகுபு போகி என்றது தலைவனுடன்‌ தலைவி 
உடன்போக்கினை மேற்கொண்டதையும்‌ குறிப்பதாகும்‌. நிழல்‌ ஆன்று அவிந்த 


நீர்இல்‌ ஆரிடை என்ற தொடரைக்‌ கொண்டு தலைமக்கள்‌ சென்ற கடத்தற்கரிய 


258 


பாலைநிறம்‌ சுட்டப்பெறுவது அறியப்பெறுகிறது. "தளிரன்னோள்‌ என்றது பாலை 


வழிச்‌ செல்ல வொண்ணாத அவள்‌ மென்மையையும்‌, மேனியையும்‌ குறித்து 


"6l 


நின்றது"'' என்பர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ மகட்போக்கிய செவிலித்தாய்‌ 


மகளது மென்மைத்‌ தன்மைக்கு இரங்கி உரைத்தது அறியப்பெறுகிறது. 


பெருங்கடுங்கோப்‌ பாடல்கள்‌ 

பெருங்கடுங்கோ  சேரவேந்தராவார்‌, மலையாளத்துக்‌ குறும்பர்‌ நாடு 
தாலுகாவின்‌ ஒரு பகுதிக்கு பாயனாடென்று பெயர்‌ வழங்குகின்றது. இப்பாயனாட்டின்‌ 
வேறொரு “பகுதிக்கு “கடுங்கோ நாடென்பது பெயர்‌. வள்ளுவநாடு மாவட்டத்தில்‌ 
இன்னும்‌ கடுங்கோவூர்‌, கடுங்கோபுரம்‌ எனப்‌ பெயர்‌ தாங்கிய ஊர்கள்‌ இருக்கின்றன. 
அந்நாட்டிலிருந்து அரசு புரிந்தவர்‌ கடுங்கோ எனப்படுபவர்‌. அந்நாடு செல்வக்‌ 
கடுங்கோ வாழியாதன்‌ காலத்திலோ, அதற்கு முன்னரோ இப்பெயரை 

62 


எய்தியிருக்கலாம்‌'"' ' என்பர்‌. கடுங்கோ எனும்‌ பெயர்‌ இடப்பெயராக வழங்கப்பெற்ற, 


பின்‌ பலருக்கும்‌ இயற்பெயராக வழங்கியிருத்தல்‌ வேண்டும்‌ என்பது தெளிவறும்‌. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ பெருங்கடுங்கோ ஒன்பது பாடல்கள்‌" 


பாடியுள்ளார்‌. இவரது பாடல்கள்‌ நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, 


"od 


அகநானூறு ஆகியவற்றில்‌ இடம்பெறுகின்றன. இவற்றில்‌ தலைவன்‌ கூற்று 


ஐந்து, தோழி கூற்று இரண்டு, தலைவி கூற்று ஒன்று, கண்டோர்‌ கூற்று ஒன்று 
"6s 


என்று வரையறுக்கப்‌ பெற்றுள்ளது". இவரது பாடல்கள்‌ நற்றிணையிலும்‌, 


தலைவன்‌ கூற்றிலும்‌ மிகுந்துள்ளன. 


தலைவன்‌ மெல்லக்‌ கொண்டேகல்‌ 


பெருங்கடுங்கோவின்‌ தலைவன்‌ கூற்றுப்பாடல்‌ உடன்போகாநின்ற 


தலைமகன்‌ தலைமகட்குச்‌ சொல்லியது என்பதாகும்‌. தலைவன்‌, தலைவியை 


239 
இருளில்‌ கொண்டுதலைக்‌ கழிந்தான்‌. அவ்வாறு சென்றபோது சுரநெறியில்‌ 


தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறும்‌ முகமாக இப்பாடல்‌ புனையப்பெற்றுள்ளது. 


களிறானது வேங்கைமரத்தின்‌ பருத்த அடியை முறித்தது. அம்மரத்தின்‌ 
தேனை உறிஞ்சுகின்ற ஈக்கள்‌ ஓடுமாறு, பொன்‌ போன்ற பூங்கொத்தாகிய 
உணவினைப்‌ பறித்துத்‌ தனது கன்றுக்கும்‌ பிணைக்கும்‌ ஊட்டாநின்றது. 
இத்தகைய காட்சி நிரம்பிய மலைப்பகுதியில்‌ கார்த்திகை விளக்கு வரிசைபோல 
கோங்கம்‌ பூக்கள்‌ மலர்ந்திருந்தன. இத்தகைய காட்டுப்பகுதி உன்‌ தந்தைக்கு 
உரிமையானது. இதன்வழியாகத்தான்‌ நாம்‌ இப்போது சென்று கொண்டிருக்கிறோம்‌ 


என்பதைத்‌ தலைவன்‌ 


"கண்டிசின்‌ வாழியோ குறுமகள்‌ நுந்தை 
அறுமீன்‌ பயந்த அறஞ்செய்‌ திங்கள்‌ 
செல்சுடர்‌ நெடுங்கொடி போலப்‌ 

"66 


பல்பூங்‌ கோங்கம்‌ அணிந்த காடே 


என்பான்‌. 


இப்பாடல்‌ யார்‌ கூற்று என்பதற்கு வெளிப்படையான சான்று எதுவும்‌ 
இல்லை. குறுமகள்‌ என்னும்‌ விளியால்‌ கூற்றைக்‌ கேட்பவள்‌ தலைவி என்பது 
வெளிப்படையாய்‌ உள்ளது. உடன்போக்குப்‌ பற்றிக்‌ கூறியதற்குப்‌ பாடலில்‌ 
வெளிப்படையான சான்றுகள்‌ இல்லை. கன்றோடு மடப்பிடி  .......... வேழம்‌ 
வேங்கைப்‌ பொன்புறை கவழம்‌ புறந்தருபு ஊட்டும்‌ என்றது "காதலியோடு இல்லறம்‌ 
நிகழ்த்தி அவளிடத்துப்‌ பிறந்த மக்களுடனே அவளையும்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்வேனெக்‌ காதலன்‌ குறிப்பித்ததாம்‌"” என்னும்‌ இறைச்சிப்பொருள்‌ கொண்டது 


என்பர்‌ பின்னத்தூரார்‌. இவ்விறைச்சிப்‌ பொருளோடு பொருந்தி 'கண்டிசின்‌ வாழியோ 


240 
குறுமகள்‌ நுந்தை காடே' என்றது உடன்போகியவழித்‌ தலைவன்‌ தலைவியிடம்‌ 
அவளது தந்தையின்‌ காட்டினை அறிமுகப்படுத்திச்‌ சென்றான்‌. இதனால்‌ 
உடன்போக்கு உணர்த்தப்படுவதும்‌ இப்பாடலைத்‌ தலைவன்‌ கூற்றாகக்‌ கொள்வதும்‌ 
குறிப்பாய்ப்‌ பொருந்துவதால்‌ இப்பாடலின்‌ துறைக்குறிப்புக்‌ குறிப்பாய்ப்‌ பொருந்துகிறது 


எனலாம்‌. 


கபிலர்‌ பாடல்கள்‌ 


6# 
கபிலர்‌ உடன்போக்கில்‌ எட்டுப்‌ பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. இவரது 
பாடல்கள்‌ குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு"? ஆகியவற்றில்‌ 


இடம்பெற்றுள்ளன. இவர்‌ குறுந்தொகையிலும்‌, ஐங்குறுநூற்றிலும்‌, அகநானூற்றிலும்‌ 
பாடல்களைப்‌ புனைந்துள்ளார்‌.அப்பாடல்கள்‌ குறிஞ்சித்‌ திணையிலும்‌, 
பாலைத்திணையிலும்‌"” இடம்பெற்றுள்ளன .உடன்போக்குக்‌ கூற்றுகளைத்‌ தோழிக்கு 
ஐந்து, தலைவிக்கு இரண்டு, நற்றாய்க்கு ஒன்று"! என வரையறை செய்துள்ளார்‌. 


இக்கூற்றுகள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, தோழி கூற்றிலும்‌, குறிஞ்சித்‌ திணையிலும்‌ 


மிகுந்திருப்பது கருதத்தக்கது. 


தோழி ஓம்படுத்துரைத்தல்‌ 


கபிலிரின்‌ குறுந்தொகைப்‌ பாட்டு உடன்போக்கு ஒருப்படுத்து மீளுந்‌ 
தலைமகற்குக்‌ கூறியதாகும்‌. காவல்‌ மிகுதியால்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ காணமுடியாத நிலையை எய்தினர்‌. இதனால்‌ தோழி 
தலைவியைத்‌ தலைவனொடு போகும்படி கடைக்கூட்டினாள்‌, இத்தகைய சூழலில்‌ 


தோழி தலைவனிடம்‌ கூற்று நிகழ்த்துகிறாள்‌. 


மூங்கில்கள்‌ நீண்டு வளர்ந்திருக்கக்‌ கூடியதும்‌, குளர்ச்சி பொருந்தியதுமாக 


மலைச்சாரல்‌ விளங்கியது. அம்மலையின்கண்‌ மரையா என்ற விலங்கு 


241 
இலைகளை உண்டு, துயிலுகின்றது. இத்தகைய மலைநாட்டின்‌ கீனலைவ்ள!' 
இப்பெருமகள்பால்‌ நீ எப்பொழுதும்‌ அன்புடையவனாய்ப்‌ பாதுகாத்தல்‌ வேண்டும்‌. 
என்னில்‌ இவள்‌ நின்னையன்றி வேறு எத்தகைய பற்றுக்கோடும்‌ இல்லாதவள்‌ 


என்பதைத்‌ தோழி, 


"ஒருநன்‌ றுடையள்‌ ஆயினும்‌ புரிமாண்டு 
புலவி தீர அளிமதி ........  ..ஃஃஃஃஃஃஃ 


நன்மலை நாட நின்னல திலளே"? 


என்பாள்‌. இதற்குச்‌ சிறந்த நன்மை செய்வோரை உலகத்தார்‌ போற்றுவர்‌. அங்ஙனம்‌ 
போற்றுதல்‌ சிறப்பன்று. சிறு நன்மை செய்தவரையும்‌ போற்றுதலே சிறப்பாம்‌. இவள்‌ 
நினக்குச்‌ சிறிய நன்மையே செய்பவளாயினும்‌ போற்றுக என்று ஓம்படுத்தவாறு"”” 
என்று உரை கூறுவர்‌. இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 
நன்மலை நாட என்றது தலைவனையும்‌, புலவி தீர அளிமதி என்றது தலைமகற்கு 
ஓம்படுத்திக்‌ கூறியதும்‌ தெளியப்பெறும்‌. பெற்றோரையும்‌, உற்றாரையும்‌ விடுத்து 
உன்னையே தனக்குப்‌ பற்றுக்‌ கோடாகக்‌ கொண்டவள்‌ என்பதை நின்னல திலளே 
என்ற குறிப்பு உணர்த்தி நிற்கின்றது. இதன்வழி, உடன்போக்கு ஒருப்படுத்து மீளுந்‌ 


தோழி கூறியது என்பது பொருந்தும்‌. 


ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ 


1] 714 


ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ மொத்தம்‌ ஏழு" ' ஆகும்‌. இப்பாடல்கள்‌ 


நற்றிணையிலும்‌, அகநானுற்றிலும்‌"'”” இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்களில்‌ 


நற்றாய்க்கு மூன்று கூற்றும்‌, தோழி, தலைவன்‌, செவிலி ,கதண்டோர்‌ ஆகியோருக்கு 


ஒவ்வொரு கூற்றும்‌"! குறிக்கப்‌ பெற்றுள்ளன. ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ 


242 
நற்றிணையிலும்‌, பாலைத்‌ திணையிலும்‌, நற்றாய்‌ கூற்றிலும்‌ மிகுதியாக 


இடம்பெற்றுள்ளன. 


தோழி ஓம்படுத்துரைத்தல்‌ 


நற்றிணையின்‌ தோழி கூற்றுப்‌ பாடல்‌ உடன்போக்குந்‌ தோழி கையடுத்தது 
என்பதாகும்‌. தலைவனையும்‌, தலைவியையும்‌ உடன்போக்கிற்குத்‌ தோழி ஒருப்படச்‌ 
செய்தாள்‌, தலைவியைத்‌ தலைவன்பால்‌ வைகிருளில்‌ கொண்டு சென்றாள்‌. 


அந்நிலையில்‌ தலைவனிடம்‌ தோழி கூற்று நிகழ்த்துகிறாள்‌. 


மலர்கள்‌ விளங்கிய பொழில்சூழ்ந்த ஊரையுடையோனே! நினது பிழைபடாத 
நல்ல மொழியைத்‌ தலைவி உண்மை எனத்‌ தெளிந்தாள்‌, அதனால்‌ நின்னொடு 
உடன்போக்கிற்கு ஒருப்பட்டாள்‌. ஆகவே தலைவி முதுமை எய்தினாலும்‌ 


அவளைக்‌ கைவிடாது பாதுகாப்பாயாக என்பதைத்‌ தோழி, 


"அண்ணாரந்‌ தேந்திய வனமுலை தளரினும்‌ 
பொன்னேர்‌ மேனி மணியிற்‌ றாழ்ந்த 
நன்னெடுங்‌ கூந்தல்‌ நரையொடு முடிப்பினும்‌ 


நீத்த லோம்புமதி பூக்கே மூர!"” 
என்பாள்‌, 


இப்பாடல்‌ யார்‌ கூற்று என்பதற்கான சான்று வெளிப்படையாய்‌ இல்லை. 
'நீத்தல்‌ ஓம்புமதி' எனக்‌ கையடை கொடுப்பது பாடலில்‌ கூறப்படுகிறது. இதில்‌ 
'ஓம்புமதி' என்ற குறிப்ப, தலைவியப்‌ பாதுகாப்பாயாக எனத்‌ தோழி கூறியதை 
உணர்த்தி நிற்கின்றது. அகமரபுப்படி தோழி ஓம்படைக்‌ கிளவி கூறுதற்குரியவள்‌"'”* 


எனவே, இதனைத்‌ தோழி கூற்று என்றது அகமரபுப்படி குறிப்பாய்ப்‌ பொருந்துகிறது. 


243 


'ஊர' என்னும்‌ விளியால்‌ கூற்றினைக்‌ கேட்பவன்‌ தலைவன்‌ என்பதும்‌, ஓம்படைக்‌ 
கிளவி உடன்போக்கின்‌ பொழுது கூறப்படுவதாதலின்‌, உடன்போக்குந்‌ தோழி 


கையடுத்தது என்னும்‌ துறைக்குறிப்பு குறிப்பாய்ப்‌ பொருந்தியதும்‌ அறியப்‌ பெறுகிறது. 


மாமூலனார்‌ பாடல்கள்‌ 

இவர்‌ அந்தணர்‌ மரபினர்‌. முக்காலமும்‌ அறிந்த யோகியார்‌. இதனைத்‌ 
தொல்‌, பொருள்‌, எர ஆம்‌ சூத்திரவுரையில்‌ 'பார்ப்பணப்‌ பக்கத்து வகையாவன' 
என்பதன்கீழ்‌ நச்சினார்க்கினியர்‌ யோகிகளாய்‌ உபாயங்களால்‌ முக்காலமும்‌ உணர்ந்த 
மாமூலர்‌ முதலியோர்‌ அறிவன்‌ நறேயத்து அனைநிலை வகையோராவார்‌' என்று 
கூறுவதனாலறிக. இவ்வளவு மேம்பாடுற்ற இவர்‌ அகப்பொருட்‌ சுவையை 
அளவுகடந்து அனுபோக முடையாருஞ்‌ சொல்லமாட்டாதவாறு இன்பம்‌ பெருகத்‌ 


தெளியக்‌ கூறுவது வியப்புடையதாகும்‌"?? என்பர்‌. 


நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌ 


மாமூலனார்‌ உடன்போக்கில்‌ நான்கு பாடல்கள்‌" இயற்றியுள்ளார்‌. 


அப்பாடல்கள்‌ முழுவதும்‌ அகநானுற்றிலும்‌"'"' பாலைத்திணையிலும்‌"'*? 
இடம்பெற்றுள்ளன. இவர்‌ பாடல்களில்‌ நற்றாய்‌ கூற்று இரண்டும்‌, தலைவி கூற்று 
ஒன்றும்‌, தோழி கூற்று ஒன்றும்‌"? அமைந்துள்ளன. இக்கூற்றுகளில்‌ நற்றாய்‌ 


கூற்று மிகுதியாகும்‌. இவர்‌ நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌ வரிசையில்‌ 


இடம்பெறுபவர்‌ ஆவார்‌, 


அன்னையின்‌ சொல்லும்‌ அலரும்‌ 
மாமூலனாரின்‌ அகநானூற்றுப்‌ பாட்டு, வேறுபட்ட தலைமகட்குத்‌ தலைமகன்‌ 
உடன்போக்கு வலித்தமை தோழி சொல்லியது என்பதாகும்‌. இப்பாடலில்‌ மூங்கில்‌ 


போன்ற தோளினையும்‌, மையுண்ட கண்களையும்‌, உடைய மகளிர்க்குச்‌ சுரநெறிகள்‌ 


244 , 


செல்வதற்கு அரியவாகும்‌ என்றான்‌ தலைவன்‌. அத்தகையவன்‌ இப்பொழுது 
நம்மொடு உடன்போக்கினை மேற்கொள்ளும்‌ விருப்பம்‌ உடையவனாக 
இருக்கின்றான்‌. அதனால்‌ தலைவியே! நீ உதியஞ்சேரலாதனைப்‌ பாடிச்‌ செல்லும்‌ 


பரிசிலரைப்போல, மகிழ்ச்சியுடன்‌ இருப்பாயாக என்று தோழி கூறுகின்றாள்‌. 


உடன்போகிய பிறகு அன்னையின்‌ கடுஞ்சொல்லில்‌ இருந்தும்‌, ஊர்ப்‌ 
பெண்டிரின்‌ அலரில்‌ இருந்தும்‌ விடுபடுவோம்‌ என்பதை, 

அன்னை சொல்லும்‌ உய்கம்‌...... 

சேரியம்‌ பெண்டிர்‌ கெளவையும்‌ ஒழிகம்‌ 

பொம்மல்‌ ஓதி நம்மொ டொராங்குச்‌ 


செலவயர்ந்‌ தனரால்‌........ 


என்று தோழி சுட்டுவாள்‌. இதில்‌ செலவு அயர்ந்தனர்‌ என்பது தலைவன்‌ 
உடன்போகும்‌ எண்ணம்‌ கொண்டவனாகத்‌ திகழ்ந்ததைக்‌ குறிக்கும்‌. இப்பாடலில்‌ 
இடம்பெற்றுள்ள அவரே (65;7) என்றது தலைவனையும்‌, வாழி தோழி (65;7) 
என்றது தோழி துணையாகிய தலைவியை அழைத்ததையும்‌, நம்மொடு என்றது 
தோழி தலைவியொடு தன்னையும்‌ உளப்படுத்திக்‌ கூறியதையும்‌ விளக்கி நிற்கின்றது. 
பாடிச்‌ சென்ற பரிசிலர்‌ போல உவவினி (6-7) என்ற வ்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறியதை உணர்த்துகிறது. இதன்வழித்‌ துறைக்குறிப்பு வெளிப்படையாகப்‌ 
பொருந்தும்‌ எனலாம்‌. 


மூன்று பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ 


உடன்போக்குத்‌ துறையில்‌ மூன்று பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ வரிசையில்‌ 
அம்மூவனார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌ மருதனிளநாகனார்‌ ஆகியோர்‌ 


குறிக்கத்தக்கவர்கள்‌. 


245 
அம்மூவனார்‌ 
இவர்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ பாடிய பாடல்கள்‌ நற்றிணை, ஐங்குறுநூறு, 


அகநானூறு" ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. அப்பாடல்கள்‌ தலைவன்‌, தோழி, 


நற்றாய்‌ ஆகிய மூவருக்கும்‌ ஒவ்வொரு கூற்றுக்கள்‌ வீதம்‌"*௦ அமைந்துள்ளன, 


இவரது பாடல்களில்‌ ஒருபாடல்‌ மட்டும்‌" நெய்தலாகும்‌. எஞ்சியவை 


> . : 88 
பாலைத்திணைப்‌ பாடல்களாக" 


அமைந்துள்ளன. அம்மூவனார்‌ யார்‌ கூற்றையும்‌ 
மிகுத்துக்‌ கூறவில்லை என்றபோதிலும்‌, பாலைத்திணையை மிகுதியாகச்‌ 


சுட்டியுள்ளார்‌. 


தலைவன்‌ மெல்லக்‌ கொண்டேகல்‌ 

இடைச்சுரத்தின்‌ வழியாகத்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போக்கினை 
மேற்கொள்ளும்போது தலைவன்‌ தலைவியிடம்‌ கூறும்‌ முகமாக இப்பாடல்‌ 
புனையப்பட்டுள்ளது. தலைவியின்‌ ஊரானது புன்னைமலர்‌ மிகுதியாக உதிர்ந்து 
மணம்‌ வீசக்கூடிய சோலையாகவும்‌, அச்சோலை மிக்க மணப்பரப்பை 
உடையதாகவும்‌ திகழ்ந்தது. அத்தகைய இடத்தில்‌ நடந்து திரிந்த 
தலைவியானவள்‌, தற்பொழுது கற்கள்‌ பதிந்த இடைச்சுரத்தின்‌ வழியாகச்‌ சென்றதன்‌ 
காரணமாக அவளது மெல்லிய அடிகள்‌ வருந்தின. அவ்வருத்தம்‌ நீங்கும்பொருட்டு 
ஆலமரத்தின்‌ நிழலில்‌ தங்கி இளைப்பாறி, மேலும்‌ வேண்டிய இடங்களில்‌ தங்கிச்‌ 
செல்வோம்‌. அதனால்‌ வருத்தமுறாமல்‌ வருவாயாக என்று தலைவியிடம்‌ ஆறுதல்‌ 


கூறும்‌ தலைவன்‌, 


"அஞ்சுவழி அஞ்சாது அசைவழி அசைஇ 
வருந்தா தேகுமதி வாலிழைக்‌ குறுமகள்‌ 
சவ்வில்‌ அன்‌ நும்மூர்ப்‌ புன்னை 


வீமலர்‌ உதிர்ந்த தேனாறு புலவின்‌ 


246 
கானல்‌ ஆர்மணல்‌ மாஜிக்‌ 


கல்லுறச்‌ சிவந்தநின்‌ மெல்லடி உயற்கே" 


என்பான்‌. இதில்‌ ஏகுமதி என்னும்‌ ஏவல்‌ குறிப்பால்‌ தலைவன்‌ கூற்று என்பதும்‌ 
'குறுமகள்‌' என்னும்‌ குறிப்பால்‌ கேட்பவள்‌ தலைவி என்பதும்‌ புலப்படும்‌. 
'ஆர்மணல்‌ மரீஇக்‌ கல்லுற' என்றதன்‌ வழி உடன்போக்கு உணர்த்தப்பெறுகிறது. 
'கல்லறச்‌ சிவந்தநின்‌ மெல்லடி' என்ற தொடரைக்‌ கொண்டு இடைச்‌ சுரத்துக்‌ 
கூறியது குறிப்பாய்ப்‌ பொருந்தும்‌ எனலாம்‌. எனவே இப்பாடலுக்குத்‌ துறைக்குறிப்புப்‌ 


பொருத்தமாக அமைகிறது. 


குடவாயிற்‌ கீரத்தனார்‌ 


இப்புலவர்‌ களவில்‌ ஐந்தும்‌ கற்பில்‌ பன்னிரண்டும்‌ ஆக பதினேழு 
அகச்செய்யுட்களின்‌ ஆசிரியர்‌. பாலை இவர்‌ மிகுதியும்‌ பாடிய உரிப்பொருள்‌ என்பர்‌. 
இவரது பாடல்கள்‌ உடன்போக்கில்‌ அகநானூறு, குறுந்தொகை" முதலியவற்றில்‌ 
இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்களில்‌ செவிலிக்கு இரண்டு கூற்றும்‌, தோழிக்கு ஒரு 
கூற்றும்‌"! குறிக்கப்பெற்றுள்ளன, இவரது பாடல்கள்‌ பாலைத்திணையாகும்‌. 
கீரத்தனார்‌ அகநானூற்றிலும்‌, செவிலி கூற்றிலும்‌, மிகுதியாகப்‌ பாடல்களைப்‌ 


புனைந்துள்ளார்‌. 


தோழி உடன்போக்கு நயப்பித்தல்‌ 


கீர்த்தனாரின்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ தோழி கிழத்திக்கு உடன்போக்கு 
உணர்த்தியது என்பதாகும்‌. தலைவன்‌ நமக்கு அருள்செய்தான்‌. அவ்வருளாவது 


தலைவன்‌ தலைவியை உடன்கொண்டு தன்னூர்‌ சென்று மணம்புரிவதாகத்‌ 


247 
தெரிவித்தான்‌. ஆகவே அவனுடன்‌ நாமும்‌ செல்லுதல்‌ வேண்டும்‌ என்கிறாள்‌ 
தோழி. உடன்போகும்‌ அவ்வழியானது காற்று கடிதுவீசுவதன்‌ காரணமாக 
வாகைமரத்தின்‌ நெற்றுக்கள்‌, சிலம்பினைப்‌ போல ஆரவாரிக்கக்‌ கூடியதாகக்‌ 
காணப்பெற்றது. அத்தகைய சுரத்தின்‌ வழியாகச்‌ செல்வோம்‌ என்பதை, 

"கோடை தூக்கும்‌ கானம்‌ 

செல்வாம்‌ தோழி நல்கினர்‌ நமரோ"2 
என்பாள்‌. 

இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'நாம்‌' என்னும்‌ தன்மைப்‌ பன்மைப்‌ பெயர்‌ 
தலைவியையும்‌, தோழியையும்‌ குறிக்கும்‌. 'நல்கினர்‌' (369;4) என்ற குறிப்பு 
தலைவன்‌ உடன்போக்கிற்கு அருள்செய்ததும்‌, 'கானம்‌ செல்வாம்‌ தோழி' (369;3 -4) 
குறிப்பால்‌ அறியப்பெறும்‌. இதில்‌ தோழி என்பது தோழிக்குத்‌ தோழியாகிய 
தலைவியைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகும்‌. ஆகவே இப்பாடலுக்குத்‌ துறைக்‌ குறிப்புப்‌ 


பொருத்தமாக அமைந்துள்ளது எனலாம்‌. 


மருதனிளநாகனார்‌ 


"93 


இவரது பாடல்கள்‌ நற்றிணை, அகநானூற்றில்‌ காணப்பெறுகின்றன. 


அப்பாடல்களில்‌ தலைவனுக்கு இரண்டு கூற்றும்‌, தோழிக்கு ஒரு கூற்றும்‌" “ 


உரியவை. மருதனிளநாகனார்‌ தலைவன்‌ கூற்றினையும்‌, அகநானூற்றினையும்‌ 


மிகுதிப்படுத்திக்‌ கூறியுள்ளார்‌. 


தலைவன்‌ இடைச்சுரத்தின்கண்‌ உரைத்தல்‌ 

தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொள்கின்றனர்‌. 
அத்தகைய சூழ்நிலையில்‌ இடைச்சுரத்தின்கண்ணே தலைவியின்‌ தளர்வறிந்து நீ 
சிறுபொழுது விளையாடுவாயாக என்கிறான்‌ தலைவன்‌. நான்‌ சென்று 


வேங்கைமரத்தின்‌ பின்னால்‌ மறைந்திருப்பேன்‌. அவ்விடம்‌ ஆறலைக்‌ கள்வர்‌ 


248 


முதலாயினோர்‌ சூழ்ந்து போர்செய்யவரின்‌ அவர்களுடன்‌ போர்செய்து ஓடுமாறு 
செய்வேன்‌. நின்‌ சுற்றத்தார்‌ நின்னைத்‌ தேடிவரின்‌ அவ்விடம்‌ நான்‌ மறைகுவேன்‌ 


என்று தலைவன்‌ மொழிவதை, 


மணலிடு மருங்கின்‌ இருபுறம்‌ பொருந்தி 
அமர்வரின்‌ அஞ்சேன்‌ பெயர்க்குவென்‌ 


நுமர்வரின்‌ மறைகுவென்‌ மாஅ யோளே" 


என்பதன்வழித்‌ தெளியலாம்‌. இப்பாடலில்‌ 'நுமர்வரின்‌' என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தலைவியின்‌ தமர்‌ வருதல்‌ பற்றிய தெளிவான குறிப்புக்‌ குறிக்கப்பெற்றுள்ளதை 
அறியலாம்‌, 'நுந்தை மனைவரை இறந்து வந்தனை (நற்‌-362;1-2) என்ற 
தொடரைக்‌ கொண்டு தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போக்கினை 
மேற்கொண்டதையும்‌, இதில்‌ நுமர்வரின்‌ என்ற குறிப்பைக்‌ கொண்டு உடன்போக்கின்‌ 
வருவர்‌ என ஐயுற்றுக்‌ கூறல்‌ இடம்பெற்றிருப்பர்‌. 'நீவிளை ஆடுக சிறிதே யானே 
(362;6) என்ற அடியில்‌ நீ என்றது தலைவியையும்‌, யானே என்பது தலைவனையும்‌ 
குறிப்பால்‌ உணர்த்துவதையும்‌ உணரமுடிகிறது. ஆகவே இப்பாடலுக்குத்‌ 


துறைக்குறிப்புப்‌ பொருத்தமாக அமைந்துள்ளது எனலாம்‌. 


இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ 
இரண்டு பாடல்கள்‌ புலவர்களில்‌ ஒளவையார்‌, பெரும்பதுமனார்‌, 


வெள்ளிவீதியார்‌ ஆகியோர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌ ஆவர்‌. 


ஒளவையார்‌ 


இவரது பாடல்கள்‌ இரண்டும்‌ குறுந்தொகையில்‌" 


காணப்பெறுகின்றன. 
இப்பாடல்கள்‌ பாலைத்திணையிலும்‌, செவிலி கூற்று ஒன்றும்‌, தோழி கூற்று 
ஒன்றுமாக"? அமைந்துள்ளன. 
தோழி உடன்போக்கு நயப்பித்தல்‌ 

ஒளவையாரின்‌ தோழி கூற்றுப்படால்‌ தலைமகள்‌ உடன்போக்கு நேர்ந்தமை 
உணர்ந்த தலைமகன்‌ சுரத்து வெம்மையும்‌, தலைமகள்‌ மென்மையும்‌ குறித்துச்‌ 


செலவழுங்கலுறுவானைத்‌ தோழி அழுங்காமற்‌ கூறியதாகும்‌. 


தலைமகள்‌ தலைவனுடன்‌ போக உடன்பட்டாள்‌ இதை அறிந்த தலைவன்‌ 
மெல்லிய தன்மையுள்ள தலைவி பாலை நீலத்தில்‌ எப்படி நடப்பாள்‌ என்று 
வருந்தினாள்‌. இதற்குத்‌ தோழி நீரின்கண்‌ நின்ற குவளைமலர்‌ வெப்பமிக்க 
மேல்காற்று மோதியவிடத்தும்‌ வாடாமல்‌ காணப்பெறும்‌. அதுபோல உன்னுடன்‌ 
சேர்ந்து வந்தால்‌ தலைவிக்குப்‌ பாலை நிலமும்‌ இன்பந்தரும்‌ என்று கூறித்‌ 
தலைவியை அழைத்துச்‌ செல்வதற்குத்‌ தலைவனை உடம்படச்‌ செய்கிறாள்‌. 
இதனை, 

“நீர்கால்‌ யாத்த நிரையிதழ்க்‌ குவளை 

கோடை ஒற்றினும்‌ வாடா தாகும்‌ 


முளிசினை பிளக்கு முன்பின்‌ மையின்‌ 
கானமும்‌ இனியவாம்‌ நும்மொடு வரினே" 


என்பாள்‌. 


இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'நும்‌' என்பது தலைவனைக்‌ குறிப்பதாகும்‌. 


தோழி தலைவனை நோக்கு மெல்லிய ளேனும்‌ நின்னொடு வரின்‌ பாலைநில 


250 
வெப்பத்தை ஆற்றுவரை ஆகலான்‌, அழைத்துப்‌ போகக்‌ கடவை"? என்பாள்‌. 
இதன்வழிக்‌ 'கானமும்‌ இனியவாம்‌ நும்மொடு வரினே' (388;7) என்ற தொடரைக்‌ 
கொண்டு உடன்போக்கு உணர்த்தப்‌ பெற்றதும்‌, அவ்வுடன்போக்கிற்குத்‌ தலைவனை 
ஒருப்படச்‌ செய்தது குறிப்பாலும்‌ விளங்கும்‌. 
பெரும்பதுமனார்‌: 

மீளப்பெரும்பதுமனார்‌ என்றொருவர்‌ உளர்‌. இவ்விருவரும்‌ பாடியவெல்லாம்‌ 
பாலைத்திணையேயாதலின்‌ இருவரும்‌ ஒருவரேயென்று கருதற்கு இடனாயிற்று. 
ஸ்றீவில்லிபுத்தூர்‌ தாலுக்காவில்‌ மல்லி என்றோர்‌ ஊர்‌ உளது. மீளி என்பதே 


மல்லியென்று திரிந்து வழங்குகிறதோ தெரியவில்லை"! 


என்பர்‌. இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு பாடல்களும்‌ குறுந்தொகையில்‌ ஒன்றும்‌ 


புறத்தில்‌ ஒன்றுமாக நான்கு பாடல்கள்‌ கிடைத்துள்ளன. 


பெரும்பதுமனாரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ நற்றிணை, குறுந்தொகை"! 


ஆகியவற்றில்‌ இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ இரண்டும்‌ பாலைத்திணையாகவும்‌, 


102 


கண்டோர்‌ கூற்றாகவும்‌"  £ அமைந்துள்ளன. 


கண்டோரின்‌ இரக்கம்‌ 


பெரும்பதுமனாரின்‌ குறுந்தொகைப்‌ பாட்டு செலவின்கண்‌ இடைச்சுரத்துக்‌ 
கண்டோர்‌ கூறியதாகும்‌. தலைவனும்‌, தலைவியும்‌ உடன்போக்கினை 
மேற்கொண்டனர்‌. தலைமக்கள்‌ செல்லும்‌ வழியில்‌ கண்டோர்‌ இவர்களைக்‌ 


கண்ணுற்று இரங்குவதாக இப்பாடல்‌ புனையப்பெற்றுள்ளது. 


உடன்போக்கினை மேற்கொண்ட தலைவனின்காலில்‌ கழல்‌ 
அணியப்பெற்றிருந்தன. தலைவியின்‌ மெல்லிய அடிகளில்‌ சிலம்புகள்‌ 


பூட்டப்பெற்றிருந்தன. இவர்களைப்‌ பார்ப்பதற்கு உயர்குடியில்‌ பிறந்தவர்களாகக்‌ 


251 


காணப்படுகின்றனர்‌. இத்தலைமக்கள்‌ எவ்வூரினரோ இவர்கள்‌ செல்லும்‌ 


பாலைவழியானது மிகவும்‌ கொடுமையானது என்று கண்டோர்‌ இரங்குவதை, 


"வில்லோன்‌ காலன கழலே தொடியோள்‌ 
யார்கொல்‌ அளியர்‌ தாமே ஆரியர்‌ 
கயிறாடு பறையிற்‌ கால்பொரக்‌ கலங்கி 
வாகை வெண்ணெற்‌ றொலிக்கும்‌ 
வேய்பயில்‌ அழுவம்‌ முன்னி யோரே"! 
என்பர்‌. 

வில்லோன்‌ (7;1) என்பது தலைவனையும்‌, தொடியோள்‌(7;1) என்பது 
தலைவியையும்‌ குறிப்பதாகும்‌. முன்னியோரே (7;6) என்ற குறிப்பைக்‌ கொண்டு 
தலைவனும்‌, தலைவியும்‌ உடன்போக்கினை மேன்கொண்டதும்‌, 'கால்பொரக்‌ 
கலங்கி வாகை வெண்ணெற்‌ றொலிக்கும்‌ வேய்ப்பயில்‌ அழுவம்‌' என்பதைக்‌ கொண்டு 
தலைவனும்‌, தலைவியும்‌ செல்லும்‌ இடைச்சுரத்தின்‌ தன்மை சுட்டப்பெறுவதும்‌ 
அறியப்பெறும்‌ யார்கொல்‌ அளியர்‌ (7;3) என்ற குறிப்பைக்‌ கொண்டு இடைச்சுரத்துத்‌ 
தலைவன்‌ தலைவியரைக்‌ கண்டு இரங்குபவர்‌ ஆகலின்‌, கண்டோர்‌ கூற்று எனக்‌ 


கொள்வது பொருந்தும்‌ எனலாம்‌. 


வெள்ளிவீதியார்‌ 

இப்புலமகளார்‌ பாடிய அகப்பாடல்கள்‌ பதின்மூன்று அதில்‌ களவிற்கு உரியன 
ஐந்து; கற்பிற்கு உரியன எட்டு ஆகும்‌. இவர்‌ புறம்‌ யாதும்‌ பாடவில்லை. களவில்‌ 
சில பாடல்களே பாடியுள்ளாரேனும்‌ அவை பலதுறைமேல்‌ அமைந்திருக்கின்றன. 
கழற்றெதிர்மறை, இரவுக்குறி, உடன்போக்கு, இடைச்சுரத்துச்‌ செவிலித்தாய்‌, 
வரைவுக்‌ கவந்தி என்பன இவர்‌ யாத்த பாடல்களின்‌ களவுத்‌ துறைகளாம்‌"! 


என்பர்‌. 


252 
வெள்ளிவீதியாரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ இரண்டும்‌ குறுந்தொகையிலும்‌, 
105 


பாலைத்திணையிலும்‌ இடம்பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ செவிலிக்கு ஒரு 


06 


கூற்றும்‌, தலைவிக்கு ஒரு கூற்றுமாக"' அமைந்துள்ளன. வெள்ளிவீதியார்‌ 


கூற்றுக்களைச்‌ சமமாகப்‌ பங்கிட்டுள்ளார்‌. யார்‌ கூற்றையும்‌ மிகுத்துச்‌ சுட்டவில்லை. 


தலைவி நாணழிபிற்கு இரங்கல்‌ 

வெள்ளிவீதியாரின்‌ தலைவி கூற்றுப்படல்‌ உடன்போக்கு உணர்த்திய 
தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது ஆகும்‌. நாணம்‌ நம்முடன்‌ மிகவும்‌ நீண்டகாலம்‌ 
கிடந்து வருத்தம்‌ அடைந்தது. ஆனால்‌ இனிமேல்‌ காமம்‌ மென்மேலும்‌ 
நாணத்தை நெருக்குவதால்‌, அந்நாணம்‌ என்னிடத்தில்‌ தங்கிநில்லாது போய்விடும்‌ 
என்று தலைவி வருத்தம்‌ அடைகிறாள்‌. இச்செயலுக்குக்‌ கரும்பினையுடைய 
மணல்‌ உயர்ந்த சிறுகரையானது நீர்பெருகி மோதுதலால்‌ அழிந்ததுபோல, நாணம்‌ 
அழிந்ததாகப்‌ புலவர்‌ உவமை கூறியுள்ளார்‌. தலைவியின்‌ நாணமானது தாங்கும்‌ 
வரைத்தாங்கி காமத்தினால்‌ அழிந்ததன்‌ காரணமாக அந்நாணம்‌ இரங்கத்தக்கதாய்‌ 
உள்ளது என்பதை, 

"அளிதோ தானே நாணே நம்மொடு 

நனிநீ டுழந்தன்று ........ ........... 

தாங்கு மளவைத்‌ தாங்கிக்‌ 


காம நெரிதரக்‌ கைந்நில்‌ லாவே"!07 


என்ற அடிகளில்‌ குறிப்பர்‌. 


இப்பாடலில்‌ நாம்‌ என்று தன்மைப்‌ பன்மையில்‌ இருப்பதைக்‌ கொண்டு 
தலைவி கூற்றாகவும்‌, தோழி கூற்றாகவும்‌ கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. நாண்‌ 


நீங்கியமை என்ற தன்னுணர்ச்சியைத்‌ தானே உணர்த்தியதன்வழி இப்பாடலைத்‌ 


253 


தலைவி கூற்றாகக்‌ கொள்ளலாம்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள அளிதோ தானே 
நாணே நம்மொடு (149;1) 'காமம்‌ நெரிதரக்‌ கைந்நில்லாவே' (149;6) என்ற 
தொடர்களைக்‌ கொண்டு தலைவி நாண்‌ நீங்கியமை கூறியதும்‌ அந்நாணத்திற்கு 


இரங்கியதும்‌ அறியம்பெறும்‌. 


இதற்கு "கற்பைக்‌ காக்கும்‌ பொருட்டு நாணம்‌ விடப்படவேண்டும்‌. நாண்‌ 
காவல்‌ கொண்டு கற்பும்‌ காக்கப்படின்‌ நன்று. காமநோய்‌ முடுக்கலால்‌ இப்பொழுது 
கற்புக்கடம்‌ பூணற்கு நாண்‌ துறந்து உடன்போக்கிசைகின்றேன்‌ என்பாள்‌ காமம்‌ 
நெரிதரக்‌ கைந்நில்லாவே என்றாள்‌"! என்று உரை கூறுவர்‌.  இப்பொருளின்‌ 
அடிப்படையில்‌ தலைவி நாண்‌ நீங்கியதைக்‌ கூறியதன்வழி தலைவி 
உடன்போக்கிற்கு உடன்பட்டமையும்‌, உடன்போகவேண்டும்‌ என்ற தோழிக்கு 


உடன்பட்டமையை உணர்த்தியமையும்‌ குறிப்பால்‌ தெளியப்பெறுகிறது. 


ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 
நற்றிணையில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌, குறுந்தொகையில்‌ ஒரு பாடல்‌ 
பாடிய புலவர்கள்‌, அகநானூற்றில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌ என்று 


உடன்போக்குத்‌ துறையில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌ பகுக்கப்பெற்றுள்ளனர்‌. 


நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ வீதம்‌ பாடிய புலவர்கள்‌ அறுவர்‌. அப்புலவர்கள்‌ 


«1109 110 


ஆவூர்க்‌ காவிதிகள்‌ சாதேவனார்‌"' ', இனிச்சந்தநாகனார்‌"' ', உலோச்சனார்‌"'!!, 

5 H $s li Hi 113 114 2 2 
கண்ணகாரன்‌ கொற்றனார்‌" ““, பூதன்தேவனார்‌" ”, போதனார்‌ ஆகியோர்‌ ஆவர்‌. 
உலோச்சனாரின்‌ பாடல்‌ மட்டும்‌ நெய்தல்‌ திணையாகும்‌. எஞ்சியவை 


ப . 115 . பப்‌ 1 » . » 
பாலைத்திணைப்‌ பாடல்கள்‌" என்பன கருதத்தக்கன. இவ்வறுவரின்‌ பாடல்களில்‌ 


நற்றாய்க்கு மூன்று கூற்றும்‌, தலைவன்‌, தோழி, செவிலி ஆகிய மூவருக்கும்‌ 


254 
ஒவ்வொரு கூற்றும்‌"! வரையறுக்கப்‌ பெற்றுள்ளன, இவர்களது பாடல்களில்‌ 
நற்றாய்‌ கூற்றும்‌, பாலைத்திணையும்‌ மிகுதியாகக்‌ காணப்பெறுகின்றன. 


எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக ஆவூர்க்காவிதிகள்‌ சாதேவனார்‌ பாடல்‌ 


எடுத்துக்கொள்ளப்பெற்றுள்ளது. 


ஆவூர்க்‌ காவிதிகள்‌ சாதேவனார்‌ 

சாதேவன்‌ என்பது ஸஹுதேவன்‌ என்னும்‌ வடசொல்லின்‌ திரிபு. "காவிதி 
என்பது பாண்டிநாட்டு வேளாளரில்‌ உழுவித்துண்போர்‌ அரசராற்‌ பெறுவதோரு 
பட்டம்‌. அகத்தில்‌ இவர்‌ பெயர்‌ ஆவூர்க்‌ கவுதமண்‌ சாதேவன்‌ என்று 
காணப்படுகிறது. புலவர்‌ பெரும்பாலோர்‌ தத்தம்‌ ஊரைச்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌ 
வழக்கின்படியே இவர்‌ சேரநாட்டு ஆமூர்‌ என்பதனைச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறியிருத்தலின்‌, ஆமூர்க்கெளதமன்‌ சாதேவனார்‌ என்றிருக்க வேண்டிய இவர்‌ 
பெயர்‌, ஏடெழுதுவோரின்‌ மிகையால்‌ ஆவூர்க்காவிதிகள்‌ சாதேவனார்‌ 
என்றெழுதப்பட்டது போலும்‌. அங்ஙனமாயின்‌ இவர்‌ சேரநாட்டு ஆமூரிலுள்ள 
கெளதம கோத்திரத்துப்‌ பிறந்த ஸஹுதேவ என்னும்‌ அந்தணராவர்‌. ஆமூர்‌ 
குறும்பொறை என்னும்‌ மலையின்‌ கீழ்பாலுள்ள பாலைநிலத்தின்‌ கண்ணது. 


ட ல்‌ 2 ’ 2 5 ப . on1l7 ப்‌ 
அதற்கேற்ப இவர்‌ பாடல்கள்‌ பாலைத்திணையை வர்ணிப்பனவாகும்‌ 117 என்பர்‌. 


தலைவன்‌ தனது ஊர்‌ காட்டல்‌ 


இவரின்‌ பாடலில்‌, தலைவன்‌ தலைவியைக்‌ கொண்டுதலைக்‌ கழிந்தான்‌. 
அவ்வாறு சென்றபொழுது தனது ஊரினைத்‌ தலைவியிடம்‌ சுட்டிக்கூறினான்‌. 
அவ்வூரினை அடைவதற்கு நின்னுடைய கூந்தல்‌ காற்றினால்‌ உலருவதற்கு முன்‌ 


விரைந்து செல்வாயாக என்றான்‌. இதனை, 


255 
i கோவலர்‌ யாத்த 
ஆபூண்‌ தெண்மணி இயம்பும்‌ 


உதுக்காண்‌ தோன்றுமென்‌ சிறுநல்‌ ஊரே”! 


என்பர்‌. 


இப்பாடல்‌ இரு துறைக்குறிப்புகளுடன்‌ உள்ளது. இப்பாடலில்‌ 
குறிக்கப்பெற்றுள்ள “ஏகுதி மடந்தை” என்னும்‌ ஏவல்‌ குறிப்பால்‌ கூற்றை 
நிகழ்த்துபவன்‌ தலைவன்‌ எனலாம்‌. மஞ்ஞை போலநின்‌ வீபெய்‌ கூந்தல்‌ என 
வருணித்த பின்‌ "மடந்தை" என விளிப்பதால்‌ கூற்றினைக்‌ கேட்பவள்‌ தலைவி 
எனலாம்‌. இப்பாடலில்‌ இடம்பெறும்‌ தோன்றுமென்‌ சிறுநல்லூரே என்றத்‌ தொடரைக்‌ 
கொண்டு ஊர்க்காட்டியது எனவும்‌ ஏகுதி என்பது உடன்போக்கு வற்புறுத்தியது 
எனவும்‌ இரண்டாம்‌ துறைக்குறிப்பால்‌ கூறியமை இப்பாடலுக்கு வெளிப்படையாய்ப்‌ 


பொருந்தும்‌ எனலாம்‌. 


குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ வீதம்‌ பாடியோர்‌ வரிசையில்‌ ஏழு புலவர்கள்‌ 


~uli9 


குறிக்கப்பெறுவர்‌. அப்புலவர்கள்‌ ஈழத்துப்‌ பூதன்தேவனார்‌" , உறையூர்‌ 
முதுகொற்றன்‌"'20, படுமரத்து மோசிகீரனார்‌"?! மதுரை ஆசிரியர்‌ 
கோடங்கொற்றன்‌" A மோசிகீரனார்‌" பி மோதாசானார்‌" ta தங்கால்‌ 


. வ 125 . . ‘ . . s . . 
முடக்கொல்லனார்‌" “ முதலியோர்‌ ஆவர்‌. தங்கால்‌ முடக்கொல்லனாரின்‌ பாடல்‌ 


6 


மட்டும்‌ குறிஞ்சியாகும்‌. மற்றவை பாலைத்திணைப்பாடல்களாக"'!” அமைகின்றன. 


இவ்வெழுவரின்‌ பாடல்கள்‌ தோழிக்கு மூன்று கூற்றினையும்‌ கண்டோருக்கும்‌ 


செவிலிக்கும்‌ முறையே இரண்டு கூற்றுகளையும்‌" கொண்டுள்ளன. இவர்களது 


256 
பாடல்களில்‌ பாலைத்திணையும்‌, தோழி கூற்றும்‌ மிகுந்துள்ளன. சான்றிற்காக 


மதுரை ஆசிரியர்‌ கோடங்கொற்றனாரின்‌ பாடல்‌ விளக்கப்பெறுகின்றது. 
மதுரை ஆசிரியர்‌ கோடன்‌ கொற்றனார்‌ 
இவர்‌ கடைச்சங்க மருவிய புலவர்களில்‌ ஒருவர்‌. "இவர்‌ ஊர்‌ மதுரை 


போலும்‌"''28 


என்பர்‌. உடன்போக்குத்‌ துறையில்‌ குறுந்தொகையில்‌ (144) இவரது 
பாடல்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. இப்பாடல்‌ செவிலி கூற்றில்‌ இடம்பெற்றிருப்பது 
குறிப்பிடத்தக்கது. 
தலைவியின்‌ அடிநினைந்து இரங்கல்‌ 

தலைவனுடன்‌ சேர்ந்துவாழ விரும்பிய தலைவி, தமர்‌ அறியாமல்‌, தாயை 
விட்டுப்‌ பிரிந்ததைச்‌ செவிலி, தன்‌ சொல்வன்மையால்‌ வெளிப்படுத்துகிறாள்‌. 
தலைவி தோழிப்பெண்களுடன்‌ கூடி மலர்க்கொய்தல்‌, கடலாடுதல்‌ போன்ற தனக்கு 
விருப்பமான விளையாட்டுக்களில்‌ கூட விருப்பம்‌ இல்லாமல்‌ இருக்கின்றாள்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ தன்‌ காதலனுடன்‌ கூடி வாழ்வதே மகிழ்ச்சியானது எனக்‌ 
கருதினாள்‌. அம்மகிழ்ச்சியைப்‌ பெரும்பொருட்டு தலைவியானவள்‌ மலைநாட்டின்‌ 
வழியாகப்‌ பருக்கைக்‌ கற்கள்‌ நிரம்பிய வழியில்‌ செல்கிறாள்‌. இதனால்‌ 


தலைவியின்‌ அடியானது சிதைந்து போனதை, 


"பரல்பாழ்‌ படுப்பச்‌ சென்றனள்‌ மாதோ 
சென்மழை தவழும்‌ சென்னி 

விண்ணுயர்‌ பிறங்கல்‌ விலங்குமலை நாட்டே"! 
என்பர்‌. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'பரல்பாழ்‌ படுப்பச்‌ சென்றனள்‌ மாதோ! (144;5) 
என்ற தொடரைக்‌ கொண்டு உடன்போக்கு உணர்த்தப்படுகிறது. இப்பாடலில்‌ யார்‌ 
கூற்று என்பதற்குச்‌ சான்று எதுவும்‌ வெளிப்படையாகச்‌ சுட்டப்பெறவில்லை. 


ஆனால்‌ 'மாதோ' (144;5) என்ற சொல்‌ மகட்போக்கிய செவிலித்தாய்‌ இரங்கியதை 


257 
உணர்த்தி நிற்கின்றது. இதனால்‌ செவிலி கூற்றாகக்‌ கொள்வது குறிப்பாய்ப்‌ 


பொருந்தும்‌ எனலாம்‌, 
அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌ 


அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்களில்‌ பதினொன்று புலவர்கள்‌ 


இடம்பெறுவர்‌. அப்புலவர்கள்‌ உறையூர்‌ மருத்துவன்‌ தாமோதரனார்‌", 
ஒரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌"!?!, கண்ணம்புல்லனார்‌"'!??, கருவூர்‌ 
கண்ணம்பாளனார்‌"'”?, காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌" 4, 
சேந்தம்பூதனார்‌"!”*, சேரமான்‌ இளங்குட்டுவன்‌"'! 6, தாமோதரனார்‌"'!??, நக்கீரர்‌", 


oul | 


மாங்குடி மருதனார்‌ ப வண்ணப்புறக்‌ கந்தரத்தனார்‌ 4 ஆகியோர்‌. இவர்களது 
பாடல்கள்‌ அனைத்தும்‌ பாலைத்திணைப்‌ பாடல்கள்‌"'!“! ஆகும்‌. இப்பாடல்களில்‌ 
தலைவனுக்கு ஒரு கூற்றும்‌, தலைவிக்கு ஒரு கூற்றும்‌, தோழிக்கு இரண்டு 
கூற்றும்‌, செவிலிக்கு நான்கு கூற்றும்‌, நற்றாய்க்கு மூன்று கூற்றும்‌"!* 
வரையறுக்கப்பெற்றுள்ளன. இவற்றில்‌ செவிலி கூற்று மிகுதியாகும்‌. 
காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌: 

இவர்‌ கடைச்சங்க மருவிய புலவவர்களுள்‌ ஒருவர்‌. வணிகர்‌ மரபினர்‌. 
'கழைமாய்‌ காவிரி கடன்‌ மண்டு பெருந்துறை எனத்‌ தம்மூரைச்‌ சிறப்பித்தலின்‌ 
இவர்‌ அக்காவிரிப்பூம்‌ பட்டினத்தார்‌ என்றே கூறலாம்‌. இவர்‌ பாடியனவாக 
நற்றிணையில்‌ (௧) குறுந்தொகையில்‌ (௧) அகத்தில்‌ (௨) புறத்தில்‌(ரு) வள்ளுவர்‌ 


"143 


மாலையில்‌ (க) ஆக பாடல்கள்‌ உள இவர்‌ உடன்போக்குத்‌ துறையில்‌ ஒரு 


பாடலைப்‌ புனைந்துள்ளார்‌. 


258 
தலைவன்‌ போக்குடன்படுதல்‌ 


இவரின்‌ அகநானூற்றுப்‌ பாடல்‌  உடன்போக்குடன்படுவித்த தோழி 
தலைமகட்குச்‌ சொல்லியதாகும்‌. தலைவன்‌ பிரிவானோ என்று எண்ணித்‌ தலைவி 
வருத்தம்‌ அடைகிறாள்‌. அந்நிலையில்‌ தலைவன்‌ போக்குடன்பட்ட செய்தி 
தலைவிக்கு மகிழ்ச்சியைத்‌ தருகிறது. தோழியின்‌ வாயிலாகவே தலைவனின்‌ 


உடன்போக்குக்‌ கருத்தைத்‌ தலைவி உணர்ந்து கொள்கிறாள்‌. இதனை, 


வல்‌ கனல்‌ அனை க பணைத்தோள்‌ 
குவளை யுண்கண்‌ இவளும்‌ நம்மொடு 
வளூஉம்‌ என்றனரே காதலர்‌ 


வாராய்‌ தோழி முயங்குகம்‌ பலவே!“ 


என்ற பாடல்‌ அடிகள்‌ உணர்த்தி நிற்கின்றன. 


இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'இவளும்‌' என்ற குறிப்புத்‌ தலைவியைக்‌ 
குறிக்கும்‌. 'நம்மொடு வரூஉம்‌ என்றனரே காதலர்‌! என்ற தொடரைக்‌ கொண்டு 
தலைவனை உடன்போக்கிற்கு உடன்படுவித்ததும்‌, தலைவனின்‌ எண்ணத்தை 
தோழி கொண்டு கூறியதும்‌ அறியப்பெறும்‌. 'வாராய்‌ தோழி என்ற குறிப்பைக்‌ 
கொண்டு, தோழி தனது துணையாகிய தலைவியை அழைக்கும்‌ முகத்தான்‌ 


துறைக்குறிப்பு வெளிப்படையாய்ப்‌ பொருந்தும்‌ எனலாம்‌. 


உடன்போக்குப்‌ பாடல்களில்‌ இலக்கண மெய்ம்மைகளை ஓப்பிட்டு 
மதிப்பிடல்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்குத்‌ தொடர்பான பாடல்கள்‌ நூற்று 


இருபத்தைந்து ஆகும்‌. இவற்றில்‌ தலைவனுக்குப்‌ பதினைந்து பாடல்கள்‌, 


259 
தலைவிக்குப்‌ பதினொன்று பாடல்கள்‌, தோழிக்கு இருபத்தைந்து பாடல்கள்‌, 


செவிலிக்கு இருபத்துநான்கு பாடல்கள்‌, நற்றாய்க்கு முப்பத்தைந்து பாடல்கள்‌, 
கண்டோருக்குப்‌ பதினைந்து பாடல்கள்‌ என்று வரையறுக்கப்‌ பெற்றுள்ளன. 
இப்பாடல்கள்‌ அனைத்திலும்‌ இலக்கண மெய்ம்மைகள: ஒப்பிட்டு மதிப்பிடப்‌ 
பெற்றுள்ளன. இம்மதிப்பீட்டில்‌ உரையாசிரியர்களின்‌ துறைக்குறிப்பும்‌, பாடற்குறிப்பும்‌ 
கருத்தில்‌ கொள்ளப்பெற்று, இலக்கண மெய்ம்மைகள்‌ பொருத்திப்‌ பார்க்கப்‌ பெற்றுள்ள 
பகுதி பின்வருமாறு அமைகிறது. பின்வரும்‌ அட்டவணையில்‌ வரிசை எண்‌ 
தொடச்சியாகக்‌ கணக்கிடப்‌ பெறாமல்‌, கூற்று வாரியாகக்‌ கணக்கிடப்‌ 


பெற்றுள்ளது 


260 


4:2உடன்போக்குப்பாடல்களில்‌ இலக்கண மெய்ம்மைகள்பொருத்தம்‌ 


ஒன்றாத்‌ தமரினும்‌ 
(தொ.பொ.அ.44) 


1. பருவத்தும்‌ 
2. சுரத்தும்‌ 


3. விடுப்பினும்‌ 


4. இடைச்சுர மருங்கில்‌ 
அவள்தமர்‌.. எய்திக்‌ 
கடைக்கொண்டு பெயர்‌ 
-தலிற்‌ கலங்கஞர்‌ எய்தி 


5. அப்பாற்பட்ட ஒருதிறத்‌ 


“தானும்‌ 


- இலக்கண மெய்ம்மைகள்‌ சங்கப்பாடல்கள்‌ 
தலைவியின்‌ மென்மைத்தன்மைக்கு அகம்‌;121 
இரங்கல்‌ 
ஏலாத வேனிற்பருவத்தின்கண்‌ கூறல்‌ கலி;20 
தலைவன்‌ இடைச்சுரத்தில்‌ கூறல்‌ நற்‌;9 
தலைவன்‌, தலைவிக்குக்‌ காட்டது நற்‌; 162 
கடுமை கூறி விடுத்தல்‌ கலி;20 
தலைவியின்‌ தமர்வருவர்‌ என நற்‌;362 
ஐயுற்றுக்‌ கூறல்‌ 
தலைவியிடம்‌ வழிவந்த நன்மைகூறி  நற்‌;9,76,202 
வருந்தாதே எனத்‌ தலைவன்‌ கூறல்‌ ஐங்‌;395,396 

அகம்‌;121 
தலைவன்‌ தலைவியை மருட்டிக்‌ 
கூறல்‌ அகம்‌;99 
தலைவன்‌ உவந்தலர்சூட்டி 
உண்மகிழ்ந்துரைத்தல்‌ நற்‌;384 
உடன்போகியவழித்‌ தலைவன்‌ 
மகிழ்ச்சிக்கு நாணித்‌ தலைவி ஐங்‌;361 
கண்புதைத்துழித்‌ தலைவன்‌ கூறல்‌ 
உடன்போகின்றான்‌ நலம்பாராட்டல்‌ ஐங்‌;363 
தலைவன்‌ தலைவியின்‌ நடையை 
வியத்தல்‌ அகம்‌;257 
தலைவன்‌ தன்‌ ஊர்‌ சார்ந்தமை கூறல்‌ நற்‌;264 
தலைவன்‌ மீளவுரைத்தல்‌ அகம்‌;261 


1. இருவகைக்‌......... 
(தொ.பொ.க;105) 


நாணு நெஞ்சலைப்ப 
விடுத்தற்‌ கண்ணும்‌ 


2. எஞ்சி யோர்க்கும்‌ 
(தொ.பொ.அ;145) 


தலைவி நாண்நீங்கியமை 
கூறி இரங்கல்‌ 


தலைவி போக்கிற்கு உடன்பட்ட - 
மையைத்‌ தோழியிடம்‌ கூறல்‌ 


தலைவன்‌ போக்கு ஒருப்பட்‌ 
-டெழுதலைத்‌ தலைவி 
தோழியிடம்‌ கூறல்‌ 


தலைவி போக்கு ஒருப்பட்டதைத்‌ 
தோழி கூறல்‌ 


யான்‌ போகின்றது ஆயத்திற்கு 
உரைமின்‌ என்றல்‌ 


நின்‌ ஐயன்மார்‌ வந்தவழி நிகழ்ந்தது 


என்‌ என்ற தோழிக்குத்‌ தலைவி 
கூறல்‌ 


குறுந்‌; 149 


அகம்‌;95,325 
நற்‌;149 


ஐங;286 


கலி;20 


ஐங்‌;384,385 


ஐங்‌;3 12 


மீள்கின்றாள்‌ என்வரவு ஆயத்தார்க்குக்‌ ஐங்‌;397 


கூறுமின்‌ என்றல்‌ 


உடன்போய்‌ மீண்ட தலைவி தோழிக்குக்‌ 


கூறல்‌ 


மீண்ட தலைவி வழிவரல்‌ வருத்தம்‌ 
கண்டு வருந்திய தோழிக்குக்‌ கூறல்‌ 


ஐங்‌;203 


262 


சூத்திரம்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ சங்கப்பாடல்கள்‌ 
தலைவரும்‌........ அகம்‌;65 
(தொ.பொ.அ.42) தோழி தலைவனுக்குத்‌ குறுந்‌;124 
தலைவியின்‌ விழுமம்‌ கூறல்‌ ஐங்‌;305 


1. தலைவரும்‌ விழுமநிலை தோழி தலைவிக்குத்‌ தலைவனின்‌ குறுந்‌;217 
-யெடுத்‌ துரைப்பினும்‌ விழுமம்‌ கூறல்‌ 


2. போக்கற்‌ கண்ணும்‌ தோழி தலைவனை உடன்போக்கிற்கு குறுந்‌;388 
உடன்படுத்தல்‌ ஐங்‌;303 
அகம்‌;283 


தலைவி போக்கு நேர்ந்தமையைத்‌ குறுந்‌;262 
தோழி கூறல்‌ 


போக்கற்கண்‌ தோழி தலைவிக்குக்‌ 
கூறல்‌ குறுந்‌;262 


3. விடுத்தற்‌ கண்ணும்‌ தோழி தலைவியை உடன்போக்கிற்கு நற்‌; 149 
ஒருப்படக்‌ கூறல்‌ குறுந்‌;383,343, 
369 


ஐந்‌;200,235, 
236,254,364 
அகம்‌;65,22 1, 
285,259 
தோழி ஓம்படைகூறிவிடுத்தல்‌ நற்‌;10, 
குறுந்‌;115 


4. நீக்கலின்‌ வந்த தோழி நீக்கலின்‌ வந்த தம்முறு நற்‌;12 
தம்முறு விழுமமும்‌ விழுமம்‌ கூறல்‌ 


5. இயல்புற தலைவன்‌ வரைந்ததைத்‌ தோழி ஐங்‌;280 
தாய்க்குக்‌ கூறல்‌ 


தலைவி மீண்டுழித்‌ தோழி ஊரது ஐங்‌;398 
நிலைமை கூறல்‌ 


1. சேரியும்‌ சுரத்தும்‌ செவிலி இடைச்சுரத்தில்‌ வினாதல்‌ 
(தொ.பொ,அ;40) 


2, எஞ்சி யோர்க்கும்‌ செவிலி இடைச்சுரத்தில்‌ பெண்மானைக்‌ 
(தொ.பொ.அ.42) கண்டு கூறல்‌ 


3. செவிலி தன்னை யாரென்று வினனி- 
யோர்க்குக்‌ கூறல்‌ 
4. - களவு அலராயினும்‌ செவிலி மனையின்கண்‌ மயங்கிக்‌ கூறல்‌ 
(தொ.பொ.க; 
போக்குடன்‌ செவிலி கற்பின்‌ ஆக்கத்து நிற்றற்‌ 
அறிந்தபின்‌... கண்‌ கூறல்‌ 
நிற்றற்‌ கண்ணும்‌ 


5, தன்னும்‌ அவனும்‌ 


தொ.பொ.அ; 
மொழிப்பொருள்‌ செவிலி தெய்வத்தை வாழ்த்தல்‌ 
தெய்வம்‌ 
6. தீமை செவிலி சுரம்நினைந்திரங்கல்‌ 
செவிலி அடிநினைந்திரங்கல்‌ 
J அச்சம்‌ தலைவி விலங்கினைக்‌ கண்டு அஞ்சும்‌ 


அச்சத்தின்கண்‌ நற்றாய்‌ கூறுதல்‌ 
8. முன்னிய காலம்‌ செவிலி முன்னிய காலம்‌ மூன்றில்‌ 
மூன்றொடு விளக்கி தலைவியின்‌ இறந்தகாலம்‌ பற்றிக்‌ கூறல்‌ 


9, போகிய திறத்து செவிலி கவன்று உரைத்தல்‌ 
. புலம்பலும்‌ 


குறுந்‌;378 


குறுந்‌;144 
குறுந்‌;144, 
356 
அகம்‌;89, 
356,397 


அகம்‌;15 


அகம்‌;17 


சூத்திரம்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ சங்கப்பாடல்கள்‌ 

தன்னும்‌...... 

(தொ.பொ.அ;39) நற்றாய்‌ தன்னையும்‌ தலைவியையும்‌ நற்‌;271 
1, தன்னும்‌ அவனும்‌ தலைவனையும்‌ சுட்டிப்‌ புலம்பல்‌ ஐங்‌;372 

அவளும்‌ சுட்டி அகம்‌;203 
2, மன்னுநிமித்தம்‌ நற்றாய்‌ புள்நிமித்தம்‌ பார்க்குமிடத்துக்‌ 

கூறல்‌ ஐங்‌;391 

3. மொழிப்பொருள்‌ நற்றாய்‌ தெய்வத்தைப்‌ பராவுதல்‌ அகம்‌;35, 

தெய்வம்‌ வேலனை வினாதல்‌ 195 
4, .நன்மை நற்றாய்‌ மகளின்‌ நன்மை கருதிய ஐங்‌;371 


நல்வினையை மகிழ்ந்து கூறல்‌ 


5, தீமை நற்றாய்‌ சுரம்நினைந்திரங்கல்‌ நற்‌;66,179 
குறுந்‌;396 
நற்றாய்‌ அடிநினைந்திரங்கல்‌ நற்‌;277 
அகம்‌; 145 
153,219 
ஐங்‌;373 
6. அச்சம்‌ நற்றாய்‌ உடன்போகிய மகளின்‌ நற்‌;29,305 
அச்சத்தின்கண்‌ இரங்கிக்‌ கூறல்‌ ஐங்‌;374 
அகம்‌;63, 
105,207, 
263,321 
le முன்னிய காலம்‌ நற்றாய்‌ முன்னிய காலம்‌ மூன்றொடு நற்‌;110, 
மூன்றொடு விளக்கி விளக்கிப்‌ புலம்பல்‌ (இறந்த காலம்‌) 179 
ஐங;377, 
அகம்‌;383 
8. தோழி தேஎத்து தலைவி போகியதிறத்துத்தோழியின்‌ ஐங்‌;378 


ஆற்றாமை கண்ட. நற்றாய்‌ புலம்பல்‌ 


9. கண்டோர்‌ பாங்கினும்‌ தலைவி உடன்போகிய திறத்து நற்‌;184 
நற்றாய்‌ அயல்மனைமாதரிடம்‌ புலம்பல்‌ 


சூத்திரம்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ சங்கப்பாடல்கள்‌ 

10. போகிய திறத்து நற்றாய்‌ கவன்று உரைத்தல்‌ ஐங;372 
நற்றாய்‌ புலம்பலும்‌ அகம்‌; 165 

315 

11. அன்ன பிறவும்‌ நற்றாய்‌ தலைவனின்‌ தாயை வெகுண்டு நற்‌;293 

கூறல்‌ ஐங்‌;373, 

399 

நற்றாய்‌ தீவிணையை வெகுண்டு ஐங்‌;376 

புலம்பல்‌ 
நற்றாய்‌ மணனயர்‌ வேட்கையிற்‌ ஐங்‌;399 


செவிலியை வினாதல்‌ 


உடன்போய தலைவி வந்துழி நற்றாய்‌ ஐங்‌; 394 
சுற்றத்தார்க்குக்‌ கூறல்‌ 


வருந்திய செவிலியைக்‌ கண்ட நற்றாய்‌ ஐங்;313 


கூறல்‌ 
ஏமப்‌ பேரூர்‌ 
(தொ.பொ.அ;40) 
12. சுரத்தும்‌ நற்றாய்‌ சேரியோரை வினாதல்‌ ஐங்‌;375 
அகம்‌;275 
13. களவு... நற்றாய்‌ மனையின்கண்‌ வருந்திக்கூறல்‌  நற்‌;143 


(தொ.பொ,க;113) 
போக்குடன்‌ அறிந்தபின்‌ 
தோழியொடு கெழுமி 
கற்பின்‌ ஆக்கத்து 
நிற்றற்‌ கண்ணும்‌. 


1. பொழுதும்‌ ஆறும்‌ கண்டோர்‌ தலைமக்களுக்குப்‌ 
(தொ.பொ.அ;43) பொழுதும்‌ ஆறும்‌ வழுவின்‌ ஆகிய குறுந்‌;390 
பொழுதும்‌ ஆறும்‌ குற்றம்‌ காட்டல்‌ 


வழுவின்‌ ஆகிய ஐங்‌;382 
2: புணர்ந்தோர்‌ பாங்கிற்‌ கண்டோர்‌ தலைமக்களைக்‌ கண்டு நற்;2 
புணர்ந்த நெஞ்சமொடு வியந்து கூறல்‌ குறுந்‌;229 
அழிந்தெதிர்‌ கூறி ஐங்‌;383,381 
விடுப்பினும்‌ 
3 தாய்நிலை கண்டு கண்டோர்‌ தாய்நிலை கண்டு ஐங்‌;386,390, 
தடுப்பினும்‌ தடுத்தற்கண்‌ கூறல்‌ 387 
கலி;8 
4. விடுப்பினும்‌ கண்டோர்‌ தாய்நிலை கண்டு ஐங;388 
விடுப்பினும்‌ கூறல்‌ 
5, சேய்நிலைக்கு கண்டோர்‌ சேய்நிலை அகன்றோர்‌ நற்‌;324 
அகன்றோர்‌ (தலைமக்கள்‌) செலவின்கண்‌ கூறல்‌ குறுந்‌; 7, 
செலவினும்‌ ஐங்‌;387 
அகம்‌; 165 
6. வரவினும்‌ சேய்நிலைக்கு அகன்றோர்‌ ஐங்‌;393 


வரவின்கண்‌ கண்டோர்‌ கூறல்‌ 


தலைவன்‌ கூற்று, சங்கப்பாக்களில்‌ 'தலைவன்‌ மெல்லக்‌ கொண்டேகல்‌' 
என்ற இலக்கண மெய்ம்மை மிகுதியாக (6) இடம்பெற்றுள்ளது. 'ஒன்றாத்‌ தமரினும்‌' 
என்னும்‌ நூற்பாவின்‌௧ண்‌ குறிக்கப்பெறும்‌ அப்பாற்பட்ட ஒருதிறத்தானும்‌' என்னும்‌ 
கூற்றுவகைக்குள்‌ இம்மெய்ம்மை அடங்கும்‌. தலைவன்‌ உடன்போக்கில்‌ தனது 
பொறுப்புணர்ந்து, தலைவியைப்‌ பாதுகாப்பாக அழைத்துச்‌ சென்றமையை 


இம்மெய்ம்மை உணர்த்தி நிற்கின்றது. 


தலைவியின்‌ சங்கப்பாடலில்‌ 'தலைவி போக்கிற்கு உடன்பட்டமையைத்‌ 


தோழியிடம்‌ கூறல்‌' என்கிற மெய்ம்மை மிகுதியாகச்‌ (3) சுட்டப்பெற்றது. இதற்குரிய 


267 
காரணத்தை ஆராயும்போது அறத்தொடு நிற்கும்‌ அச்சத்தை நீக்கவும்‌, 


தலைவனுடன்‌ உறவை நீட்டிக்கவும்‌ விரும்பிய தலைவி போக்கிற்கு 


உடன்பட்டமையை அறியமுடிகிறது. 


தோழி கூற்றுச்‌ சங்கப்பாக்களில்‌, 'தோழி தலைவியை உடன்போக்கிற்கு 
உடன்படச்‌ செய்தல்‌! என்னும்‌ இலக்கண மெய்ம்மை மிகுதியும்‌ (14) 
காணப்பெறுகின்றது. தோழி தலைவியின்‌ இணைபிரியாக்‌ கேண்மையள்‌. ஆகலின்‌, 
தலைவி இன்னாச்‌ சூழல்களைக்‌ கடப்பதற்குத்‌ தோழி வழிவகை செய்வதுடன்‌, 
களவைக்‌ கற்பாக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டதையும்‌, உடன்போக்கிற்கு உடன்படச்‌ 


செய்தலின்‌ மிகுதி குறித்து நிற்கின்றது. 


செவிலியின்‌ உடன்போக்குப்‌ பாடல்களில்‌ 'செவிலி கவன்று உரைத்தல்‌' 
என்கிற மெய்ம்மை அதிகமாக இடம்பெற்றுள்ளது, செவிலி தலைவியைக்‌ 
குழந்தைப்‌ பருவம்‌ முதல்‌ பேணிவளர்த்தவள்‌, ஆதலின்‌ தலைவியின்‌ பிரிவு 
செவிலிக்குத்‌ 'தாங்கொண்ணாத்‌ துயரத்தை அளிக்கின்றது. அவ்வகையில்‌ 


மிகுதியாகச்‌ செவிலி கவன்று' உரைப்பது குறிக்கப்பெறுவது கருதத்தக்கது. 


நற்றாய்‌ கூற்றுப்பாடல்களில்‌ 'நற்றாய்‌ மகளின்‌ அச்சத்தின்கண்‌ இரங்கல்‌' 
என்ற மெய்ம்மை மிகுதியாகச்‌ சுட்டப்பெற்றுள்ளது . தலைவி பெதும்பைப்‌ 
பருவத்தினள்‌. ஆனால்‌ நற்றாயோ அன்பின்‌ மிகுதியால்‌ அவளைக்‌ குழந்தைப்‌ 
பருவத்தினளாகவேக்‌ கருதினாள்‌. தலைவியின்‌ இளமை, மென்மை ஆகியவற்றை 
எண்ணிப்‌ பார்க்கும்‌ நற்றாயின்‌ உள்ளமானது, அதே வேளையில்‌ தலைவியின்‌ 


அச்சத்தின்கண்ணும்‌ இரக்கம்‌ கொள்கிறது எனலாம்‌. 


கண்டோர்‌ கூற்றுப்பாடல்களில்‌ 'கண்டோர்‌ சேய்நிலைக்கு அகன்றோர்‌ 
செலவின்கண்‌ கூறல்‌, 'தாய்நிலை கண்டு தடுத்தற்கண்‌ கூறல்‌' என்ற 


இருமெய்ம்மைகளும்‌ மிகுதியும்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. கண்டோர்‌ ஆறுதலும்‌ 


268 


அறநெறியும்‌ காட்டும்‌ இயல்பினர்‌. அவ்வகையில்‌ தலைவி, தலைவன்‌ பாராட்ட, 
இனிது சென்றனள்‌ என்றும்‌ அப்போக்கே (உடன்போக்கே) அறநெறி என்றும்‌ சுட்டி, 
நற்றாயின்‌ புலம்பலைத்‌ தவிர்க்க முயன்றதை இவ்விரு மெய்ம்மைகளும்‌ விளக்கி 


நிற்கின்றன. 


உடன்போக்கின்‌ தனித்தன்மைகள்‌ 


உடன்போக்குத்‌ துறையில்‌ அமைந்த சங்கப்பாக்கள்‌ காட்டும்‌ 
தனித்தன்மைகளில்‌ உடன்போக்குச்‌ சொல்லாட்சி, உடன்போக்கிற்கான காரணங்கள்‌, 
உடன்போக்கு நிகழும்‌ சூழல்கள்‌, உடன்போகும்‌ பொழுதும்‌, காலமும்‌, உடன்போகும்‌ 


முறையும்‌ களமும்‌, உட்னபோக்கின்‌ பின்புலம்‌ ஆகியன குறிக்கத்தக்கன. 


உடன்போக்கு - சொல்லாட்சி 


தலைவனும்‌, தலைவியும்‌ பெற்றோர்‌ அறியாமல்‌ ஒருங்கு சேர்ந்து 
செல்கின்றனர்‌. அவர்கள்‌ மேற்கொள்ளும்‌ உடன்போதல்‌ என்ற சொல்லைக்‌ குறிக்க, 
சங்கப்பாக்கள்‌ பல்வேறு சொற்களைக்‌ கையாண்டிருப்பது கருதத்தக்கது. 
உடன்போக்கினைக்‌ குறிக்கும்‌ சொற்களைப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி 


நிற்கின்றது. 


4.3 உடன்போக்கு - சொல்லாட்சி 


நூ.பெ. பா.எண்‌. தலைவன்‌ கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ பாடல்‌ அடி 
சொல்லாட்சி 
1. நற்‌. 9 ஏகுமதி 9 
A நற்‌, 76 ஏகுமதி 5 
3. நற்‌ 162 நும்மொடு வருவல்‌ 6 
4, நற்‌ 264 ஏகுதி 6 
5. நற்‌ 362 இறந்து 2 
6. நற்‌ 384 நடக்க 8 
Te அகம்‌ 257 எம்மொடு படீ இயர்‌ 4 
நூ.பெ. பா.எண்‌. தலைவி கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ பாடல்‌ அடி 
சொல்லாட்சி 
lL ஐங்‌ 286 புகர்‌ 
2: ஐங்‌ 384 இறந்தனள்‌ 
3 அகம்‌ 325 நின்னொடு செல்கம்‌ 13 
20 


இ ல இ ட இ இப த 


[ 
= Ss 


அகம்‌ 


அகம்‌ 


போகி 


தோழி கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ 
சொல்லாட்சி 


நும்மொடு வரவு 
செலவயர்ந்து 
பெயரு மாறே 
செல்வாம்‌ 

நும்மொடு வரினே 
வந்தனன்‌ 

எழுகமோ 

செல்கம்‌ எழுகமோ 
கொண்டனர்‌ செல்வர்‌ 
செலவயர்ந்‌ தனரால்‌ 
செலவு தலைக்கொண்ட 


அவளும்‌ நம்மொடு வரூஉம்‌ 


பாடல்‌ அடி 
9 
9 
7 
4 
7 
2 
4 
4 
4 
9 
3 


14,15 


நூ.பெ. பா.எண்‌. கண்டோர்‌ கூற்றில்‌ இடம்பெறும்‌ பாடல்‌ அடி 
சொல்லாட்சி 
1. நற்‌ 2 முன்னுற்று நீங்கும்‌ 178 
2. நற்‌ 324 நடை பயிற்றுமே 9 
3. குறுந்‌ 7 முன்னியோரே 6 
4, குறுந்‌ 390 செல்லாதீமோ 2 
5. ஐங்‌ 381 உடன்புணர்‌ கொள்கை 5 
6. ஐங்‌ 386 புணர்ந்து சென்றனளே 2 
7. ஐங்‌ 388 முன்னிய லி 
8. 5 


அகம்‌ 165 இறந்த 


நூ.பெ. பா.எண்‌. செவிலி கூற்றில்‌ இடம்பெறும்‌ பாடல்‌ அடி 
சொல்லாட்சி 

| நற்‌ 198 கழிந்த 3 
2... குறுந்‌ 144 சென்றனள்‌ 5 
3. குறுந்‌ 356 கடுகுபு போகி 2 
4. குறுந்‌ 378 போகிய 5 
5, குறுந்‌ 396 அவனொடு செலவே 7 
6. ஐங்‌ 380 போகிய l 
FE ஐங்‌ 389 சென்றனள்‌ 4 
8. அகம்‌ 7 படர்தந்தோளே 13 
9. அகம்‌ 17 செல்லத்‌ தாமே 10 
10. அகம்‌ 49 உடன்கழிதல்‌ 13 
11. அகம்‌ 63 இறந்தது 3 
12. அகம்‌ 117 போகி 4 
13. அகம்‌ 145 இறந்தனள்‌ 10 
14. அகம்‌ 153 ஒய்யென 7 
15. அகம்‌ ‘189 அவனொடு சென்று 9,10 
16. அகம்‌ 321 இறந்தோள்‌ 17 
17. அகம்‌ 385 கழிந்த 11 


18. அகம்‌ 397 படர்தர (உடன்கொண்டு செல்ல) 8 


— 


oo 00 BAO A 


_— Oo 
— 


12. 


நூ.பெ. 


ஐங்‌ 


அகம்‌ 
அகம்‌ 
அகம்‌ 
அகம்‌ 
அகம்‌ 
அகம்‌ 
அகம்‌ 
அகம்‌ 


அகம்‌ 


பா.எண்‌. 


184 


313 


315 


நற்றாய்‌ கூற்றில்‌ இடம்பெறும்‌ 


சொல்லாட்சி 
புணர்ந்தனள்‌ 
இறந்தனள்‌ 
சென்றனள்‌ 
கழிந்த 
கழிந்த 


கொண்டுடன்‌ போக 


இறந்தனள்‌ 
போகிய 
இறந்த 
உய்த்த 
இறந்தோளே 
நீங்கினளோ 
போக்கிய 
சென்றனன்‌ 
போகிய 
புணர்ந்து செலவே 
இறந்த 
போகி 
போக்கு 
கழிந்த 
செலவே 
இறந்த 
நடக்கும்‌ 
கழிந்த 
போகிய 
போகி 


271 
பாடல்‌ அடி 


தலைவன்‌ கூற்றில்‌ ஏகுதி, ஏகுமதி, இறந்த, நும்மொடு வருவல்‌ என்பதும்‌ 


தலைவி கூற்றில்‌ புகர்‌ என்பது தோழி கூற்றில்‌ செல்கம்‌, செல்வர்‌, செல்வாம்‌, 


272 


நும்மொடு. வரினே, நும்மொடு வரவு, எழுகமோ, எம்மொடுஞ்‌ சென்மோ, 


செலவயர்ந்து, பெயருமாறே என்பதும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


கண்டோர்‌ கூற்றில்‌ முன்னிய, முன்னியோர்‌, முன்னுற்று நீங்கும்‌, உடன்புணர்‌, 
புணர்ந்துடன்‌ சென்றனர்‌, இறந்தோன்‌ என்பதும்‌ செவிலி கூற்றில்‌ போகிய, 
சென்றனள்‌, கழிந்த, போகி படர்தர என்பதும்‌ நற்றாய்‌ கூற்றில்‌ போகிய, இறந்த, 
உய்த்த, இறந்தோள்‌, நீங்கினள்‌, போக்கிய, சென்றனன்‌, புணர்ந்து செலவே, 
இறந்தனள்‌, கழிந்த, கொண்டுடன்‌ போக, புணர்ந்தனள்‌, சென்றனள்‌ . என்பதும்‌ 
உடன்போதலைக்‌ குறிக்கும்‌ சொற்களாக மேற்கண்ட அட்டவணையின்‌ வழி 


அறியப்பெறுகின்றது. 


உடன்போக்கினைக்‌ குறிக்கும்‌ சொல்லாட்சியில்‌ கொண்டுடன்‌ போக, போகிய, 


போக்கு ஆகிய சொற்களில்‌ தொல்காப்பியமும்‌”'“, சங்க இலக்கியமும்‌ 


ஒத்துச்செல்கின்றன. தொல்காப்பியம்‌ கொண்டுதலைக்‌ கழிதல்‌”!*6 என்று 


சுட்டுவதைச்‌ சங்க இலக்கியம்‌ செல்வுதலைக்‌ கொண்ட என மாற்றி 


மொழிந்துள்ளது. தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ கடைக்கொண்டு பெயர்தல்‌"!“? என்ற 


சொல்லாட்சி பெயருமாறே என்று சுருக்கமாகவும்‌ வழங்கப்பெற்றுள்ளது. 


தலைவன்‌ கூற்றில்‌ இடம்பெறும்‌ சொல்லாட்சியில்‌ தொல்காப்பியம்‌ 


கடைக்கொண்டு பெயர்தல்‌”! என்று குறிக்க, சங்க இலக்கியம்‌ அதனைத்‌ தோழி 


கூற்றில்‌ பெயருமாறே எனச்‌ சுட்டுகிறது. நாற்றாய்‌ கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ 'போகிய' 


என்ற சொல்லாட்சியில்‌ தொல்காப்பியமும்‌”'“” 


சங்க இலக்கியமும்‌ ஒத்துச்‌ 
செல்கின்றன. 
செவிலி கூற்றில்‌ தொல்காப்பியம்‌ போக்குடன்‌"! என்றும்‌ சங்க இலக்கியம்‌ 


போகிய என்றும்‌ குறிப்பது கருதத்தக்கது. கண்டோர்‌ கூற்றில்‌ இடம்பெறும்‌ 


273 


"151 


சொல்லாட்சியில்‌ தொல்காப்பியம்‌ புணர்ந்தோர்‌ என்று சுட்டியதையே சுங்க 


இலக்கியமும்‌ புணர்ந்துடன்‌ என பின்பற்றிச்‌ செல்கின்றது. 


உடன்போக்கிற்கான காரணங்கள்‌ 
தொல்காப்பியத்தில்‌ உடன்போக்கிற்கான காரணங்கள்‌  தலைவிக்குரிய 
கூற்றில்‌ தொகுக்கப்பெற்றுள்ளன. தொல்காப்பியர்‌ உடன்போக்கிற்கான காரணங்களை 


விரிவாக விளக்கிக்‌ கூறுகிறார்‌. இதனை, 


"ஒருதலை உரிமை வேண்டினும்‌ மகடூஉ 

பிரித லச்சம்‌ உண்மை யானும்‌ 

அம்பலும்‌ அலரும்‌ களவுவெளிப்‌ படுக்குமென்று 
அஞ்ச வந்த ஆங்கிரு வகையினும்‌ 
நோக்கொடு வந்த இடையூறு பொருளினும்‌ 


போக்கும்‌ வரைவும்‌ மனைவிகண்‌ தோன்றும்‌"! 


என்று வரிசைப்படுத்துவர்‌. தொல்காப்பியரைவிடச்‌ சங்க இலக்கியம்‌ கூடுதலான 


காரணங்களைச்‌ சுட்டிச்செல்வதை. பின்வரும்‌ அட்டவணை உணர்த்துகிறது. 


274 


4:4 உடன்போக்கின்‌ காரணங்களை உணர்த்தும்‌ சங்கப்பாக்கள்‌ 


நூ.பெ. பா.எண்‌ அம்பல்‌ காரணமாதல்‌ பாடல்‌ அடிகள்‌ 

1 நற்‌ 149 மறுகின்‌ பெண்டிர்‌ அம்பல்‌ தூற்ற 3 
நூ.பெ. பா.எண்‌ அலர்‌ காரணமாதல்‌ பாடல்‌ அடிகள்‌ 

! நற்‌ 76 பேரலர்‌ நும்மூர்‌ ‘ 6 

2 நற்‌ 149 அலர்சுமந்து ஒழிக இவ்வழுங்கல்‌ 10 

3. குறுந்‌ 262 ஊஉர்‌ அலர்‌எழச்‌ சேரி கல்‌ | 

4. ஐங்‌ 372 மூதூர்‌ அலர்எழ 

5 அகம்‌ 95 கெளவை மேவல்‌ ராகி 11 

6 அகம்‌ 65 சேரியம்‌ பெண்டிர்‌ கெளவையும்‌ ஒழிகம்‌ 4 
நூ.பெ. பா.எண்‌ அம்பலும்‌ அலரும்‌ காரணமாதல்‌ பாடல்‌ அடிகள்‌ 

1. நற்‌ 143 அம்பன்‌ மூதூர்‌ அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ 7 
அகம்‌ 203 அலர்விணை மேவல்‌ அம்பற்‌ பெண்டிர்‌ 3 
நூ.பெ. பா.எண்‌ இற்செறித்தல்‌ காரணமாதல்‌ பாடல்‌ அடிகள்‌ 

1. ஐங்‌ 385 எற்கெடுத்திருந்த வறனில்‌ யாய்க்கே 6 

2, அகம்‌ 7 காப்பும்‌ பூண்டிசின்‌ 5 

நல்லில்‌ அருங்கடி நீவி 8 

நூ.பெ. பா.எண்‌ ஊழ்வினை காரணமாதல்‌ பாடல்‌ அடிகள்‌ 

1. குறுந்‌ 229 நல்லைமன்‌ றம்ம பாலே 5 


2 ஐங்‌ 376 போக்கிய புணர்த்த வறனில்‌ பாலே 5 


நூ.பெ. பா.எண்‌ அன்னையின்‌ அச்சுறுத்தல்‌ பாடல்‌ அடிகள்‌ 
1. நற்‌ 149 சிறுகோல்‌ வலந்தனள்‌ அன்னை 4 
அலைப்ப 
FA குறுந்‌ 262 அலைக்கும்‌ அறன்‌இல்‌ அன்னை 2 
3. அகம்‌ 65 அன்னை சொல்லும்‌ உய்கம்‌ 2 
நூ.பெ. பா.எண்‌ தலைவியின்‌ தடையும்‌ அச்சமும்‌ பாடல்‌ அடிகள்‌ 
காரணமாதல்‌ 
1. நற்‌ 143 அறியேன்‌ போல உயிரேன்‌ நாறிய 9,10 
நாறுநின்‌ கதுப்பென்‌ றேனே 
2. ஐங்‌ 236 அன்னையும்‌ அறிந்தனள்‌ அலரும்‌ ஆயிற்று 1 
3 அகம்‌ 7 தன்சிதை வறிதல்‌ அஞ்சி 9 
4, அகம்‌ 95 அன்னை முன்னர்யாம்‌ 14 
ce என்னிதற்‌ படலே 15 
க அகம்‌ 321 யாயறி வுறுதல்‌ அஞ்சி 16 
6. அதம்‌ 325. த்க்‌ வ அன்னையும்‌ 4 
உட்கொண்‌ டோலாள்‌ காக்கும்‌ 5 


எனவே உடன்போக்கினை மேற்கொள்வதற்கு அம்பல்‌, அலர்‌, அம்பலும்‌ 
அலரும்‌ இணைந்த நிலைகள்‌, அன்னையின்‌ அச்சுறுத்தல்‌, அன்னையின்‌ முன்நிற்க 
அஞ்சும்‌ தலைவியின்‌ தடையும்‌ அச்சமும்‌, ஊழ்வினை, இற்செறிப்பு ஆகிய 


காரணிகள்‌ வரையறுக்கப்‌ பெற்றுள்ளன. 


இக்கருத்திற்கு  அரண்சேர்க்கும்‌ வகையில "தலைவியின்‌ காதல்‌ 
உணர்ச்சிக்கும்‌, தாயின்‌ குடிப்‌ பெருமை காக்கும்‌ பாதுகாப்பு உணர்ச்சிக்கும்‌ இடையே 


நடைபெறும்‌ மெளனப்‌ போராட்டத்தில்‌ தாயின்‌ அலைப்பினின்று விடுபடத்‌ தோழிக்கு 


nl53 


உடன்போக்கே சிறந்த வழியாகத்‌ தோன்றுகிறது என எடுத்துரைப்பர்‌. மேலும்‌ 


தலைவியின்‌ உடன்போக்குக்கு அவள்‌ தன்தாய்‌ முன்நீற்க அஞ்சும்‌ அச்சமே 


. 4 ட 
காரணம்‌"! என்பர்‌. 


276 

தொல்காப்பியம்‌ தலைவி உடன்போக்கு மேற்கொள்வதற்கான காரணங்கள்‌ 
என்று அக்காரணங்களைத்‌ தலைவிக்கு வரையறுக்க, சங்க இலக்கியமோ 
உடன்போக்கிற்கான காரணங்களைப்‌ பொதுப்படச்‌ சுட்டிச்‌ செல்கின்றது. 
அன்னையின்‌ அச்சுறுத்தல்‌, அன்னையின்‌ முன்னிற்க அஞ்சும்‌ தலைவியின்‌ அச்சம்‌, 
ஊழ்வினை, இற்செறிப்பு ஆகியன தொல்காப்பியத்தைவிட சங்க இலக்கியத்தில்‌ 


கூடுதலாகச்‌ சுட்டப்பெற்ற காரணிகள்‌ ஆகும்‌. 


இற்செறிப்பும்‌ உடன்போக்கிற்கு ஒரு காரணமாகத்‌ திகழ்வதற்கு 
அரண்சேர்க்கும்‌ வகையில்‌ இற்செறிப்பின்‌ கடுமையான நிலையில்‌ தலைவி 
செய்யக்கூடியது பெற்றோர்‌ அறியாமல்‌ தலைவனுடன்‌ சென்றுவிடுதலேயாகும்‌. 
அதுவே உடன்போக்கு எனப்படும்‌"! என்பர்‌. 


உடன்போக்கு நிகழும்‌ சூழல்கள்‌ 


உடன்போக்கு நிகழும்‌ சூழல்கள்‌ குறித்து விளக்கும்‌ தொல்காப்பியர்‌, 


"வேற்றுவரைவு வரின்‌அது மாற்றுதற்‌ கண்ணும்‌"! 


என்பர்‌. இக்கருத்தினை வலியுறுத்தும்‌ முகமாக "வெறியாட்டு, நொதுமலர்‌ வரைவு 


ஆகிய  இன்னாச்‌ சூழல்களைக்‌ கடத்தற்கு அறத்தொடுநிலை அல்லது 


உடன்போக்கு ஆகிய இரண்டில்‌ ஒன்று வழியாக விளங்குதலை"'!” எடுத்துக்‌ 


காட்டுவர்‌. 


சுங்க இலக்கியம்‌ உடன்போக்கு நிகழும்‌ சூழல்களாக நொதுமலர்‌ 


nl58 


வரைவு"! பொருளாதார ஏற்றத்தாழ்வு"! 


ஆகியவற்றைக்‌ காட்டுகின்றன. 


277 

உடன்போகும்‌ பொழுதும்‌ காலமும்‌ 
உடன்போக்கிற்கு முடிவுசெய்வது பெரும்பாலும்‌ தலைவியே எனலாம்‌. 
அவ்வாறு முடிவுசெய்த பிறகு தோழி தலைவனை உடன்டடச்செய்து குறித்த நாளில்‌ 
உடன்போக ஆயத்தம்‌ செய்வாள்‌. அறத்தொடு நிற்கும்‌ அச்சத்தை நீக்கவும்‌, 
தலைவனுடன்‌ உறவை நீட்டிக்கவும்‌ தலைவிக்கு உடன்போக்கே உரிய வழியாகத்‌ 
தோன்றுகிறது"! என்பர்‌. தலைமக்கள்‌ உடன்போக்கினை மேற்கொண்ட பொழுதும்‌ 


காலமும்‌ பற்றிப்‌ பின்வரும்‌ அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


4:5 உடன்போகும்‌ பொழுதையும்‌ காலத்தையும்‌ குறிக்கும்‌ 


சங்கப்பாக்கள்‌ 
நூ.பெ. பா.எண்‌ உடன்போகும்‌ பொழுது பாடல்‌ அடிகள்‌ 
le நற்‌ 2 எல்லிடை நீக்கும்‌ 8 
2 நற்‌ 12 வைகுபுலர்‌ விடியல்‌ 4 
3 நற்‌ 149 நடுனாள்‌ வரூஉம்‌ 8 
4, நற்‌ 162 நாள்‌ - வைகறை 10 
5 நற்‌ 184 நெருநற்‌ 3 
6 நற்‌ 264 எல்லின்று பொழுதே 6 
7 நற்‌ 271 மாலைவிரி நிலவிற்‌ பெயர்பு 10 
(பின்னிருட்பொழுது) 
8. நற்‌ 279 வைகுபனி உழந்த 10 
5 நற்‌ 384 நன்னாள்‌ 7 
10. குறுந்‌ 390 எல்லும்‌ எல்லின்று 1 
11. ஐங்‌ 200 நெடுங்கண்‌ நெகிழ்மதி 3 
12, ஐங்‌ 235 கையற்‌ வீழ்ந்த மையில்‌ வானம்‌ | 
13. ஐங்‌ 382 கழிவோள்‌ எல்லிடை 2,3 
14. அகம்‌ 17 வைகுறு மீனில்‌ 21 


15, அகம்‌ 63 பெரும்புலர்‌ விடியல்‌ 6 


நூ.பெ. பா.எண்‌. உடன்போகும்‌ காலம்‌ பாடல்‌ அடிகள்‌ 
1 வற்‌ 29 வேனில்‌ உலந்த 1 
2 குறுந்‌ 89 வேனிற்‌ 5 
3 ஜங்‌ 303 வேனில்‌ அஞ்சுரம்‌ 2 
4, ஐங்‌ 361 வேனிற்‌ பாதிரி விரிமலர்‌ 2 
5 ஐங்‌ 400 பெரும்பத வேனில்‌ 3 
6 அகம்‌ 89 நடுநின்று காய்தல்‌ 2 
(முதுவேனிற்காலம்‌) 
7. அகம்‌ 105 திறந்த வேனில்‌ 16 
8. அகம்‌ 121 வேனில்‌ 2 
9. அகம்‌ 257 வேனில்‌ பாதிரிக்‌ 1 
10. அகம்‌ 261 வேனில்‌ 2 
11. அகம்‌ 263 பைதறு காலை (வேனிற்‌ காலம்‌) 4 
12. அகம்‌ 153 வேனில்‌ வெம்பாட்டு 8 
13. அகம்‌ 189 வேனில்‌ நீடி 2 


உடன்போக்குப்‌ பாடல்களில்‌ உடன்போக்கின்‌ பொழுது பதினைந்து 
பாடல்களில்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. இவற்றில்‌ நற்றிணையில்‌ ஒன்பது 
பாடல்களிலும்‌, குறுந்தொகையில்‌ ஒரு பாடலிலும்‌, ஐங்குறுநூற்றில்‌ மூன்று 
பாடல்களிலும்‌, அகநானூற்றில்‌ இரண்டு பாடல்களிலும்‌ உடன்போகும்‌ பொழுது 


குறிக்கப்பெற்றிருப்பது கருதத்தக்கன. 


பெரும்பாலும்‌ விடியற்பொழுதிற்கு முன்பாகப்‌ பின்னிரவு நேரம்‌ உடன்போகும்‌ 
நேரமாகச்‌ சுட்டப்பெறுவது மரபு. எனினும்‌ சங்கப்‌ பாக்கள்‌ உடன்போகும்‌ நேரத்தை 
இராப்பொழுது (எல்‌) என்று பொதுவாகவும்‌ மாலைவிரி நிலவிற்‌ (பின்னிருப்‌ 
பொழுது) நடுநாள்‌ (நன்னிருள்‌ நடுயாமம்‌) வைகறை, விடியற்பொழுது என்று 


வரையறுத்துப்‌ குறித்துச்‌ செல்கின்றன. 


279 

தொல்காப்பியர்‌ பாலைக்குரிய பொழுதாக வேனிற்காலத்தைக்‌ குறித்துள்ளார்‌. 
வேனிற்காலம்‌ பிரிவிற்குச்‌ சிறப்பிடம்‌ அளிப்பதால்‌, உடன்போக்காகிய பிரிவும்‌ 
வேனிற்காலத்தில்‌ நிகழ்ந்துள்ளது எனலாம்‌. இதற்குச்‌ சங்கப்பாக்கள்‌ சான்று 
பகர்கின்றன. அவ்வகையில்‌ சங்க இலக்கியத்தில்‌ உடன்போகும்‌ காலம்‌ 


வேனிற்காலமாகச்‌ சுற்றப்பெற்றிருப்பது கருதத்தக்கது. 


உடன்போகும்‌ வேனிற்காலம்‌ பதின்மூன்று பாடல்களில்‌ இடம்பெற்றுள்ளது. 
அப்பாடல்கள்‌ நற்றிணையில்‌ ஒன்றும்‌, குறுந்தொகையில்‌ ஒன்றும்‌, ஐங்குறுநூற்றில்‌ 
மூன்றும்‌, அகநானூற்றில்‌ எட்டுமாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. இவற்றுள்ளும்‌ 
வேனிற்காலம்‌ என்று பொதுவாகச்‌ சுட்டியதோடு, முதுவேனிற்காலம்‌ என்ற 


வரையறை செய்திருப்பது அகநானூற்றின்வழி அறியப்பெறுகிறது. 


உடன்போகும்‌ முறை 


தோழி தலைவனையும்‌, தலைவியையும்‌ உடன்போக்கிற்கு ஒருப்படச்‌ 
செய்கிறாள்‌. தலைமக்கள்‌ கொண்டுதலைக்‌ கழிதலை விரும்புவதற்கு தோழியால்‌ 
பல்வேறு காரணங்கள்‌, சூழல்கள்‌ ஆகியன விளக்கப்பெற்றன. தலைவனும்‌, 
தலைவியும்‌ .உடன்போகும்போது நடந்து செல்வதாகக்‌ குறிப்பது மரபு. ஆனால்‌ 
தலைமக்கள்‌ உடன்போனபோது தேரில்‌ ஏறிச்‌ சென்றதையும்‌ சங்கப்பாக்கள்‌ 
காட்டுகின்றன. இக்கருத்திற்குத்‌ தொல்காப்பியர்‌ அரண்சேர்க்கிறார்‌. களவொழுக்கம்‌ 
மேற்கொண்ட : தலைவன்‌ தேரிலும்‌, யானையிலும்‌, குதிரையிலும்‌, பிறவற்றிலும்‌ 


சென்று தலைவியைச்‌ சந்தித்தலும்‌ உண்டு, இதனைத்‌, 


“நேரும்‌ யானையுங்‌ குதிரையும்‌ பிறவும்‌ 


ஊர்ந்தனர்‌ இயங்கலும்‌ உரியர்‌ என்ப”! 


280 


என்று தொல்காப்பியர்‌ கூறுவர்‌. பிறவும்‌ என்பதற்கு நச்சினார்க்கினியர்‌ 'கோவேறு 


கழுதையும்‌, சிவிகையும்‌ முதலியன' எனக்‌ கொள்கின்றார்‌ . 


உடன்போகும்‌ நிலையில்‌ தலைவனுடன்‌ தலைவி தேரில்‌ செல்வதை 
நற்றிணையின்‌ ஒரு பாடலும்‌, ஐங்குறுநூற்றில்‌ இரண்டு பாடல்களும்‌ சித்தரித்துக்‌ 


காட்டுகின்றன. இதனை, 


4:6 உடன்போகும்‌ முறை 


1. நற்‌ 149 கடுமா பூண்ட நெடுந்தேர்‌ கடைஇ 7,8 
த்‌ இயல்தேர்க்‌ கொண்கனொடு 


2. ஐங்‌ 200 பொலந்தேர்க்‌ கொண்கன்‌ வந்தனன்‌ 2 
385 கடுங்கட்‌ காளை நெடுந்தேர்‌ஏறி 1 


என்ற பாடலடிகள்‌ உணர்த்துகின்றன. 


உடன்போக்கில்‌ தலைவன்‌ தேரில்‌ செல்வதாகக்‌ குறிக்கப்பெறும்‌ நற்றிணைப்‌ 
பாடலும்‌, ஐங்குறுநூற்றில்‌ ஒரு பாடலும்‌ (200) நெய்தல்‌ திணைப்‌ பாடல்களாகவே 
உள்ளன, உடன்போக்குப்‌ பொருண்மை மிகுதியாகக்‌ கொண்ட பாலைத்‌ திணைப்‌ 
பாடல்களில்‌ தலைவன்‌ தேரில்‌ வந்ததாகக்‌ குறிப்புக்‌ காணப்பெறுகின்றது. காரணம்‌, 
பாலை மணற்பரப்பாதலால்‌ தேர்‌ ஏறித்‌ தலைவன்‌ வந்தான்‌ எனப்‌ பாடுவதற்கு 
அந்நிலவியற்கை இடம்‌ கொடுத்துள்ளது. மேலும்‌ பாலை நிலமானது நீண்ட 
வழிகளையும்‌, அகன்ற பரப்புகளையும்‌ கொண்டு இலங்குதலின்‌, தேரில்‌ஏறிச்‌ 


செல்வது சாத்தியப்படுகிறது எனலாம்‌. 


281 


உடன்போக்கின்‌ களம்‌ 


உடன்போக்கில்‌ ஈடுபட்ட தலைமக்கள்‌ சிலம்பு கழித்தல்‌”? 


என்ற சடங்கை 
நிகழ்த்துமிடமும்‌, சிறிது காலம்‌ வரை, தங்கி வாழக்கூடிய இடமும்‌ ஆதல்‌ பற்றிப்‌ 
பாலைத்திணை உடன்போக்கு என்ற நிகழ்ச்சிக்குக்‌ களமாகிறது. உடன்போக்கில்‌ 
ஈடுபட்டோர்‌ நாடுபல கடந்து சென்றதாக வரும்‌ குறிப்புக்கள்‌ சமூகக்‌ கட்டுக்களுக்கு 
அஞ்சித்‌ தொலைதூரம்‌ சென்றுவிடும்‌ உள்ளங்களைக்‌ காட்டுகின்றன. 
உடன்போக்கின்‌ களம்‌ சங்கப்பாக்களில்‌ குறிக்கப்பெற்றுள்ளதைப்‌ பின்வரும்‌ 


அட்டவணை உணர்த்தி நிற்கின்றது. 


4:7 உடன்போக்கின்‌ களம்‌ 


நூ.பெ. பா.எண்‌ உடன்போக்கின்‌ களம்‌ பாடல்‌ அடி 
i. ஐங்‌ 313 நாடிடை இலங்கிய வைப்பின்‌ 4 
2 ஐங்‌ 379 இனக்களிறு வழங்குஞ்‌ சோலை 3 
3. ஐங்‌ 385 வேறுபல்லருஞ்சுர மிறந்தனள்‌ 3 
4, அகம்‌ 165 நாடுபல இறந்த 6 
S அகம்‌ 383 நாடுந்‌ தேயமும்‌ நனிபல 4 


இவ்வாறாக உடன்போக்கினை மேற்கொண்ட தலைமக்கள்‌ சோலைகளையும்‌, 
சுரங்களையும்‌, நாடுகளையும்‌ கடந்து சென்றனர்‌ என்று சங்கப்‌ பாக்கள்‌ 
சான்றுபகர்கின்றன. இவைகள்‌ உடன்போக்கின்‌ களமாக (களங்களாக) 


அமைந்துள்ளமையை மேற்கண்ட அட்டவணையின்வழி அறியமுடிகிறது. 


282 


தொகுப்புரை : 


தமிழ்‌ மக்களின்‌ வாழ்க்கையையும்‌ நற்கருத்துக்களையும்‌ அறிந்து 
கொள்வதற்கு  உறுதுணையாகத்‌ திகழும்‌ சங்கஇலக்கிய அகப்பொருளில்‌ 


உடன்போக்கு ஒரு துறையாகும்‌, 


சுங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு என்ற சொல்லாட்சித்‌ துறைக்குறிப்பில்‌ 
உடன்போகா, கொண்டுதலைக்‌ கழிதல்‌, புணர்ந்துடன்‌ என்றும்‌ குறிக்கப்பெறுகின்றது. 
உடன்போக்கோடு தொடர்புடைய செய்திகளை மகட்போக்கிய, மனைமருட்சி என்னும்‌ 


துறைகள்‌ உணர்த்தி நிற்பது கருதத்தக்கது ஆகும்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ நற்றிணை, குறுந்தொகை, 
ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு  ஆகியவற்றிலிருந்து கருத்தில்‌ 
கொள்ளப்பெற்றுள்ளன. இப்பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றில்‌ மிகுதியும்‌, கலித்தொகையில்‌ 


குறைவுமாகக்‌ காணப்பெறுகின்றன. 


உடன்போக்குப்‌ பாடல்களைப்‌ பாடிய புலவர்களின்‌ வகைப்பாட்டில்‌ ஆண்பாற்‌ 


புலவர்கள்‌ அதிகமாகவும்‌, பெண்பாற்‌ புலவர்கள்‌ குறைவாகவும்‌ இடம்பெற்றுள்ளனர்‌. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ பாலைத்திணை மிகுந்தும்‌, நெய்தல்‌ திணை 


குறைந்தும்‌ காணப்பெறுகின்றன. 


தலைவன்‌, தலைவி, தோழி, செவிலி, நற்றாய்‌, கண்டோர்‌ ஆகியோர்‌ 
உடன்போக்குத்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்துவர்‌. இதில்‌ நற்றாயின்‌ கூற்று மிகுந்தும்‌ 


தலைவியின்‌ கூற்று குறைந்தும்‌ இடம்பெற்றுள்ளன. 


283 


உடன்போக்குப்‌ பாடல்களைப்‌ பாடிய புலவர்களை ஓதலாந்தையார்‌ 
பாடல்கள்‌, கயமனார்‌ பாடல்கள்‌, பெருங்கடுங்கோ பாடல்கள்‌, கபிலர்‌ பாடல்கள்‌, 
ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌, நான்கு பாடல்கள்‌ பாடிய புலவர்‌, மூன்று 
பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, இரண்டு பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌, ஒரு பாடல்‌ 


பாடிய புலவர்கள்‌ என்ற பகுப்புக்களில்‌ அடக்கலாம்‌. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ மிகுதியான  பாடல்களை(37) பாடியவர்‌ 
ஓதலாந்தையார்‌, இவர்‌ நற்றாய்‌ கூற்றினை மிகுதியும்‌ பாடியிருப்பது 
குறிக்கத்தக்கது. இவரது பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, பாலைத்திணையிலும்‌ 


மட்டும்‌ இடம்பெற்றுள்ளன. 


கயமனாரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ (21) அகநானுற்றிலும்‌, 


பாலைத்திணையிலும்‌, செவிலி கூற்றிலும்‌ மிகுந்துள்ளன. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ பெருங்கடுங்கோவின்‌ (9) பாடல்கள்‌ 
நற்றிணையிலும்‌, பாலைத்திணையிலும்‌, தலைவன்‌ கூற்றிலும்‌ மிகுதியாக 


இடம்பெற்றுள்ளன. 


கபிலரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌(8) ஐங்குறுநூறு, குறிஞ்சித்திணை, தோழி 


கூற்று ஆகியவற்றில்‌ மிகுதியாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌(7) 


நற்றிணையிலும்‌, நற்றாய்‌ கூற்றிலும்‌, பாலைத்திணையிலும்‌ மிகுந்துள்ளன. 


மாமூலனாரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்கள்‌ முழுவதும்‌ அகநானூற்றிலும்‌ 
பாலைத்திணையிலும்‌ இடம்பெற்றுள்ளன. இவரது பாடல்களின்‌ நற்றாய்‌ கூற்று 


மிகுதியாகும்‌. 


284 


உடன்போக்குத்‌ துறையில்‌ மூன்று பாடல்கள்‌ பாடிய புலவர்கள்‌ வரிசையில்‌ 
அம்மூவனார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, மருதனிளநாகனார்‌ ஆகியோர்‌ இடம்பெறுவர்‌. 
இவர்களது பாடல்களில்‌ பாலைத்திணை மிகுதியாகும்‌. அம்மூவனார்‌ யார்‌ 
கூற்றையும்‌ மிகுதியாகச்‌ சுட்டவில்லை. குடவாயிற்‌ கீரத்தனார்‌ செவிலி 


கூற்றினையும்‌, மருதனிளநாகனார்‌ தலைவன்‌ கூற்றினையும்‌ மிகுத்துக்‌ கூறியுள்ளனர்‌. 


இரண்டு பாடல்களைப்‌ பாடிய புலவர்கள்‌ பட்டியலில்‌ ஒளவையார்‌, 
பெரும்பதுமனார்‌, வெள்ளிவீதியார்‌ ஆகியோர்‌ குறிக்கத்தக்கவர்கள்‌. செவைபாரும்‌, 
வெள்ளிவீதியாரும்‌ கூற்றுக்களைச்‌ சமமாகப்‌ பங்கிட்டுள்ளனர்‌.  பெரும்பதுமனார்‌ 


கண்டோர்‌ கூற்றினை மிகுதியாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ வீதம்‌ பாடிய புலவர்கள்‌ அறுவர்‌. இவர்களது பாடல்களில்‌ 


நற்றாய்‌ கூற்றும்‌, பாலைத்திணையும்‌ மிகுதியாகக்‌ காணப்பெறுகின்றன. 


குறுந்தொகையில்‌ ஒரு பாடல்‌ வீதம்‌ பாடியோர்‌ வரிசையில்‌ ஏழு புலவர்கள்‌ 
குறிக்கப்பெறுவர்‌. இவ்வெழுவரின்‌ பாடல்களில்‌ பாலைத்திணை, தோழி கூற்று 


மிகுந்துள்ளன. 


அகநானூற்றில்‌ பதினொன்று புலவர்கள்‌ ஒரு பாடல்வீதம்‌ பாடல்களைப்‌ 
புனைந்துள்ளனர்‌. இப்பாடல்கள்‌ அனைத்தும்‌ பாலைத்திணையாகும்‌. இவற்றில்‌ 


செவிலி கூற்று மிகுதியாகக்‌ கணப்பெறுகின்றன. 


தலைவன்‌ கூற்றுச்‌ சங்கப்‌ பாக்களில்‌ தலைவன்‌ மெல்லக்‌ கொண்டேகல்‌ 
என்கிற இலக்கண மெய்ம்மையும்‌, தலைவி கூற்றுப்‌ பாக்களில்‌ தலைவி போக்கிற்கு 
உடன்பட்டமையைத்‌ தோழியிடம்‌ கூறல்‌ என்பதும்‌, தோழி தலைவியை 
உடன்போக்கிற்கு ஒருப்படச்‌ செய்தல்‌ என்கிற இலக்கண மெய்ம்மை தோழி கூற்று 


சங்கப்பாக்களிலும்‌ மிகுந்துள்ளன. 


285 
செவிலி கூற்றுப்‌ பாக்களில்‌ செவிலி கூற்று உரைத்தல்‌ என்ற இலக்கண 
மெய்ம்மையும்‌, நற்றாய்‌ மகளின்‌ அச்சத்தின்கண்‌ இரங்கல்‌ என்ற மெய்ம்மை நற்றாய்‌ 
கூற்று பாடல்களின்‌ வழியும்‌, கண்டோர்‌ கூற்றுப்‌ பாக்களில்‌ கண்டோர்‌ சேய்நிலைக்கு 
அகன்றோர்‌ செலவின்கண்‌ கூறல்‌, தாய்நிலை கண்டு தடுத்தற்கண்‌ கூறல்‌ என்னும்‌ 


மெய்ம்மைகளும்‌ மிகுத்துச்‌ சொல்லப்‌ பெற்றுள்ளமை அறியப்பெறுகின்றன. 


உடன்போக்கினைக்‌ குறிக்கும்‌ சொல்லாட்சியில்‌ கொண்டுடன்‌ போக, போகிய, 
போக்கு ஆகிய சொற்களில்‌ தொல்காப்பியமும்‌ சங்க இலக்கியமும்‌ ஒத்துச்‌ 
செல்கின்றன. எனினும்‌ சங்க இலக்கியம்‌ உடன்போக்குத்‌ தொடர்பான 


சொல்லாட்சியில்‌ முப்பத்து ஒன்பது சொற்களைக்‌ கையாண்டுள்ளது. 


சங்க இலக்கியத்தில்‌ அம்பல்‌, அலர்‌, அம்பலும்‌ அலரும்‌ இணைந்த நிலை, 
அன்னையின்‌ அச்சுறுத்தல்‌, அன்னையின்‌ முன்நிற்க தலைவி அஞ்சும்‌ அச்சமும்‌ 
தடையும்‌, ஊழ்வினை, இற்செறிப்பு ஆகியன காரணங்கள்‌ உடன்போக்கிற்குரிய 


காரணங்களாக வரையறுக்கப்‌ பெறுகின்றன. 


வெறியாட்டு, நொதுமலர்‌ வரைவு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஆகியன 


உடன்போக்கு நிகழும்‌ சூழல்களாகச்‌ சுட்டப்பெற்றுள்ளன. 


உடன்போக்குப்‌ பாடல்களில்‌ உடன்போக்கின்‌ நேரம்‌ பதினைந்து பாடல்களில்‌ 
குறிக்கப்பெற்றுள்ளன. பெரும்பாலும்‌ விடியற்பொழுதிற்கு முன்பாகப்‌ பின்னிரவு நேரம்‌ 
உடன்போகும்‌ நேரமாகச்‌ சுட்டப்பெறுவது மரபு. எனினும்‌ சங்கப்பாக்கள்‌ 


உடன்போகும்‌ நேரத்தைப்‌ பொதுவாகவும்‌ சிறப்பாகவும்‌ வரையறுத்துள்ளனர்‌. 


286 


உடன்போகும்‌ வேனிற்காலம்‌ பதின்மூன்று பாடல்களில்‌ இடம்பெற்றுள்ளது. 
வேனிற்காலம்‌ என்று பொதுவாகச்‌ சுட்டியதோடு முதுவேனிற்காலம்‌ என வரையறை 


செய்திருப்பது கருதத்தக்கது. 


சங்க இலக்கியம்‌ தலைமக்கள்‌ உடன்போனபோது தேரில்‌ சென்றதைக்‌ 
குறிக்கின்றது. உடன்போக்கின்‌ களங்களாகப்‌ பாலைத்திணை, சோலைகள்‌, 


பலகாடுகள்‌, பலநாடுகள்‌ ஆகியன இடம்பெறுவது குறிக்கத்தக்கது. 


287 
சான்றெண்‌ விளக்கம்‌ 


தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நு, 1 7. 

மேலது, நூ,44. 

மேலது, நூ,39, 

நாற்கவிராச நம்பி, நம்பியகப்‌ பொருள்‌, ப,210. 

நற்‌;2,9,202,264,362,384, அகம்‌; 257. 

ஐங்‌;373, அகம்‌;385. 

நற்‌;76, குறுந்‌; 124, ஐங்‌;361,363,371,386, அகம்‌;55,63,261. 
நற்‌;29,279, குறுந்‌;84,144,356,379,396, அகம்‌;7,15,17,35,89,105,117, 
145,153,165,189,195,203,207,219,263,275,315,321,269,383,385,397. 
நற்‌;66,110,143,179,184,293,305, அகம்‌;49, 

K.N. Sivaraj Pillai, The Chronolfy of the early tamils, P,29-33. 
சுந்தரசண்முகனார்‌, தமிழ்நூல்‌ தொகுப்புக்கலை, ப,287. 

நா. சுப்புரெட்டியார்‌, அகத்திணைக்‌ கொள்கைகள்‌, ப,526. 
நச்சினார்க்கினியர்‌, கலித்தொகை, ப,4. 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை _-5 

காண்க; பின்னிணைப்பு - 3 , அட்டவணை_-5 

வ.சுப. மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,282. 

அ. விசுவநாதன்‌, சங்க இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, ப,1. 

மேலது, ப,22. 

ந சஞ்சீவி, சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணைகள்‌, ப,54. 


அ, விசுவநாதன்‌, சங்க இலக்கியச்‌ சிந்தனைகள்‌, ப,2. 


காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -6 
காண்க: பின்னிணைப்பு - 3 , அட்டவணை -6 

மு. இராகவையங்கார்‌, தொல்காப்பிய பொருளதிகார ஆராய்ச்சி, ப,69. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நு, 1 6. 

நக்கீரர்‌, இறை, அகம்‌, பொருள்‌, ப,23. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நூ, | 6. 

மேலது, நூ,13. 

தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌, ப,13. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌,புறம்‌, நச்சர்‌, ப,24. 

மு. அருணாச்சலம்‌ பிள்ளை, தொல்‌,பொருள்‌,அகம்‌, ப,195. 
மேலது, ப,195, 

தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நூ, 17. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,ப,16. 
சிலப்பதிகாரம்‌, காடுகாண்‌ காதை, 62-66. 
நம்பியகப்‌ பொருள்‌, சூ-9. 

வ.சுப.மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,359. 

நா. செயராமன்‌, களம்‌ கண்ட கருத்துக்கள்‌, ப,77. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌, நச்சர்‌, ப,22. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌,இளம்‌,நூ, 1 1. 

மேலது, நூ, 12. 

தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌, ப,!6. 

கலி;9, 

ஐங்‌;393. 


காண்க: பின்னிணைப்பு - 3 , அட்டவணை -7 


45. 


46. 


47. 


48, 


49, 


50. 


31. 


52. 


33. 


54, 


௮2 


56. 


57. 


58. 


359, 


60. 


61. 


62. 


63. 


289 - 


காண்க; பின்னிணைப்பு - 3 , அட்டவணை -7 

சரளா இராசகோபாலன்‌, சங்க இலக்கியம்‌ (அகம்‌), ப,10]. 
வ.சுப.மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, பக்‌.,72-73. 

மேலது, ப,73. 

ஒளவை. சு. துரைசாமிப்‌ பிள்ளை, ஐங்குறுநூறு மூலமும்‌ விளக்கவுரையும்‌, 
ப,719, 

மேலது, பக்‌.,718-719. 

மா.ரா.போ, குருசாமி, சுப. அண்ணாமலை, கதிர்மகாதேவன்‌ (மொ.ப.ஆ), 
பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ இயற்கை, பக்‌.,107-108. 
ஐங்‌;303,305,312-400. 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 

ஐங்‌; 381, 13-4. 

ஒளவை, சு, துரைசாமிப்‌ பிள்ளை, ஐங்குறுநூறு மூலமும்‌ விளக்கவுரையும்‌, 
பக்‌.,875-876. 

நற்‌; 12,198,279,293,305,324, குறுந்‌;356,378,396, அகம்‌; 7,17,145,189, 
195,219,221,259,275,321,383,397. 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

குறுந்‌;356: 1-2, 4-5, 

உ.வே.சாமிநாதய்யர்‌, குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப,533. 

ஒளவை. சு. துரைசாமிப்‌ பிள்ளை, சேரமன்னர்‌ வரலாறு, ப,286. 


நற்‌;9,202,384, குறுந்‌;124,262, கலி;9,20, அகம்‌;99,26]. 


64, 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 


73. 


74. 


715. 


76. 


77. 


78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

காண்க; பின்னிணைப்பு-3 , அட்டவணை -8 
நற்‌;384,8-11. 

அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானுறு, ப,351. 
குறுந்‌;115, ஐங்‌;203,235,236,254,280,286, அகம்‌;203. 
காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை.-8 

குறுந்‌; 115, 2-3, 6. 

உ.வே.சாமிநாதய்யர்‌. குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப, 168. 
நற்‌;10,162,179,184,271, அகம்‌;117,165. 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

நற்‌;10, 1-4. 

நக்கீரர்‌, இறை, அகம்‌,பொருள்‌, ப,123. 

அ. நாராயணசாமி ஐயன்‌, நற்றிணை நானூறு, ப,66. 
அகம்‌; 5,55,65,325. 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை-8 


காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 


அகம்‌;65,2,4,8-9. 


நற்‌;76, ஐங்‌;200, அகம்‌;35, 


காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 


290 


87, காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

88. காண்க: பின்னிணைப்பு-3 , அட்டவணை -$ 

89: நற்‌;76:4-5,7-9, 

90. அகம்‌;315,385, குறுந்‌;369. 

9 காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 

92. குறுந்‌;369:3 -4. 

93. அகம்‌;121,283, நற்‌;362., 

94, காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை 

95. நற்‌;362:7-10. 

96. குறுந்‌;15,388. 

97. காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை-8 

98. குறுந்‌;388:1-2, 5,7. 

99, உ.வே. சாமிநாதய்யர்‌, குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, ப,578. 
100. ஆ. சிங்காரவேலு முதலியார்‌, அபிதான சிந்தாமணி, ப,201. 
101. நற்‌;2, குறுந்‌; 7. 

102. காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 

103. குறுந்‌;7,1,3-6. 

104. வ.சுப.மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,364. 

105. குறுந்‌;44,149, 

106. காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 

107. குறுந்‌;149:1-2, 5-6. 

108. உ.வே.சாமிநாதய்யர்‌, குறுந்தொகை மூலமும்‌ உரையும்‌, பக்‌.,216-217. 


109. நற்‌;264, 


110. 
111. 
112. 
113. 
114. 
115. 
116. 
117. 
118. 
119. 
120. 
121. 
122. 
123. 
124. 
125. 
126. 
127. 
128. 
129. 
130. 
131. 


132. 


292 
மேலது; 66. 
மேலது; 149. 
மேலது; 143. 
மேலது;29. 
மேலது; 110. 
காண்க: பின்னிணைப்பு - 3 , அட்டவணை_-8 
காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 
ஆ. சிங்காரவேலு முதலியார்‌, அபிதான சிந்தாமணி, பக்‌.,140-141, 
நற்‌;264:7-9. 
குறுந்‌;343. 
மேலது;390, 
மேலது;383. 
மேலது; 144, 
மேலது;84. 
மேலது;229, 
மேலது;217. 
காண்க :பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 
காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-8 
ஆ, சிங்காரவேலு முதலியார்‌, அபிதாண சிந்தாமணி, ப,1251. 
குறுந்‌; 144:5-7., 
அகம்‌;257. 
மேலது;95, 


மேலது;63. 


133. 


134. 


135. 


136. 


137. 


138. 


139. 


140. 


141. 


142. 


143. 


144, 


145. 


146. 


147. 


148, 


149, 


150. 


LS1- 


152. 


153. 


154. 


155. 


156. 


மேலது;263. 

அகம்‌;285. 

மேலது;207. 

மேலது; 1 53. 

மேலது; 105. 

மேலது;369. 

மேலது;89. 

மேலது;49. 

காண்க: பின்னிணைப்பு- 3 , அட்டவணை -8 

காண்க :பின்னிணைப்பு- 3 , அட்டவணை_-$ 

ஆ, சிங்காரவேலு முதலியார்‌, அபிதான சிந்தாமணி, ப,412. 
அகம்‌;285:12-15. 

தொல்‌,பொருள்‌,இளம்‌,நூ,39,221. 

தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நூ, 17. 

மேலது, நூ,44. 

மேலது, நூ;44, 

மேலது, நூ,39. 

தொல்‌,பொருள்‌,களவு, இளம்‌, நூ,113. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌,இளம்‌,நூ 43. 
தொல்‌,பொருள்‌,இளம்‌,நூ,22 1. 

ஆ. இராமகிருட்டினன்‌, அகத்திணை மாந்தர்‌ ஓர்‌ ஆய்வு, ப,81. 
வ.சுப.மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,25. 
ஈ.கோ.பாஸ்கரதாஸ்‌, அகப்பொருள்‌ பாடல்களில்‌ தோழி, ப,76. 


தொல்‌,பொருள்‌,இளம்‌, நூ,109,15. 


293 


157. 


158. 


159, 


160. 


161. 


162. 


294 


வ.சுப.மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, பக்‌.,82,83. 

அகம்‌;221. 

நற்‌;179,271,324, குறுந்‌;356,296. 

ஆ.. இராமகிருட்டினன்‌, அகத்திணை மாந்தர்‌ ஓர்‌ ன்‌ ப,119. 
தொல்‌,பொருள்‌,இளம்‌,நூ,209. 


நற்‌;279:9-11, ஐங்‌;399:1 -5, அகம்‌;369:22-26,379:1 -4, 385:16-18. 


இயல்‌ -5 


அகமாந்தர்கள்‌ 


298 


தமிழ்‌ அகமரபில்‌ களவு, கற்பு என்ற இரு கைகோள்கள்‌ 
வரையறுக்கப்பெறும்‌. அக்களவிலும்‌, கற்பிலும்‌ கூற்றிற்குரியோர்‌ குறித்துத்‌ 
தொல்காப்பியர்‌ சுட்டிச்செல்கிறார்‌. அவ்வகையில்‌  அகமாந்தர்கள்‌ கூற்று 
நிகழ்த்துதலும்‌, கூற்றினைக்‌ கேட்டலும்‌ ஆகிய செயல்கள்‌ இடம்பெறும்‌. 
இச்செயல்களின்வழி  அகமாந்தர்களைக்‌ குறித்து அறிந்து கொள்ளலாம்‌. 
இற்செறித்தல்‌ மற்றும்‌ உடன்போக்குத்‌ துறைகளில்‌ இடம்பெறும்‌ அகமாந்தர்கள்‌ 


குறித்து விளக்கவியல்‌ அணுகுமுறையில்‌ ஆய்வதாக இக்கட்டுரை அமைகிறது. 


தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ கூற்றிற்குரியோர்‌ 


தொல்காப்பியர்‌ செய்யுளியலில்‌ களவில்‌! கூற்று நிகழ்த்துதற்குரியோரை 
பார்ப்பான்‌, பாங்கன்‌, தோழி, செவிலி, தலைவன்‌, தலைவி என்றும்‌, கற்பில்‌? கூற்று 
நிகழ்த்துதற்குரியோரை மேலே சுட்டிய அறுவர்‌ மற்றும்‌ பாணன்‌, கூத்தன்‌, விறலி, 
பரத்தை, அறிவர்‌, கண்டோர்‌ ஆகிய அறுவருமாகப்‌ பன்னிருவர்‌ என்றும்‌ 
வரையறுத்துக்‌ கூறுகிறார்‌.  இம்மாந்தர்களில்‌ தோழியும்‌ தலைவியும்‌" 
இற்செறித்தலில்‌ கூற்று நிகழ்த்துவதாகத்‌ தொல்காப்பியர்‌ சுட்டுவர்‌. நச்சர்‌ 
சுட்டியதைப்‌ போன்று சங்க இலக்கியத்திலும்‌ தலைவன்‌ இத்துறையில்‌ கூற்று 
நிகழ்த்துவதாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளது. உடன்போக்குத்‌ துறையில்‌ தொல்காப்பியர்‌” 
சுட்டிய மாந்தர்களே சங்க இலக்கியத்திலும்‌ கூற்று நிகழ்த்தியள்ளமை 


குறிக்கத்தக்கது. 


இற்செறித்தலில்‌ மாந்தர்கள்‌ 
இற்செறித்தல்‌ துறையில்‌ இடம்பெறும்‌ மாந்தர்களைக்‌ கீழ்க்கண்டவாறு 
பகுத்துக்‌ காணலாம்‌. 1. கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ 2. கூற்று நிகழ்த்தாத 


மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ ஆகியவை ஆகும்‌. 


296 

|. கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ 
கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ பின்வருமாறு: 1. தலைவன்‌ 2.தலைவி 3. 
தோழி ஆகியோர்‌. இவர்களது கூற்றுகளில்‌ தோழியின்‌ கூற்று மிகுதியாகக்‌ 
காணப்பெறுகிறது. இதற்கு அடுத்த நிலையில்‌ தலைவியும்‌, தலைவிக்கு அடுத்த 


நிலையில்‌ தலைவனும்‌ குறைவாகக்‌ கூற்றுக்களை நிகழ்த்தியுள்ளனர்‌. 


1. தோழி 

தோழி கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ பின்வருமாறு: 1. தலைவன்‌, 
2.தலைவி, 3. செவிலி, 4.உழவர்‌, 5. அஃறிணையாகிய கிளி முதலானவை ஆகும்‌. 
இவற்றில்‌ ற தலைவனிடம்‌ மிகுதியாகக்‌ கூற்றுக்களை நிகழ்த்தியமையை உணர 


முடிகின்றது. 


அ. தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌” 


தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்களின்வழி தலைவியின்‌ 
கள்ளங்கபடமற்ற உள்ளம்‌, தலைவியின்‌ ஆராக்காதல்‌, தலைவியின்‌ 
அருமையியல்பு, தோழி கூறும்‌ ஆறுதல்‌, தோழியின்‌ ஆய்ந்தறியும்‌ திறன்‌, தோழி 
அறிவுறுத்தும்‌ பாங்கு, தோழியின்‌ ஓருயிர்‌ ஈருடலாகும்‌ பண்பு, தோழியின்‌ 
மனவருத்தம்‌, தோழி அஃறிணைக்கு வழங்கும்‌ அறிவுரை, தோழி அஃறிணையிடம்‌ 
காட்டும்‌ நன்றியுணர்வு, தலைவனின்‌ ஆழமான அன்பு, தலைவனின்‌ 
அஞ்சாமைப்பண்பு, தோழியின்‌ தாய்மைப்‌ பண்பு, தோழி தலைவனின்‌ பண்பினைக்‌ 
கடிதல்‌ ஆகிய பண்புநலன்கள்‌ அறியப்பெறுகின்றன. இங்கு எடுத்துக்காட்டு 
விளக்கத்திற்காகத்‌ தோழி கூற்றில்‌ குறிக்கப்பெறும்‌ தலைவியின்‌ கள்ளங்கபடமற்ற 


உள்ளம்‌' எடுத்துரைக்கப்பெற்றுள்ளது. 


297 


தலைவியின்‌ கள்ளங்கபடமற்ற உள்ளம்‌ 


தலைவி சூதும்‌, பொய்மையும்‌ அறியாத நிலையில்‌ தலைவனோடு பழகும்‌ 
களவு அமைய, ஓரளவு அலர்‌ மூலமாகவும்‌, தன்‌ மகளின்‌ வேறுபட்ட மனநிலை 
மூலமாகவும்‌, களவை உணர்ந்த தாய்‌, அவளிடம்‌ சினத்துடன்‌ காரணத்தை 


வினவுகிறாள்‌. 


தினைப்புனத்தைக்‌ காவல்‌ செய்யாது, கதிர்களைக்‌ கிளி கவருமாறு நீ எங்குச்‌ 
சென்றாய்‌? என்று அன்னை வினவ, மலைநாடனை நான்‌ அறிந்ததுமில்லை; 
கண்களால்‌ கண்டதுமில்லை; அவனோடு சுனை நீரில்‌ நீராடியதுமில்லை; 
சோலையில்‌ மலர்களைப்‌ பறித்து விளையாடியதுமில்லை; என நினைவில்லாது 
பொய்யுரைக்கத்‌ தெரியாமல்‌ நடந்த உண்மையைத்‌ தலைவி உரைத்துவிட்டாள்‌. 
இவற்றைக்‌ கேட்ட அன்னை வரப்போகும்‌ பழிக்கு அஞ்சி நாணித்‌ தலைகுனிந்தாள்‌ 
எனத்‌ தோழி காட்டும்‌ நற்றிணைக்‌ காட்சி! தலைவியின்‌ பொய்மையற்ற உள்ளத்தை 


அறிவிக்கின்றது. 


இப்பாடல்‌ தலைவியின்‌ வெளிப்படையான மனவியல்பைக்‌ காட்டுகின்றது. 
அம்மனவியல்பு சங்கச்‌ சமுதாயத்‌ தலைவியரின்‌ நிலையை நன்கு உணர்த்துகிறது. 
உலகத்தவரோடு கலந்து பழகும்‌ வாய்ப்புக்கள்‌ தலைவியராய்‌ இருக்கும்‌ உயர்குடிப்‌ 
பெண்களுக்கு மறுக்கப்பட்டமையால்‌, அச்சமுதாயச்‌ செயல்‌  தலைவியரின்‌ 
மனத்தைக்‌ கள்ளமற்ற மனமாய்‌ ஆக்கியிருந்தமையை உணரலாம்‌. தன்‌ 
அன்னையின்‌ வினாவிற்கு ஏற்றாற்போல்‌ விடை கூறிச்‌ சூழ்நிலையை 
எதிர்கொள்ளும்‌ திறம்‌ அறியாளாய்த்‌ தலைவி இருக்கக்‌ காரணம்‌, அவள்‌ 


சமுதாயத்தில்‌ பிறரோடு பழக வாய்ப்பு அற்ற நிலையே என மதிப்பிடலாம்‌. 


298 

ஆ. தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌'' 
தோழியின்‌ நம்பிக்கை ஊட்டும்‌ திறன்‌, தோழியின்‌ ஆற்றுவிக்கும்‌ பாங்கு, 
தோழியின்‌ வேதனையுள்ளம்‌, தலைவியின்‌ வேதனையுள்ளம்‌, தோழியின்‌ நயமாகப்‌ 
பேசும்‌ திறன்‌, செவிலியின்‌ பொறுப்புணர்ச்சி ஆகியன தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்களின்வழி  அறியப்பெறுகின்றன. இதில்‌ சான்றிற்காகத்‌ தோழியின்‌ 


வேதனையுள்ளம்‌ என்கிற பண்பு விளக்கப்பெற்றுள்ளது. 


தோழியின்‌ வேதனையுள்ளம்‌ 

தலைவன்‌ சிறைப்புறத்தனாகத்‌, தோழித்‌ தலைவியிடம்‌ கூறுகின்றாள்‌. 
அக்கூற்றில்‌ தோழி நாம்‌ காவல்‌ செய்து வந்த தினைப்புனம்‌, கொய்யும்‌ பருவம்‌ 
எய்துவிட்டது என்கிறாள்‌. ஆகையால்‌ அத்தொழில்‌ இன்மையால்‌ மனையகம்‌ 
புகுத்தப்பெற்று, இற்செறிக்கப்படுவோம்‌ என்கிறாள்‌ தோழி, இற்செறிக்கப்‌ 
பெற்றநிலையில்‌ தலைவனைக்‌ கூடுதல்‌ என்பது இயலாது!” என்று வருத்தமுற்றுத்‌ 


தோழி வேதனைப்படுகிறாள்‌. 


இப்பாடல்‌ தினைமுதிர்ச்சி என்கிற இயற்கை நிகழ்வால்‌ தலைவி 
இற்செறிக்கப்‌ பெறுவதைக்‌ குறித்து நிற்கின்றது. இங்கு தலைவியின்‌ மனவியல்பு 
(வேதனை), தோழி கூற்றில்‌ வெளிப்பட்ட நிலையை உணரமுடிகிறது. தோழியும்‌ 
தலைவியும்‌ ஓருயிர்‌ ஈருடலாகத்‌ திகழ்வதால்‌ தலைவியின்‌ மனவருத்தம்‌ தோழியின்‌ 


வேதனையாகச்‌ சித்தரிக்கப்‌ பெற்றுள்ளது. 


இ. தோழி செவிலியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌" 
இக்கூற்றுக்களில்‌ இருந்து தோழியின்‌ துணிவு, தோழியின்‌ நயமாகப்‌ பேசும்‌ 
திறன்‌ ஆகிய பண்புகள்‌ புலப்படுகின்றன. சான்றிற்காகத்‌ தோழியின்‌ துணிவு என்கிற 


பண்பு விரிவாக விளக்கப்பெறுகின்றது. 


299 

தோழியின்‌ துணிவு 
தலைவியின்‌ உடல்வேறுபாட்டினை அறிந்த செவிலி, வேலனை அழைத்து 
வெறியெடுக்கின்றாள்‌. இதனை உணர்ந்த தோழி, தலைவியின்‌ நோய்க்குத்‌ 
தலைவனே காரணம்‌ என்று செவிலியிடம்‌ உரைக்கின்றாள்‌. இவ்வாறாகத்‌ 


தலைவியின்‌ நோயிற்குரிய தலைவனை அடையாளம்‌ காட்டும்‌ தோழி, 


"தண்சேறு கள்வன்‌ வரிக்கு மூரற்‌ 
கொண்டொடி நெகிழச்‌ சாஅய்‌ 


மென்றோள்‌ பசப்ப தெவன்கொ லன்னாய்‌"''“ 


என்பாள்‌. தலைவி தனது களவினை அன்னை (செவிலி) அறிந்துவிடுவாளோ, 
என்ற அச்சம்‌ கொண்டவளாகக்‌ காட்டப்பெற்றுள்ளாள்‌. ஆனால்‌ தோழி தலைவியின்‌ 
களவினை நேரடியாகச்‌ செவிலியிடம்‌ மொழிகின்றாள்‌. தலைவி அஞ்சிய நிலையில்‌, 
தோழி களவினை வெளிப்படுத்தியதன்வழி இங்கு தோழியின்‌ துணிவு 


பாராட்டப்பெறுகின்றது. 


ஈ. தோழி உழவரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று. 

தோழியின்‌ அறிவுரை, தலைவி மீதுள்ள கட்டுப்பாட்டின்‌ பொருட்டுத்‌ தோழி 
புலம்பல்‌ ஆகியன  இக்கூற்றிலிருந்து அறியப்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு 
விளக்கத்திற்காகத்‌ தோழியின்‌ அறிவுரை என்ற பண்பு விரிவாகக்‌ 


குறிக்கப்பெறுகின்றது. 


தோழியின்‌ அறிவுரை 
தோழி உழவனிடம்‌ நீ உழும்போது வயலில்‌ உள்ள கோரைகளையும்‌, 


நெய்தல்களையும்‌ அழித்துவிடாதே என்கிறாள்‌. ஏனென்றால்‌ அவைகளைத்‌ தலைவி 


300 
வளையல்களாகவும்‌, உடையாகவும்‌ அணிந்து கொள்வாள்‌ என்றுத்‌ தோழி 


சுட்டினாள்‌'''. கோரைகளையும்‌, நெய்தல்களையும்‌ களைகள்‌ என்று 
அழித்துவிடாமல்‌, அவைகளைப்‌ பாதுகாத்து வைப்பாயாக என்கிறாள்‌. இதன்வழித்‌ 
தோழி உழவனுக்குக்‌ கூறிய அறிவுரை வெளிப்படுகின்றது. தலைவிக்கு விருப்பம்‌ 
மிகுந்த பொருள்களைத்‌ தெரிந்திருப்பதன்வழித்‌ தோழியின்‌ பொறுப்புணர்ச்சியும்‌, 
அப்பொருள்களைப்‌ பாதுகாக்கும்‌ முயற்சியும்‌ வெளிப்பட்ட நிலையை 


உணரமுடிகின்றது. 


உ. தோழி அஃறநிணையிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌! ” 


இக்கூற்றுக்களின்வழி தோழி அஃறநிணையை மதித்துப்‌ போற்றும்‌ பாங்கு 


அறியப்பெறுகின்றது. சான்றிற்கு இப்பண்பு பின்வருமாறு விளக்கப்பெறுகின்றது. 


அஃறநிணையை மதித்துப்‌ போற்றும்‌ பாங்கு 

சங்ககால மக்கள்‌ நிலத்தில்‌ வளரும்‌ புல்பூண்டினையும்‌, பறக்கும்‌ உயிர்‌ 
இனங்களையும்‌, மலை, கடல்‌, ஞாயிறு, நிலவு, விண்மீன்‌ என்னும்‌ இவற்றையும்‌ 
உணர்வுடைப்‌ பொருட்களாக நினைந்து அவற்றோடு உரையாடியும்‌, அவற்றின்‌ மீது 
அன்பைச்‌ செலுத்தியும்‌ வாழ்ந்தனர்‌. அவ்வகையில்‌ நற்றிணைத்தோழி தலைவன்‌ 
சிறைப்புறத்தானாக, கிளியிடம்‌ கூறுகின்றாள்‌. அதாவது அன்னை எம்மை இவ்வயிற்‌ 
'செறித்துப்‌ பாதுகாக்கின்றாள்‌. இனிமேல்‌ வேலனை அழைத்து வெறியெடுக்கவும்‌ 
செய்வாள்‌ போலும்‌. ஆகவே நாங்கள்‌ இற்செறிக்கப்பெற்று வருந்தும்‌ நிலையைச்‌ 


சிறிதளவேனும்‌ தலைவனிடம்‌ சென்று கூறுவாயாக - 


"திளையோடு உண்ணும்‌ வளைவாய்ப்‌ பாசினம்‌ 


நன்கவற்கு அரிய உரைமின்‌ பிற்றை"! 


301 
என்பாள்‌. இதில்‌ தோழி தங்களது நிலையைக்‌ கிளியிடம்‌ கூறிப்‌ புலம்புகிறாள்‌. 


இதன்வழித்‌ தோழி அஃறிணையை மதித்துப்‌ போற்றும்‌ பாங்கு தெளியப்பெறும்‌. 
சங்ககாலச்‌ சமுதாயத்தில்‌ அஃறிணையை உறவாக மதிப்புப்‌ போற்றிய நிலையை 


இப்பாடல்‌ உணர்த்தி நிற்கின்றது. 


2. தலைவி 
இற்செறித்தல்‌ துறையில்‌ தலைவி கூற்றைக்‌ கேட்போர்‌ 1.தோழி, 2.நெஞ்சம்‌. 
இதில்‌ தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய  கூற்றுக்களே  மிகுதியாக(5) 


இடம்பெற்றுள்ளன. 


௮. தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌!” 


தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ தலைவியின்‌ 
வேதனையுள்ளம்‌, தலைவி தோழிக்குக்‌ கூறும்‌ அறிவுரை, தலைவியின்‌ 
தவநம்பிக்கை, தலைவனின்‌ துணிவு, தலைவியின்‌ ஒப்புநோக்குந்‌ தன்மை ஆகிய 
குணநலன்கள்‌ மிளிர்கின்றன. சான்றிற்கு தலைவியின்‌ தவநம்பிக்கை 


எடுத்துரைக்கப்பெற்றுள்ளது. 


தலைவியின்‌ தவநம்பிக்கை 

தலைவன்‌ வரையாது களவொழுக்கம்‌ மேற்கொண்டான்‌. தலைவன்‌ 
சிறைப்புறத்தானாகத்‌, தலைவி தோழியிடம்‌ கூறுகின்றாள்‌. நாம்‌ அரிய தவத்தைச்‌ 
செய்யவில்லை. தவத்தில்‌ சிறந்து விளங்கியிருந்தால்‌ தலைவனது 
கேண்மையினைப்‌ பிரியாமல்‌ இருக்கலாம்‌. தவவொழுக்கத்தில்‌ சிறந்து 
விளங்கவில்லை ஆகலான்‌, தலைவனைப்‌ பிரிந்து உயிர்வாழ்ந்து 


கொண்டிருக்கின்றோம்‌ என்று வருந்துவதை, 


302 


ட துறைவன்‌ கேண்மை 


பிரிந்தும்‌ வாழ்துமோ நாமே 


அருந்தவ முயற லாற்றா தேமே" 


என்பாள்‌. அக்க:லப்‌ பெண்கள்‌ இறைவழிபாட்டிலும்‌, தவத்திலும்‌ நம்பிக்கை 
உடையவர்களாகத்‌ திகழ்ந்ததைத்‌ தலைவியின்‌ கூற்று வழியாக நன்கு 
அறியமுடிகின்றது. தவத்தில்‌ சிறந்து விளங்கியிருந்தால்‌ நன்மையே நடக்கும்‌ என்ற 


தலைவியின்‌ மனப்பாங்கும்‌ வெளிப்படுகின்றது. 


ஆ. தலைவி நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌”! 

தலைவனீன்‌ வீரம்‌, தலைவியின்‌ புலம்பல்‌, தலைவியின்‌ ஆழமான அன்பு, 
தலைவியின்‌ மீதுள்ள கட்டுப்பாடு ஆகிய பண்புகள்‌ தலைவி நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய 
கூற்றுக்களில்‌ இருந்து அறியப்பெறுகின்றன. சான்றிற்குத்‌ தலைவியின்‌ ஆழமான 


அன்பு என்கிற பண்பு விளக்கமாக ஆராயப்‌ பெறுகின்றது. 


தலைவியின்‌ ஆழமான அன்பு 

தலைவி காவல்மிகுதியால்‌ வருத்தத்துடன்‌ திகழ்ந்தாள்‌. இந்நிலைக்குக்‌ 
காரணமான தலைவனைக்‌ கண்டவுடன்‌ நெஞ்சமே! வெறுப்புடன்‌ காணப்பட 
வேண்டும்‌ என்ற தலைவி கூறினாள்‌. ஆனால்‌ தலைவியின்‌ நெஞ்சமோ 
தலைவனைக்‌ கண்டவுடன்‌ விருப்பம்‌ மீதூர இனியமொழிகளையே கூறுகின்றது 


என்பதை, 


"மெல்லிய இனிய மேவரு தகுந 


இவைமெ ழி யாமெனச்‌ சொல்லினு மவைநீ 


மறத்தியெ। வாழியென்‌ னெஞ்சே"”? 


303 
என்பாள்‌. தலைவன்‌ தலைவிக்கு வருத்தத்தைக்‌ கொடுத்திருந்தாலும்‌, தலைவியின்‌ 
நெஞ்சமானது தலைவனிடம்‌ இனிய சொற்களைக்‌ கூறுகின்றது. இதன்வழித்‌ 


தலைவியின்‌ ஆழமான அன்பு புலப்படுகின்றது. 


3. தலைவன்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌?” 


இற்செறித்;லில்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சிடம்‌ மட்டும்‌ கூற்று 
நிகழ்த்தியுள்ளான்‌. அக்கூற்றுக்களாவது தலைவியின்‌ அருமையியல்பு, தலைவனின்‌ 
ஆற்றாமை, தலைவனின்‌ மறுபிறப்பு நம்பிக்கை ஆகிய பண்புகளை உணர்த்தி 
நிற்கின்றது. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகத்‌ தலைவனின்‌ மறுபிறப்பு நம்பிக்கை 


என்பது விரிவாகக்‌ கூறப்பெறுகிறது. 
தலைவனின்‌ மறுபிறப்பு நம்பிக்கை 


தோழி, தலைவி இற்செறிக்கப்‌ பெற்ற செய்தியைத்‌ தலைவனிடம்‌ 
கூறுகின்றாள்‌. இச்செய்தி அறிந்த தலைவன்‌ நெஞ்சிடம்‌ புலம்புகிறான்‌. 
தலைவியிடத்துக்‌ கொண்டுள்ள நட்பானது இன்றைய நிலையைப்‌ போன்று என்றும்‌ 
நிலைபெற்று விளங்கும்‌. இந்நட்பினால்‌ விளைந்த இந்தக்‌ காமநோயானது 
அழிந்துபடும்‌ முறை என்பது ஒன்று இல்லாமல்‌, மறுமை உலகத்து வாழ்விலும்‌ 
நிலைபெறச்‌ செய்யும்‌. ஆதலின்‌ தலைவியின்‌ இற்செறிப்புக்‌ காரணமாக இம்மையில்‌ 
அவளை அடைவது கைகூடாவிடினும்‌ மறுமை உலகத்து இவளை அடைவதாகிய 


. o dd 
பயன்‌ ஒன்று உளதாகும்‌" 


என்பான்‌. இதன்‌ மூலம்‌ தலைவன்‌ மறுபிறப்பில்‌ 
கொண்டிருந்த நம்பிக்கை அறியப்பெறுகின்றது. அக்கால மக்களும்‌ மறுபிறப்பு 


நம்பிக்கை உடையவர்களாகத்‌ திகழ்ந்தனர்‌ என்பது துணியப்பெறும்‌. 


11. கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ 403 


இற்செறித்தல்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களாக 1. செவிலியும்‌”” 
2. நற்றாயும்‌” 3. தந்தையும்‌? அமைகின்றனர்‌. அவர்களின்‌ பண்புகள்‌ இத்துறையில்‌ 
விளக்கம்‌ பெறுகின்றன. அப்பண்புகளாவது அன்னையின்‌ ஆய்ந்தறியும்‌ திறன்‌. 
நுண்ணுணர்வுமிக்கி நாயின்‌ உள்ளம்‌, அன்னையின்‌ தெய்வ நம்பிக்கை, தந்தையின்‌ 
ஆழமான அன்பு முதலியவை ஆகும்‌. கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய 
செய்திகள்‌ தோழியின்‌ கூற்றில்‌ இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சான்றிற்கு 


நுண்ணுணர்வுமிக்க தாயின்‌ உள்ளம்‌ விளக்கப்‌ பெறுகின்றது. 


நுண்ணுணர்வுமிக்க தாயின்‌ உள்ளம்‌ 

அகநானூற்றுப்‌ பாடலொன்றில்‌ தலைவியின்‌ உடல்‌ வேறுபாடு கண்ட 
அன்னை நீ பெரிதும்‌ அழகுடையை என்று பன்முறை கூறி அவளைத்தழுவி நெடிது 
நினைந்து இற்செறித்தாள்‌ என்ற செய்தி காணப்பெறுகின்றது. தன்‌ மகளின்‌ 
மிகுதியான அழகிற்கு அவளின்‌ களவே காரணம்‌ என்று தாய்தன்‌ நுண்ணுணர்வால்‌ 
அறிந்து கொண்டமையை இப்பாடல்‌ தெளிவாக உணர்த்துகின்றது. எவரும்‌ 
அறிவிக்காமலேயே தன்‌ மகளின்‌ களவினை அறிந்த தாயின்‌ நுண்ணுணர்வுமிக்க 


விழிப்புணர்வை ஈண்டு அறியமுடிகின்றது. 


உடன்போக்கில்‌ மாந்தர்கள்‌ 


உடன்போக்கில்‌ இடம்பெறும்‌ மாந்தர்களைக்‌ 1. கூற்று நிகழ்த்தும்‌ 
மாந்தர்கள்‌ 2. கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ என 


' வகைப்படுத்திக்‌ காணலாம்‌. 


|. கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ 

கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ பின்வருமாறு: 1. தலைவன்‌, 2. தலைவி, 
3.தோழி, 4. செவிலி, 5. நற்றாய்‌, 6. கண்டோர்‌ ஆகியோர்‌. இத்துறையில்‌ நற்றாய்‌ 
மிகுதியான (35) கூற்றுக்களை நிகழ்த்தியுள்ளாள்‌. இதற்கு அடுத்த நிலையில்‌ தோழி 
(25), செவிலி (24) தலைவன்‌(15) கண்டோர்‌ (15), தலைவி (11) ஆகியோர்‌ 


முறையே கூற்றுக்களை மொழிந்துள்ளனர்‌. 


1. நற்றாய்‌ 

நற்றாய்‌ சகற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ பின்வருமாறு: 1. கண்டோர்‌, 
2.தோழி, 3. தெய்வம்‌, 4. செவிலி, 5. அயலோர்‌, 6. சுற்றத்தார்‌, 7. நெஞ்சம்‌, 
8.அஃறிணை (காக்கை) ஆகியவற்றிடமும்‌ கூற்று நிகழ்த்துவார்‌. நற்றாய்‌ தானே 
புலம்பல்‌ என்பதை நெஞ்சிடம்‌ கூறுவதாகக்‌ கொள்ளலாம்‌. இவற்றில்‌ நற்றாய்‌ 


நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌ மிகுந்துள்ளன. 
அ, நற்றாய்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌” 


நற்றாய்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி நற்றாயின்‌ சுற்றிச்சுழலும்‌ 
உள்ளம்‌, நற்றாய்‌ கட்டும்‌ அறநெறி, நற்றாயின்‌ பின்னோக்கு உக்தி, நற்றாய்‌ காட்டும்‌ 
சமுதாயம்‌, நற்றாய்க்‌ கூற்றுவனைக்‌ கடிதல்‌, நற்றாய்த்‌ தலைவனைக்‌ கடிதல்‌, 
நற்றாய்த்‌ தலைவனின்‌ தாயைக்‌ கடிதல்‌, நற்றாய்த்‌ தன்னைக்‌ கடிதல்‌, நற்றாயின்‌ 
.தீராச்சீற்றம்‌, நற்றாயின்‌ ஊழ்வினை நம்பிக்கை, நற்றாயின்‌ அவா, தலைவன்‌ 
தலைவியின்‌ வற்றா அன்பு, நற்றாயின்‌ ஆழமான அன்பு, நற்றாயின்‌ வேதனையுள்ளம்‌ 
ஆகியன வெளிப்படுகின்றன, சான்று விளக்கத்திற்காக நற்றாயின்‌ சுற்றிச்‌ சுழலும்‌ 


உள்ளம்‌ என்பது வீரிவாக எடுத்துரைக்கப்‌ பெறுகின்றது. 


நற்றாயின்‌ சுற்றிச்‌ சுழலும்‌ உள்ளம்‌ 

தலைவனும்‌, தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொண்டனர்‌. தலைமக்கள்‌ 
சென்ற வழியானது அழல்‌ வீசக்கூடியது. நிழலிடம்‌ இல்லாததது. ஆண்‌ 
புலியானது, தனது பெண்‌ புலியின்‌ பசியினைப்‌ போக்க, அவ்வழிச்‌ செல்வோரைக்‌ 
கொல்லும்பொருட்டு நோக்கியிருக்கும்‌ கொடுமைமிக்கது. அத்தகைய வழியில்‌ 
தலைவி எவ்வாறு நடந்து செல்வாள்‌ என்று நற்றாயின்‌ உள்ளம்‌ கவலை 
கொள்கிறது. இதனை, 

"அழலவிர்‌ நீளிடை நிழலிடம்‌ பெறாஅது 

ஈன்றுகான்‌ டிந்த பிணவுப்பசி கூர்ந்தென 

மான்ற மாலை வழங்குநர்ச்‌ செகீஇய 

புலிபார்த்‌ துறையும்‌ புல்லதர்ச்‌ சிறுநெறி 


5 : . டி 
யாங்குவல்‌ லுநள்கொல்‌" 


என்பாள்‌. நற்றாயின்‌ உள்ளமானது தலைவி செல்லும்‌ பாலைநிலத்தை எண்ணிப்‌ 
பார்க்கின்றது. எனவே நற்றாயின்‌ உடல்‌ மனையின்கண்‌ அமைய, அவளது உள்ளம்‌ 
பாலைநிலத்தில்‌ செல்லும்‌ தலைவியையே சுற்றிச்சுழலுவதை அறியமுடிகின்றது. 
தலைவி தன்னைப்‌ பிரிந்து சென்றாலும்‌, தன்னால்‌ அவளை மறக்கமுடியவில்லையே 
என்று நற்றாய்ப்‌ புலற்பியதன்வழி அவளது பாசப்பிணைப்பு நன்கு வெளிப்படுகின்றது. 
பெற்ற மனம்‌ பித்து, பிள்ளை மனம்‌ கல்லு என்னும்‌ பழமொழியினை இப்பாடல்‌ 


உணர்த்தி நிற்கின்றது. 


ஆ. நற்றாய்‌-கண்டோரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌ 
நற்றாய்‌ புலம்பல்‌, நற்றாயின்‌ கடுஞ்சொல்‌, நற்றாய்‌ தலைவியைக்‌ கடிதல்‌, 


தலைவனின்‌ வீரம்‌, உயிர்துறக்க விரும்பும்‌ தாயுள்ளம்‌ ஆகியன நற்றாய்‌ 


207 
கண்டோரிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ அறியப்பெறும்‌ பண்புகளாக 
அமைகின்றன. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக 'நற்றாயின்‌ கடுஞ்சொல்‌' என்ற 


பண்பு பின்வரும்‌ பகுதியில்‌ விளக்கப்பெறுகிறது. 


நற்றாயின்‌ கடுஞ்சொல்‌ 
தலைவனும்‌. தலைவியும்‌ உடன்போயினர்‌. இந்நிலையில்‌ நற்றாய்‌, 
தலைவியின்‌ பிரிவைத்‌ தாங்க முடியாதவளாகிறாள்‌. அதற்குக்‌ காரணம்‌ தலைவன்‌ 
தான்‌ என்ற சினமும்‌ எழுகின்றது. அன்பின்‌ காரணமாகத்‌ தன்‌ மகளைத்‌ திட்ட 
முடியாத நற்றாயின்‌ உள்ளம்‌ தலைவனைக்‌ கடிகின்றது. அருஞ்சுர வழியில்‌ தன்‌ 
மென்மையான மகளை நடக்கச்‌ செய்கின்றானே என்று நற்றாய்‌ வேதனையுறுகிறாள்‌. 
வ 


இதன்‌ விளைவாகத்‌ தலைவனை ஏதிலாளன்‌ எனத்‌ தனக்கு அயலானாகவும்‌ 


கொடியவனாகவும்‌ அவனை எண்ணுகின்றாள்‌. 


கதன்மகள்‌ உடன்போனாள்‌ என்ற நற்றாயின்‌ கோபமே, தலைவனையும்‌, 
:அவனது செயலையும்‌ குறைத்துப்‌ பேசத்‌ தூண்டுகிறது. நற்றாயின்‌ மனம்திறந்து 


பேசும்‌ பாங்கு இங்கு வெளிப்படுகின்றது. 


இ. நற்றாய்த்‌ தோழியிடம்‌ நிகழத்தும்‌ கூற்றுக்கள்‌” 


நற்றாய்‌ தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்களில்‌ இருந்து நற்றாய்த்‌ 
தலைவியைக்‌ கடிதல்‌, நற்றாய்த்‌ தோழியின்‌ பொருட்டுப்‌ புலம்பல்‌, நற்றாய்த்‌ 
தலைவன்‌ பொருட்டுப்‌ புலம்பல்‌ ஆகிய பண்புகள்‌ வெளிப்படுகின்றன. இங்கு 
சான்றிற்கு நற்றாய்த்‌ தோழியின்‌ பொருட்டுப்‌ புலம்பல்‌ என்பது எடுத்துக்‌ 


: கொள்ளப்பெற்றுள்ள து. 


308 
நற்றாய்த்‌ தோழியின்‌ பொருட்டுப்‌ புலம்பல்‌ 


தோழி தன்‌ துணையாகிய தலைவியின்‌ பிரிவால்‌ வருத்தமடைகிறாள்‌. 
இதனைக்‌ காணும்‌ நற்றாய்க்கும்‌ வருத்தம்‌ மிகுகின்றது. நற்றாய்ப்‌ பிரிந்துசென்ற தன்‌ 
மகளைக்‌ காட்டிலும்‌, தன்‌ தோழியின்‌ (செவிலியின்‌) மகளாகிய தோழியின்‌ 


துன்பத்திற்கு ஆற்றாளாகிப்‌ புலம்புவதை, 


"போகிய வவட்கோ நோவேன்‌ நேமொழித்‌ 
துணையிலள்‌ கலிழு நெஞ்சின்‌ 


இணையே ருண்க ணிவட்குநோ வதுவே"”“ 


என்ற பாடல்‌ உணர்த்தி நிற்கின்றது. உடன்போன தலைவி தக்க துணையுடன்‌ 
சென்றதால்‌ அவளுக்காக நோவது வீண்‌. துணையில்லாமல்‌ (தலைவியில்லாமல்‌) 
கலிழும்‌ இவளுக்கே வருந்துவேன்‌ என நற்றாய்‌ தன்‌ துயரையும்‌ மறுந்து, 


தோழியின்‌ துயர்தீர்க்கும்‌ அருட்கலமாக மாறுகின்றாள்‌. 
ஈ. நற்றாய்‌ தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌”: 


நற்றாய்த்‌ தலைவியினைப்‌ பழித்தல்‌, நற்றாயின்‌ தெய்வநம்பிக்கை, நற்றாயின்‌ 
இதயம்‌ துடித்தல்‌ ஆகியன நற்றாய்‌, தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி 
'அறியப்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக நற்றாயின்‌ இதயம்‌ துடித்தல்‌ 


என்ற பண்பு எடுத்துக்கொள்ளப்பெறுகின்றது. 


நற்றாயின்‌ இதயம்‌ துடித்தல்‌ 
தலைவியைப்‌ பிரிந்த தாயுள்ளம்‌ பல்வேறு நிலைகளில்‌ வருத்தம்‌ 
அடைகிறது. வேதனையுறுகிறது. தலைவி மணப்பருவம்‌ எய்தியவுடன்‌ அவளுக்குச்‌ 


சிறப்பாகத்‌ திருமணம்‌ செய்ய வேண்டும்‌ என்று நற்றாய்த்‌ திட்டமிடுகிறாள்‌. ஆனால்‌ 


309 
தலைவியோ தன்‌ அன்னையைத்‌ துறந்து, தலைவனுடன்‌ சென்றுவிடுகிறாள்‌. இதன்‌ 


காரணமாக நற்றாயின்‌ இதயக்கோட்டைத்‌ தகர்ந்துவிடுகின்றது. 


தலைவி தன்‌ அன்பை நினைக்காமல்‌ பிரிந்ததாலும்‌, தன்‌ காவலை மீறித்‌ 
தன்னை ஏமாற்றியதாலும்‌, தலைவியின்‌ பிரிவைத்‌ தாங்க முடியாத வேதனையாலும்‌ 
துடிக்கும்‌ தாயானவள்‌, தலைவியைப்‌ பிறனாயினள்‌"?* என்று வேறுபடுத்திக்‌ கூறவும்‌ 
செய்கிறாள்‌. இத்தகைய நற்றாயின்‌ ஏக்கத்தை (துன்பத்தை) சங்க இலக்கியப்‌ 
பாடல்களில்‌ மிகுதியாகக்‌ காணலாம்‌. தாயின்‌ (நற்றாயின்‌) இதயத்தை முழுமையாக 


உணர்ந்து எழுதியுள்ள ஆண்பாற்புலவர்களின்‌ உணர்வு போற்றுதற்குரியது. 


உ. நற்றாய்‌ செவிலியடம்‌ நிகழ்த்திய கூற்று” ' 


நற்றாயின்‌ வேதனையுள்ளம்‌ என்கிற பண்பு நற்றாய்‌ செவிலியிடம்‌ நிகழத்திய 
கூற்றிலிருந்து  அறியப்பெறுகிறது. இப்பண்பு பின்வருமாறு எடுத்துரைக்கப்‌ 


பெறுகின்றது. 


:நற்றாயின்‌ வேதனையுள்ளம்‌ 

நற்றாயும்‌, செவிலியும்‌ நீங்கா காதலுற்றவர்களாகத்‌ திகழ்ந்தனர்‌. ஆனால்‌ 
தலைவி தலைவனுடன்‌ போக்குடன்பட்டு போகிய விடத்து, அவர்கள்‌ பாழ்பட்டுக்‌ 
கலங்கினர்‌. நற்றாய்‌, செவிலியை ஆற்றுப்படுத்தும்‌ முகமாக உடன்போக்கினை 
மேற்கொண்ட  தலைவிபால்‌ சென்ற அன்பும்‌ துன்பமுறுவதாயிற்று என்கிறாள்‌. 


இதனை, 


"தெறுவ தம்ம நும்மகள்‌ விருப்பே 


உறுதுய ரவலமொ டுயிர்செலச்‌ சாஅய்ப்‌ 


பாழ்படு நெஞ்சம்‌ படரடக்‌ கலங்க"? 


310 
என்ற பாடல்‌ உணர்த்தி நிற்கின்றது. இவற்றால்‌ நாடுகள்‌ பல கடந்து தலைவனுடன்‌ 
சென்ற தலைவியின்‌ பிரிவால்‌, துயருறும்‌ தாயின்‌ (நற்றாயின்‌) நெஞ்சம்‌ உயிர்‌ 
நீங்குமளவிற்கு மெலிந்தமை அறியப்பெறுகின்றது. நற்றாய்‌, தன்‌ தோழியாகிய 
செவிலியை அஆற்றுப்படுத்துவதற்காகத்‌ தன்‌ மகளின்‌ மீதுள்ள அன்பினை 
வெறுத்தது, தொல்லையாக நினைத்தது உணரப்பெறுகிறது. உறவைவிட நட்புக்கு 


முதன்மை அளித்த பாங்கு இப்பாட்டின்வழி அறியப்பெறுகின்றது. 
ஊ. நற்றாய்‌ அ..றிணையிடம்‌ நிகழ்த்திய கூற்று” 


இக்கூற்றின்வழி நற்றாயின்‌ நம்பிக்கை என்கிற பண்பு பெறப்பெறுகின்றது. 


இப்பண்பு பின்வருமாறு விளக்கப்‌ பெறுகின்றது. 
நற்றாயின்‌ நம்பிக்கை 

காக்கை கரைந்தால்‌ விருந்தினர்‌ வருவர்‌ எனும்‌ நம்பிக்கை சங்க காலம்‌ 
முதல்‌ இன்றுவரை இருந்து வருகின்றது. இதனை விளக்குமிடத்து "நிமித்தம்‌ 
உணர்த்தும்‌ பறவைகள்‌ சிலவற்றிடம்‌ புனிதத்தன்மை அடங்கியிருப்பதாகக்‌ கருதும்‌ 
எண்ணத்தின்‌ அடிப்படையிலேயே காக்கை நிமித்தப்‌ பறவையாகச்‌ 


சுட்டப்பெற்றிருப்பதாக"'* ஜி.எல்‌.ஹார்ட்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
குற்றமில்லாத சிறகுகளையுடைய, சிறிய கருங்காக்கையை விளித்து நற்றாய்‌, 


"வெஞ்சின விறல்வேல்‌ விடலையொடு 


அஞ்சி லோதியை வரக்கரைந்‌ தீமே"! 


என்பாள்‌. காளை போல்வானொடு சென்ற அழகிய சிலவாகிய கூந்தலையுடைய 


என்மகள்‌, மீண்டு வருமாறு கரைவாயாக, என வேண்டும்‌ நற்றாய்‌ கூற்றுப்‌ பாடல்‌, 


311 


பண்டைத்‌ தமிழர்கள்‌ கரையும்‌ காகத்தின்மேல்‌ கொண்டுள்ள நம்பிக்கையினை 


வெளிப்படுத்துகின்றது. 


2. தோழி 
உடன்போக்கில்‌ தோழியின்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ 1. தலைவி, 
2.தலைவன்‌ ஆகியோர்‌. அவ்வகையில்‌ தோழி தலைவியிடமே அதிகமான 


கூற்றுக்களை நிகழ்த்தியுள்ளாள்‌. 
அ, தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌” 


தோழியின்‌ ஆய்ந்தறியும்‌ திறன்‌, தோழியின்‌ வழிப்படுத்தும்‌ திறம்‌, 
தலைவனின்‌ வீரம்‌, தோழி செயலற்றுப்‌ புலம்பல்‌, தோழியின்‌ நயமாகப்‌ பேசும்‌ திறன்‌, 
தலைவனின்‌ பொறுப்புணர்ச்சி, தோழியின்‌ கடமையும்‌ பொறுப்புணர்ச்சியும்‌, தோழி 
தலைவிக்கு கூறும்‌ அறிவுரை, அன்பின்‌ மிகுதியில்‌ ஊரார்‌ புலம்பல்‌ முதலிய 
குணநலன்கள்‌ தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி 
அறியப்பெறுகின்றன. சான்றிற்குத்‌ தோழியின்‌ கடமையும்‌ பொறுப்பும்‌ என்கிற பண்பு 


விரிவாக ஆராயப்‌ பெறுகின்றது. 


தோழியின்‌ கடமையும்‌, பொறுப்பும்‌ 


தோழி உடன்போக்கிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும்‌ செய்த பின்பும்‌ 
தலைவி உடன்போக விரும்பவில்லை. இந்நிலை கண்டு தோழி கையுங்காலும்‌ 
ஓய்ந்து தீயுறு தளிரின்‌ வருந்தினள்‌””. உடன்போக்கிற்கு ஏலாத தலைவியின்‌ 
நிலைகண்டு தோழி துயர்‌ உற்றாலும்‌ துவண்டுபோகவில்லை. தலைவியின்‌ 
செயலால்‌ கலக்கம்‌ எய்தினாலும்‌, கடமையை மறந்துவிடுவதில்லை. தனது 


துன்பத்தை மிகைப்படுத்திக்‌ கூறியாவது தலைவியை உடன்போக்கிற்கு 


"312 


உடன்படச்செய்ய வேண்டும்‌ என்பது தோழியின்‌ விருப்பமாகும்‌. இப்பாடலில்‌ 
வருந்தும்‌ தோழியின்‌ நிலைகண்டு தலைவி உடன்போக்கினை மேற்கொள்வது 
அறியப்பெறுகின்றது. அவ்வகையில்‌ தலைமகளை கட்டாயப்படுத்தி உடன்படச்‌ 
செய்ததன்வழித்‌ தோழியின்‌ கடமையும்‌ பொறுப்பும்‌ வெளிப்படுவதை 


உணரமுடிகின்றது. 
ஆ. தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌“ 


தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ தோழியின்‌ 
சொல்லாற்றல்‌, தலைவியின்‌ உள்ளக்குமுறல்‌, தோழியின்‌ கடமையுணர்வும்‌, 
அறிவுறுத்தும்‌ திறனும்‌, நற்றாயின்‌ கடமையுணர்வு, தலைவியின்‌ ஆராக்காதல்‌, 
தோழியின்‌ ஆர்வம்‌, தோழி தலைவனை இடித்துறைத்தல்‌, தோழியின்‌ 
கடமையுணர்வும்‌, பொறுப்புணர்வும்‌ ஆகிய  பண்புநலன்கள்‌ வெளிப்படுத்தப்‌ 
பெறுகின்றன. இங்கு எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகத்‌ தோழியின்‌ சொல்லாற்றல்‌ 


என்கிற பண்பு விரிவாக எடுத்துரைக்கப்‌ பெறுகின்றது. 


தோழியின்‌ சொல்லாற்றல்‌ 

தலைவன்‌ தலைவியின்‌ காதல்‌ வாழ்வு வெற்றி பெறவும்‌, நிலை நிறுத்தவும்‌ 
தன்‌ அறிவையும்‌ சொல்லாற்றலையும்‌ தோழி கருவியாகக்‌ கொள்கிறாள்‌. அதனால்‌ 
தொல்காப்பியரும்‌ அவளை அநிவுடையவளாகக்‌ காட்டுகிறார்‌, அவளுடைய 
சொல்லாற்றலைப்‌ 'புரைதீர்‌ கிளவி? எனப்‌ போற்றுகிறார்‌. தோழி தன்‌ 
அறிவுத்திறனாகிய சொல்லாற்றலால்‌ தலைவன்‌ தலைவி தாயர்‌ முதலானவர்களைத்‌ 


தன்வழி ஒழுகச்‌ செய்யும்‌ திறன்‌ பெற்றவளாகிறாள்‌. 


313 


தலைமகள்‌ தலைவனுடன்‌ போக உடன்பட்டாள்‌. இதை அறிந்த தலைவன்‌, 
ஹெல்லீய தன்மையுள்ள தலைவி பாலை நிலத்தில்‌ எப்படி நடப்பாள்‌? என்று 
வருந்தினான்‌. இதை அறிந்த தோழி உன்னுடன்‌ சேர்ந்து வந்தால்‌ தலைவிக்குப்‌ 
யாலை நிலமும்‌ இன்பந்தரும்‌ என்று கூறி தலைவியை அழைத்துச்‌ செல்வதற்குத்‌ 
லல்லு உடன்படச்‌ செய்கிறாள்‌“. தலைவன்‌, தலைவியை உடனழைத்துச்‌ 
செல்லவேண்டும்‌ என்பது தோழியின்‌ விருப்பமாகும்‌.  அவ்விருப்பத்திற்குத்‌ 
தலைவனை உடன்படச்‌ செய்தாள்‌. இவ்வாறு தோழி தலைவனைத்‌ தன்வழி ஒழுகச்‌ 


செய்ததன்‌ காரணமாகத்‌ தோழியின்‌ சொல்லாற்றல்‌ நன்கு வெளிப்படுகின்றது. 


3. செவிலி 

உடன்போக்கில்‌ செவிலி கூற்றைக்‌ கேட்போர்‌ பின்வருமாறு: 1. கண்டோர்‌, 
2.நற்றாய்‌, 3. தோழி 4. தெய்வம்‌, 5. அஃறிணை ஆகியவற்றிடம்‌ கூற்று 
ற்கான இதைத்தவிர தனது நெஞ்சிடம்‌ கூறும்‌ முகமாகவும்‌ பாடல்கள்‌ 
புனையப்பெற்றுள்ளன்‌. செவிலி நெஞ்சிடம்‌ மிகுதியான கூற்றினை நிகழ்த்தியுள்ளமை 


தெரிய வருகிறது. 
௮. செவிலி நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌“ 


செவிலியின்‌ பொறுப்புணர்ச்சி, செவிலியின்‌ பின்னோக்கு உத்தி, செவிலியின்‌ 
'சுற்றிச்சுழலும்‌ உள்ளம்‌, செவிலி காட்டும்‌ சமுதாயம்‌, செவிலியின்‌ ஒப்புநோக்குந் 
திறன்‌, செவிலி தலைவனைப்‌ பழித்தல்‌, தலைவனின்‌ வீரம்‌, செவிலி தலைவியைக்‌ 
கடிதல்‌, செவிலி தன்னைக்‌ கடிதல்‌, செவிலியின்‌ வேதனையுறும்‌ இதயம்‌, தலைவன்‌ 
தலைவியின்‌ வற்றா அன்பு, செவிலி கடமைகளைச்‌ செய்ய இயலாமைக்கு 


வருந்துதல்‌ ஆகிய பண்புகள்‌ செவிலி நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி 


314 
அறியப்பெறுகின்றன . சான்றிற்குச்‌ செவிலி காட்டும்‌ சமுதாயம்‌ என்கிற பண்பு எடுத்துக்‌ 


கொள்ளப்‌ பெற்றுள்ளது. 


செவிலி காட்டும்‌ சமுதாயம்‌ 

தன்‌ குடும்பத்தின்‌ மதிப்பினைக்‌ காக்கவும்‌, நற்றாயின்‌ கவலையை நீக்கவும்‌ 
இடைச்சுரத்தினில்‌ செவிலி தலைவியைத்‌ தேட முனைகின்றாள்‌. இடைச்சுரத்தில்‌ 
வரும்‌ வழிப்போக்கரை வினவியும்‌, கால்கள்‌ நடை ஓயவும்‌ தேடுகின்றாள்‌. ஆணும்‌ 
பெண்ணுமாக வரும்‌ அன்பர்களையெல்லாம்‌ தமது மகளும்‌, காதலனும்‌ என்று 
ஐயுற்று அவர்களைக்‌. கூர்ந்து நோக்கியும்‌, அண்மையில்‌ அவர்கள்‌ வரத்‌ தமது 
மகளல்லள்‌ என்று அறிந்தும்‌, தேடிச்‌ செல்கின்றாள்‌. இவ்வாறு தேடிச்‌ சென்று 
்்ம்ற்க்கிர்‌ செவிலியின்‌ உள்ளம்‌ தெளிகிறது. தன்‌ மகள்‌ ஒருத்தி மட்டுமே, 
தான்‌ விரும்பிய காதலனுடன்‌ சென்று தனக்குப்‌ பழி உண்டாக்கிவிட்டாள்‌ என்ற தன்‌ 
நிலையை (கருத்தை) மாற்றிக்‌ கொள்கிறாள்‌. தன்‌ மகளும்‌, பிறன்‌ மகனும்‌ மட்டுமே 


தம்முளே புணர்ந்த தாமறி புணர்ச்சியர்‌ அல்லர்‌ இவர்களைப்‌ போன்று, 


"அகலீரு விசும்பின்‌ மீனினும்‌ 


பலரே மன்றவிவ்‌ வுலகத்துப்‌ பிறரே"** 


என்று அறிந்து கொள்கின்றாள்‌. இவ்வுலகத்துக்‌ காதலித்து உடன்போனவர்‌ பலர்‌ 
என்பதைச்‌ செவிலி உணர்கிறாள்‌. இதுவே செவிலி பெற்ற சமுதாய அறிவு. 
சமுதாயத்திற்கு அஞ்சிய, நாணிய, செவிலி, உடன்போக்கு உலகியல்பு என்று 


உணர்ந்து நெஞ்சம்‌ ஆறுதல்‌ அடைகிறாள்‌. 


315 
ஆ, செவிலி கண்டோரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌" 


செவிலியின்‌ சொல்வன்மை, செவிலியின்‌ ஆழமான அன்பு, செவிலி போற்றும்‌ 
குடும்ப மதிப்புணர்வும்‌, மனவருத்தமும்‌, செவிலியின்‌ ஆராக்காதல்‌ முதலிய பண்புகள்‌ 
செவிலி கண்டோரிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்களின்வழி உணரப்பெறுகின்றன. 
எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக செவிலி போற்றும்‌ குடும்ப மதிப்புணர்வும்‌, 


மனவருத்தமும்‌ என்பது பின்வருமாறு விரிவாக ஆராயப்‌ பெறுகின்றது. 


செவிலி போற்றும்‌ குடும்ப மதிப்புணர்வும்‌ மனவருத்தமும்‌ 

தலைவி உடன்போனமைக்காக செவிலி வருந்துகின்றாள்‌. தலைவி 
உடன்போகும்‌ வரை வாளாவிருந்து, தனது மகளை (தோழியை) நினைந்து மேலும்‌ 
நொந்து, ஒருவர்‌ பெயர்‌ எடுக்க வேண்டுமாயின்‌ ஆற்றலான்‌ முயன்று எடுப்பர்‌. 
அவ்வாறே நானும்‌ அரிதின்‌ முயன்று இன்னானோடு ஓடிவிட்ட இன்னவள்‌ தாய்‌ 
என்னும்‌ கெட்டபெயரினை எடுத்துள்ளேன்‌ என்ற கருத்தினை வெளியிடுகின்றாள்‌. 
தலைவி உடன்போனமைக்கு ஒன்றும்‌ கூறாத தன்மகளை நினைத்து 


வெறுக்கின்றாள்‌. தன்னைத்‌ தெருட்டுவோர்க்கு, 


"அத்த நீளிடை யவனோடு போகிய 
முத்தேர்‌ வெண்பன்‌ முகிழ்நகை மடவர 


றாய ரென்னும்‌ பெயரே” 


என்று கூறுகின்றாள்‌. தலைவி உடன்போனமை கண்ட செவிலி தன்னைச்‌ சமுதாயம்‌ 
ஏசும்‌ என்று வமுந்துகின்றாள்‌. அவளின்‌ உள்மனம்‌ தலைவியின்‌ ஒழுக்கத்துக்குத்‌ 
தானே பொறுப்பானவள்‌ என்று சுட்டுகின்றது. இக்கருத்துச்‌ சமுதாயத்தின்‌ 
தூற்றுதலுக்குச்‌ செவிலி அஞ்சியதைக்‌ காட்டுகின்றது. இந்தப்‌ பழிச்சொல்‌ தனக்கு 


ஏற்படக்கூடாது என்பது அவள்‌ விழைவு. தலைவியின்‌ அறநெறிப்பட்ட கற்பைவிடத்‌ 


316 


தன்‌ குடும்ப மதிப்புணர்வு கெட்டுப்போனதற்குச்‌ செவிலி பெரிதும்‌ 


கவலைப்படுகின்றாள்‌. 


இ. செவிலி நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌”! 

செவிலி நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்களின்வழி செவிலியின்‌ பரந்துபட்ட 
அறிவு, செவிலி தலைவனைப்‌ போற்றல்‌, செவிலியின்‌ உள்ளக்கிடக்கை ஆகிய 
பண்புகள்‌ வெளிப்படுகின்றன. இதில்‌ எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக 'செவிலியின்‌ 


பரந்துபட்ட அறிவு' என்பது ஆராயப்‌ பெறுகின்றது. 


செவிலியின்‌ பரந்துபட்ட அறிவு 

தலைவி உடன்போய பின்னர்‌ தோழி செவிலிக்கும்‌, செவிலி நற்றாய்க்கும்‌ 
அறத்தொடு நிற்பர்‌. செவிலி நமது மடந்தையின்‌ நட்பு, பலரறநி மணம்‌ செய்து 
கொண்டமையால்‌ உலகறிய உண்மையாயிற்று என்கிறாள்‌. இதற்கு செவிலி கூறும்‌ 


உவமையின்‌ வாயிலாக அவளது பரந்துபட்ட அறிவு வெளிப்படுவதை, 


"தொன்மூ தாலத்துப்‌ பொதியில்‌ தோன்றிய 
நாலூர்க்‌ கோசர்‌ நன்மொழி போல 
வாய்‌ஆ கின்றே .....ட பெ வ 


தொகுவளை முன்கை மடந்தை நட்பேோ2 


என்ற பாடல்‌ உணர்த்தி நிற்கின்றது. பண்டைக்கால வழக்கமாகிய அவையினைப்‌ 
பற்றி அறிவித்ததால்‌ செவிலியின்‌ பரந்துபட்ட அறிவு புலப்படுவதைக்‌ காணலாம்‌. 
குடும்ப அறிவு மட்டுமின்றி, சமுதாய அறிவும்‌ நிரம்பியவாரக்‌ குறிக்கப்பெறும்‌ 


செவிலியின்‌ பரந்துபட்ட அறிவு போற்றுதற்குரியதாகும்‌. 


317 

ஈ. செவிலி தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌” 
செவிலி போற்றும்‌ அறநெறி, செவிலி தலைவனைப்‌ பழித்தல்‌, செவிலி 
தலைவியைக்‌ கடிதல்‌ ஆகிய பண்புகள்‌ செவிலி தோழியிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்களின்வழி அறியப்பெறுகின்றன. சான்றிற்காகச்‌ செவிலி தலைவனைப்‌ 


பழித்தல்‌ விரிவாக எடுத்துரைக்கப்‌ பெறுகின்றது. 


செவிலி தலைவனைப்‌ பழித்தல்‌ 

தலைவனும்‌, தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொண்டனர்‌. இதனை 
அறிந்த செவிலி, தலைவியின்‌ பிரிவைத்‌ தாங்க முடியாதவளாகிறாள்‌. 
உடன்போக்கிற்குக்‌ காரணம்‌ தலைவன்‌ தானே என்ற சினமும்‌ எழுகிறது. அன்பின்‌ 
காரணமாக, தன்‌ மகளைத்‌ திட்டமுடியாத செவிலியன்‌ உள்ளம்‌ தலைவனைப்‌ 
பழிக்கின்றது. தன்‌ மென்மைத்‌ தன்மை வாய்ந்த மகளைத்‌ தலைவன்‌ அருஞ்சுர 
வழியில்‌ நடக்கச்‌ செய்கிறானே என்று செவிலியின்‌ உள்ளம்‌ வேதனைப்படுகின்றது. 


54 


அதன்‌ விளைவாகத்‌ தலைவனை சிறியோன்‌ எனத்‌ தூற்றுவனுடன்‌ 


கொடியவனாகவும்‌ நினைக்கிறாள்‌. 
2. செவிலி தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்று” 


செவிலியின்‌ தெய்வநம்பிக்கை, செவிலி தலைவனைப்‌ போற்றல்‌ ஆகிய 
பண்புகள்‌ செவில தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்றிலிருந்து அறியப்பெறுகின்றன. 
எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகச்‌ செவிலியின்‌ தெய்வநம்பிக்கை என்பது 


ஆராயப்பெறுகின்றது. 


318 
செவிலியின்‌ தெய்வநம்பிக்கை 


சமுதாயத்தில்‌ தெய்வ நம்பிக்கை அகவாழ்வில்‌ சிறப்பிடம்‌ பெற்றுள்ளதைச்‌ 
சில பாடல்கள்‌ உணர்த்தி நிற்கின்றன. இறைவனை வழிபட்டால்‌ நன்மை நடக்கும்‌ 
என்ற எண்ணமும்‌, நினைத்தது நிறைவேறும்‌ என்ற நம்பிக்கையும்‌ செவிலியின்‌ 


"56 


கூற்றாய்‌ ஒரு குறுந்தொகைப்‌ பாடலில்‌" ' வெளிப்படுகின்றது. 


இப்பாடலில்‌ இளைய வீரனொடு, மாமை நிறத்தைக்‌ கொண்ட நமது மகள்‌ 
சென்றாள்‌. தலைமக்கள்‌ செல்லும்‌ பாலைநிலத்தில்‌ சூரியனே! நீ வெயிலே 
இல்லாது இருப்பாயாக என்கிறாள்‌. மேலும்‌ மகள்‌ தலைவனொடு நடந்து 
கடப்பதற்கு, வ்கள்‌ இனிதாய்‌ அமையும்படியாகக்‌ குளிர்ந்த மழையையும்‌ 
பெய்விப்பாயாக, என்று தெய்வத்தை நோக்கி வணங்குகிறாள்‌ செவிலி. 
உடன்போக்கினை மேற்கொண்ட தலைமக்களைச்‌ செவிலி முதலில்‌ கடிந்தாலும்‌, 
பிறகு அவர்கள்மீது கொண்ட ஆழமான அன்பின்‌ காரணமாகத்‌ தெய்வத்தை 


வணங்குகிறாள்‌. 
ஊ. செவிலி அ..றிணையிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று?” 


இக்கூற்றிலிருந்து தலைவியின்‌ துணிவு என்கிற பண்பு பெறப்பெறுகின்றது. 


இப்பண்பு பின்வருமாறு விளக்கம்‌ பெறுகின்றது. 


தலைவியின்‌ துணிவு 
தலைவியினுடைய தந்தையின்‌ நன்னகர்‌ செல்வமுடையதாகச்‌ 
சுட்டப்பெறுகின்றது. அதுமட்டுமல்லாமல்‌ காவல்‌ மிகுந்ததாகவும்‌ 


காட்டப்பெறுகின்றது. 'ஒண்சுடர்‌ நல்லில்‌ அருங்கடி நீவி என்று தந்தையின்‌ 


319 
காவல்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது. தலைவி இத்தகைய காவலினை மீறித்‌, தனது 


பெற்றோரை ஏமாற்றிவிட்டுத்‌ தலைவனுடன்‌ போக்கினை மேற்கொண்டாள்‌. 


தலைவி உடன்போனபோது வேட்டுவர்‌ விரிக்கும்‌ வலைக்கு அஞ்சிப்‌ 
பிணைமான்‌ வெருவி ஓடுவதுபோன்று தன்‌ காவல்‌ நகரைவிட்டு நீங்கினாள்‌ என்று 
செவிலி கூறுகின்றாள்‌. இச்செய்தியின்‌ மூலம்‌ தந்தையின்‌ கடிநகரைக்‌ கடந்துசென்ற 
தலைவியின்‌ துணிவும்‌, தனது பெற்றோரை ஏமாற்றித்‌ தனது தலைவனுடன்‌ சென்ற 
சாதுரியமும்‌ (புத்நிசாலித்தனம்‌) அறியப்பெறுகின்றது. தலைவி உடன்போக்கினை 
மேற்கொண்டது பெண்கள்‌ பூண்டிருந்த உரிமையை விளக்கி நிற்கின்றது. 
குடும்பத்தினரை எதிர்த்துத்‌ தலைவன்மேல்‌ கொண்ட பற்றினாலும்‌, 
நம்பிக்கையினாலும்‌ புணர்ந்துடன்‌ செல்லும்‌ தலைவியின்நிலை அக்காலப்‌ 


பெண்களைக்‌ குறிக்கோள்‌ நெஞ்சிராக உயர்த்திக்‌ காட்டுகின்றது. 


4, கண்டோர்‌ 

உடன்போக்கில்‌ குறிக்கப்பெறும்‌ அந்தணர்‌, அயலோர்‌ ஆகியோர்‌ கண்டோரில்‌ 
அடங்குவர்‌. இக்கண்டோர்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ பின்வருமாறு: 
1.நற்றாய்‌, 2. செவிலி, 3. தலைமக்கள்‌, 4. நெஞ்சிடமும்‌ கூற்றுக்களை 
அமைத்துள்ளார்‌. இறுதிவகைக்‌ கூற்று மிகுதியாக இருப்பதை ஆய்வின்வழி 


உணரமுடிகிறது. 
௮, கண்டோர்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌” 


1. தலைவனின்‌ கொடிய உள்ளம்‌, 2. கண்டோர்‌ சுட்டும்‌ சமுதாயம்‌ 
(பொருளாதார ஏற்றத்‌ தாழ்வு), 3.கண்டோர்‌ காட்டும்‌ இரக்கம்‌, 4. கண்டோரின்‌ 


ஊழ்வினை நம்பிக்கை ஆகியன கண்டோர்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி 


320 


அறியப்பெறுகின்றன . எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகக்‌ கண்டோரின்‌ 'ஊழ்வினை 


நம்பிக்கை' என்ற பண்பு விரிவாக ஆராயப்பெறுகின்றது. 


கண்டோரின்‌ ஊழ்வினை நம்பிக்கை 

உடன்போக்கினை மேற்கொண்ட தலைமக்களைக்‌ கண்ட கண்டோரின்‌ 
எண்ணத்தை, 

"நல்லை பன்ற அம்ம, பாலே மெல்‌இயல்‌ 

துணைமலர்ப்‌ பிணையல்‌ அன்ன இவர்‌ 


மணமைகிழ்‌ இயற்கை காட்டியோயேோ 


என்ற பாடல்‌ உணர்த்துகிறது. தலைமக்கள்‌ இருவரும்‌ சிறுவயதில்‌ 
விளையாடுவதைக்‌ கண்டோர்‌ பார்த்திருக்கின்றனர்‌. அவ்வாறு விளையாடும்போது 
அடிக்கடி சண்டை போட்டுக்‌ கொண்டிருந்த இவர்கள்‌, இன்று காதலர்களாய்க்‌ 
களிப்புடன்‌ செல்கின்றனர்‌. இதற்குக்‌ காரணம்‌ ஊழ்வினைதான்‌ என்று தமக்குள்‌ 
கூறிக்கொண்டனர்‌. அந்த ஊழ்வினையையும்‌ வாழ்த்தினர்‌. பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ 
தலைவிதியிலே நம்பிக்கை வைத்திருந்ததையும்‌, காதல்‌ மணத்திற்குக்கூட 


விதிதான்‌ காரணம்‌ என்று எண்ணி வந்ததையும்‌ இப்பாடல்‌ உணர்த்தி நிற்கின்றது. 


ஆ. கண்டோர்‌ தலைமக்களிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌" 


1. கண்டோரின்‌ நெறிப்படுத்தும்‌ திறம்‌, 2. தலைமக்களின்‌ பிரியாக்‌ கேண்மை, 
3. தலைவியின்‌ சிறுபிள்ளைப்‌ பண்பு ஆகிய பண்புகள்‌ கண்டோர்‌ தலைமக்களிடம்‌ 
நிகழ்த்திய  கூற்றின்வழி  அறியப்பெறுகின்றன.  சான்றிற்காகக்‌  கண்டோரின்‌ 


நெறிப்படுத்தும்‌ திறம்‌ விரிவாக விளக்கப்‌ பெற்றுள்ளது. 


3 
கண்டோரின்‌ நெறிப்படுத்தும்‌ திறம்‌ : 


பொழுது சாய்ந்த  மாலைக்காலத்தில்‌, தலைவன்‌ தலைவியை 
அழைத்துக்கொண்டு இடைச்சுரத்தில்‌ செல்கின்றான்‌. அப்பொழுது வணிகர்‌ கூட்டம்‌ 
வந்து சேர்ந்ததனால்‌, ஆறலைக்‌ கள்வர்கள்‌ பகைப்புலத்தில்‌ சினந்து செல்வது 
போலச்‌ சினந்து எழுப்பும்‌ தண்ணுமைக்‌ குரல்‌ ஒலி கேட்கின்றது. இவ்வொலி 
தமக்குத்‌ தீங்கு நரக்கூடியது என்பதை அறியாதவராய்த்‌ தலைமக்கள்‌ அப்பாலை 
வழியில்‌ செல்கின்றனர்‌. இதனைக்‌ கண்டோர்‌, அவர்கள்மேல்‌ இரக்கம்‌ கொண்டு, 
அவர்களை அதற்குமேல்‌ செல்லாதவாறு தடுக்கின்றனர்‌. அவர்கள்‌ தலைவனிடம்‌, 


"எல்லு மெல்லின்று பாடுங்‌ கேளாய்‌ 


செல்லா நமோ சிறுபிடி துணையேோ'2 


என்று கூறுகின்றனர்‌. தலைமக்கள்‌ பாலை வழியில்‌ செல்லும்‌ பொழுது அவர்கள்‌ 
செலவைத்‌ தடுத்துத்‌, தங்கிச்‌ செல்லுமாறு கூறுவது கண்டோர்‌ திறங்களுள்‌ ஒன்று. 
க்கள்‌ பாலை வழியைப்‌ பற்றி ஒன்றும்‌ அறியாதவர்கள்‌, அவ்வழியில்‌ ஏற்படும்‌ 
இடர்ப்பாடுகள்‌, தீமைகள்‌ ஆகியவை பற்றி அவர்களுக்குத்‌ தெரியாது. 
இந்நிலையில்‌ அவ்வழியில்‌ செல்லும்‌ தலைமக்களுக்கு அவ்வழியின்‌ தன்மையை 
எடுத்துரைப்பது இன்றியமையாததாகிறது. இவ்வரியபணியைக்‌ கண்டோர்‌ திறம்பட 


ஆற்றுகின்றனர்‌. 


இ. கண்டோர்‌ செவிலியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌“ 
கண்டோர்‌ சேவிலியிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்களின்‌ மூலம்‌ கண்டோர்‌ கூறும்‌ 


ஆறுதல்‌, கண்டேரர்‌ காட்டும்‌ அன்பு, கண்டோர்‌ சுட்டும்‌ அறநெறி முதவயை 


322 


பண்புநலன்கள்‌ அறியப்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகக்‌ கண்டோர்‌ 


சுட்டும்‌ அறநெறி என்கிற பண்பு விரிவாகக்‌ கூறப்பெற்றுள்ளது. 


கண்டோர்‌ சுட்டும்‌ அறநெறி 

உடன்போக்கில்‌ சென்ற தன்‌ மகளைத்‌ தேடிச்‌ செல்லும்‌ செவிலியை, 
முக்கோற்பகவர்‌ அவர்கள்‌ அவ்வாறு சென்றது அறநெறி என்று கூறி 
ஆற்றுவிக்கின்றனர்‌. அவர்கள்‌ இனிய உவமைகள்‌ மூலம்‌ இக்கருத்தை 


வலியுறுத்துகின்றனர்‌. 


அவர்கள்‌ செவிலியிடம்‌ சந்தன மரங்கள்‌ மலையிடத்தே பிறக்கின்றன. அவை 
அம்மலைக்கு எவ்விதப்‌ பயனையும்‌ நல்குவதில்லை. அதனை மெய்யின்கண்‌ 
பூசிக்கொள்பவர்களுக்கே மனத்தையும்‌, குளிர்ச்சியையும்‌ தருகின்றது. உன்‌ மகளும்‌ 


சந்தனத்தின்‌ தன்மையை உடையவளே ஆவள்‌ என்று கூறுகின்றனர்‌, 


அழகிய வெண்முத்துக்கள்‌ கடலுள்ளே பிறக்கின்றன. அவை கடலுக்கு 
எப்பயனையும்‌ கொடுப்பதில்லை. அவற்றை மாலையாக்கி அணிந்து 
கொள்பவர்களுக்கே அழகைச்‌ சேர்க்கின்றது. உன்‌ மகளும்‌ முத்தின்‌ தன்மையை 


உடையவளே ஆவள்‌ என்றனர்‌. 


இனிய மஒசைகள்‌ யாழுள்ளே பிறக்கின்றன. அவ்வோசை யாழுக்கு 
எவ்விதத்திலும்‌ பயன்படுவதில்லை. அவ்விசையைப்‌ பாடுபவர்களுக்கு மட்டுமே 
பயன்நல்குகிறது. உன்‌ மகளும்‌ யாழின்‌ நன்மையை உடையவளே ஆவள்‌ என்று 


கூறினர்‌. 


இம்மூன்று கருத்துக்களிலும்‌ செவிலிக்கு நும்மகள்‌ நுமக்கு எப்பயனையும்‌ 


கொடுக்கமாட்டாள்‌, அவளது காதலனுக்கே இன்பம்‌ அளிக்கும்‌ கடப்பாடுடையவள்‌. 


323 
தலைவி தலைவனுடன்‌ சென்றது, “அறத்தின்‌ பாற்பட்ட செயலே” என்பதை 


வலியுறுத்தி அவள்‌ மனத்தில்‌ நன்கு பதியும்படி எடுத்துக்‌ கூறுகின்றனர்‌. மேலும்‌, 


"இறந்த கற்பினாட்‌ கெவ்வம்‌ படரன்மின்‌ 
சிறந்தானை வழிபடீ இச்‌ சென்றனள்‌ 


அறந்தலை பிரியா வாறுமற்‌ றதுவே" 


என்று கூறி அறத்தீணையும்‌ அறிவுறுத்துகின்றனர்‌. 


இவ்வாறு உலகியல்பையும்‌, உடன்போக்கு அறநெறி என்பதையும்‌ கூறிச்‌ 
செவிலியைத்‌ திருப்பி அனுப்ப முயற்சிப்பதோடு, கண்டோர்‌ அவளது துன்பத்தையும்‌ 
போக்க விழைகின்றனர்‌. வ.சுப. மாணிக்கனார்‌ அவர்கள்‌ அதனை, உடன்போய 
மகளைத்‌ தேடிச்சென்றாள்‌ ஒரு செவிலித்தாய்‌, தன்‌ மகளையும்‌, அவள்‌ 
காதலனையும்‌ கண்டதுண்டோ என்று எதிர்ப்பட்ட முக்கோற்பகவரைத்‌ துடிதுடித்து 
வினவினாள்‌. தமிழியல்‌ அறிந்த அந்தணாளர்கள்‌ கண்டோம்‌ கண்டோம்‌ கற்புவழிப்‌ 
பட்டாளைச்‌ சுரத்த்டைக்‌ கண்டோம்‌ அவள்‌ சென்ற நெறியே தலையாய அறநெறி. 
வாழ்வுக்குச்‌ சிறந்தானை வழிபட்டுச்‌ சென்ற கற்பின்‌ பொருட்டு, தாயே, கவலற்க 


என்று அறமும்‌ அமைதியும்‌ தோன்ற ஏதுக்‌ காட்டினார்‌" என்பர்‌. 


ஈ. கண்டோர்‌ நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்கள்‌“ 


கண்டோர்‌ சுட்டும்‌ அறநெறி, கண்டோர்‌ கூறும்‌ ஆறுதல்‌ ஆகிய பண்புகள்‌ 
கண்டோர்‌ நற்றாயிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுக்களின்‌ மூலம்‌ வெளிப்படுகின்றன. 


சான்றிற்குக்‌ கண்டோர்‌ கூறும்‌ ஆறுதல்‌ விளக்கமாக எடுத்துரைக்கப்‌ பெற்றுள்ளது. 


; . g : 324 
கண்டோர்‌ கூறும்‌ ஆறுதல்‌ 


கண்டோர்‌ நற்றாயிடம்‌ பெருந்துன்பத்தை நுகர்ந்திருக்கின்ற பெருமாட்டியே 
கேள்‌! நின்‌ தலைப்கள்‌ யானைகளும்‌, புலிகளும்‌, திரிகின்ற கொடிய பாலை நெறியில்‌ 


சென்றாள்‌. நாங்கள்‌ இதனைக்‌ கண்டோம்‌ என்று கூறுகின்றனர்‌, இதனை, 


"நயந்த க।தலற்‌ புணர்ந்து சென்றனளே 


விடும்பை யுறுவிநின்‌ கடுஞ்சூன்‌ மகளோ" ST 


என்பர்‌. இக்கருத்நின்‌ அடிப்படையில்‌ கண்டோர்‌ உடன்போக்குப்‌ பற்றிய சமுதாய 
எண்ணத்தை விளக்கி நிற்பவர்கள்‌. தாய்‌, தலைவி, தலைவன்‌ ஆகியோருக்கு 
வாழ்வில்‌ பயனும்‌, முறையும்‌ கூறும்‌ அறநெறியாளர்கள்‌, அருள்காட்டும்‌ சிந்தையர்‌" 


என்பர்‌. ஆகையால்‌ கண்டோர்‌ அருள்காட்டும்‌ முகத்தான்‌, நற்றாயக்குக்‌ கண்டோர்‌ 


கூறும்‌ ஆறுதல்‌ குறிக்கப்பெறுவது கருதத்தக்கது. 


தலைமக்கள்‌ உடன்போகியவழி இடைச்சுரத்தில்‌ அவர்களைக்‌ கண்டோர்‌, 
தலைவியின்‌ தாய்க்கு அவர்களைக்‌ கண்ட செய்தியைத்‌ தெரிவிக்கின்றனர்‌. தலைவி 
பிரிந்து சென்றமையால்‌ மிகவும்‌ வருந்தியிருக்கும்‌ தாய்க்கு இச்செய்தி மிகவும்‌ 


ஆறுதல்‌ அளிக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


5. தலைவன்‌ 


உடன்போக்குத்‌ துறையில்‌ தலைவன்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ 
பின்வருமாறு: 1. தலைவி, 2. தோழி, 3. நெஞ்சிடமும்‌ தலைவன்‌ கூற்று 
நிகழ்த்தியுள்ளான்‌. அவ்வகையில்‌ தலைவனின்‌ கூற்று மிகுதியாகத்‌ தலைவியிடமே 


நிகழ்ந்துள்ளது. 


- 325 
அ. தலைவன்‌ தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌” 


தலைவனீன்‌ ஆழமான அன்பு, தலைவனின்‌ விடாமுயற்சி, தலைவனின்‌ 
பொறுப்புணர்ப்சி, தலைவனின்‌ மனவருத்தம்‌, தலைவனின்‌ அஞ்சாமைக்குணம்‌, 
தலைவனின்‌ பாராட்டும்திறன்‌ (தலைவன்‌ தலைவியின்‌ அழகுநலன்‌ பாராட்டல்‌), 
தலைவன்‌ தலைனிக்கு வழங்கும்‌ சமஉரிமை, தலைவனின்‌ கடமையும்‌, பொறுப்பும்‌ 
ஆகிய பண்புகள்‌ தலைவன்‌ தலைவியிடம்‌ நிகழத்தும்‌ கூற்றுக்களின்‌ மூலம்‌ அறியப்‌ 
பெறுகின்றன. சான்றிற்காகத்‌ தலைவனின்‌ கடமையும்‌, பொறுப்பும்‌ என்கிற பண்பு 


எடுத்துக்‌ கொள்ளப்பெற்றுள்ளது. 


தலைவனின்‌ கடமையும்‌, பொறுப்பும்‌ 
தலைவன்‌ தலைவியைப்‌ பாலைநீலத்தின்‌ வழியாக அழைத்துச்‌ 


செல்லும்போது ஆறுதல்‌ வார்த்தைகளைக்‌ கூறிச்‌ செல்வான்‌. இதனை, 


"இடைச்சுர மருக்கிற்‌ கிழவன்‌ கிழத்தியொடு 


வழக்கிய லாணையிற்‌ கிளத்திற்கு முரியன்‌"'”௦ 


என்பர்‌. இடைச்சு[ஜ்தின்கண்‌ தலைவன்‌ தலைவியிடம்‌ உன்னைக்‌ கைவிடுதல்‌ 


எனக்கு அறமன்று என்று தன்‌ கடமை பற்றிக்‌ கூறிச்‌ செல்வான்‌. இதனை, 


"வழிபடு தெய்வங்கட்‌ காண்டாஅ௮ங்‌ 
நலமென்‌ பணைத்‌ தோளெய்தின மாகலின்‌ 
நிழல்‌ காண்போறு நெடிய வைகி 


வருந்தா தேகுமதி ........ ........ 


என்பான்‌. இதனுள்‌ வழிபடு தெய்வம்‌ கண்டால்‌ விடுபவர்‌ இல்லாதது போல, 


உன்னைக்‌ கைவிடுதல்‌ இல்லை என்றதன்வழி தலைவனின்‌ கடமையுணர்வு 


326 


வெளிப்படுகின்றது. தலைவன்‌ தலைவியை உடனழைத்துச்‌ செல்லும்போது, 
போகும்வழியில்‌ நீழல்‌ உள்ள இடத்தில்‌ தங்கி, தலைவிக்கு, வருத்தம்‌ ஏற்படா 
வண்ணம்‌, மெல்ல அழைத்துச்‌ செல்வதால்‌ தலைவனின்‌ பொறுப்பும்‌ புலப்படக்‌ 


காணலாம்‌. 
ஆ. தலைவன்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று? 


தலைவன்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய  கூற்றுக்களின்வுQி தலைவனின்‌ 
உள்ளக்கிடக்கைபும்‌ பாதுகாக்கும்‌ திறனும்‌ (மகிழ்ச்சி), தலைவனின்‌ மனவருத்தம்‌ 
ஆகிய பண்புகள்‌ உணரப்பெறுகின்றன. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகத்‌ 
தலைவனின்‌ உள்ளக்கிடக்கையும்‌ பாதுகாக்கும்‌ திறனும்‌ என்கிற பண்பு ஆராயப்‌ 


பெறுகிறது. 


தலைவனின்‌ உள்ளக்கிடக்கையும்‌ பாதுகாக்கும்‌ திறனும்‌ 

தலைவன்‌ தலைமகளை வைகிருளில்‌ கொண்டுதலைக்‌ கழிந்தான்‌. 
அந்நிலையில்‌ பெற்றோர்‌, உற்றோர்‌, தோழியர்‌ ஆகியோரை விடுத்துத்‌ தலைவி 
சென்றனள்‌. உறவினர்களைப்‌ பிரிந்த வருத்தம்‌ தலைவிக்குத்‌ தோன்றா வண்ணம்‌ 


தலைவன்‌ இளைப்பாற்றியும்‌, இன்சொல்‌ கூறியும்‌ அழைத்துச்‌ செல்வான்‌. இதனை, 


த்க்‌ டக்கயாம்‌ கண்டனம்‌ மாதோ 


காணினி வாழியெம்‌ நெஞ்சே"? 


என்பான்‌. தலைவி மகிழ்ச்சியாக நடப்பதைக்‌ கண்ட தலைவன்‌ தனது நெஞ்சிடம்‌ 
தனது உள்ளக்கிடக்கையைக்‌ (மகிழ்ச்சியை) கூறுகிறான்‌. தலைவியைக்‌ கூட்டிச்‌ 


செல்லுந்‌ தலைவன்‌, அவளுக்குத்‌ தன்னையன்றி வேறுதுணை யாரும்‌ இல்லை 


327 


என்பதை நன்றாக உணர்ந்து செயல்பட்டதன்‌ காரணமாகப்‌ பாதுகாக்கும்‌ திறன்‌ 


உணர்த்தப்‌ பெறுக்ன்றது, 


இ. தலைவன்‌ தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்று“ 

தலைவன்‌ தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றின்‌ மூலம்‌ தலைவனின்‌ ஆழமான 
அன்பும்‌, பொறுப்பும்‌, தலைவனின்‌ பாராட்டும்‌ திறன்‌ ஆகிய பண்புகள்‌ 
அறியப்பெறுகின்றன. சான்றிற்காகத்‌ தலைவனின்‌ ஆழமான அன்பும்‌ பொறுப்பும்‌ என்ற 


பண்பு எடுத்துக்கொள்ளப்பெறுகின்றது. 


தலைவனின்‌ ஆழமான அன்பும்‌ பொறுப்பும்‌ 

தலைமக்கள்‌ உடன்போக்கினை மேற்கொண்ட காட்டில்‌, பெரிய புலியானது 
களிற்றினைக்‌ கென்று முழங்கும்‌ ஓசையினையும்‌, கானவரது துடி ஓசையையும்‌ 
தலைவன்‌ கேட்கிறான்‌. தனக்குப்‌ பின்னால்‌ வரும்‌ தலைவி இவ்வோசைகளைக்‌ 
கேட்டால்‌ அஞ்சுவள்‌ என்ற கருத்தினை உட்கொண்டனன்‌. அதன்‌ விளைவாக 


வேறோராற்றால்‌ தலைவியை முன்னே நடக்கும்படிக்‌ கருதினன்‌ என்பதை, 


களிறட்டுக்‌ குழுமும்‌ ஓசையுங்‌ களிபட்டு 
வில்லோ குறும்பில்‌ ததும்பும்‌ 


வல்வாய்ம்‌ கடுந்துடிப்‌ பணியுங்‌ கேட்டே"? 


என்ற பாடல்‌ உணர்த்துகின்றது. துன்பந்தரும்‌ ஓசைகளைத்‌ தலைவிக்குப்‌ 
புலப்படுத்தாமல்‌, தலைவியின்‌ அச்சத்திற்குத்‌ தலைவன்‌ அஞ்சியதால்‌ தலைவனது 
ஆழமான அன்பும்‌, தலைவனுக்குப்‌ பின்னால்‌ சென்றாளை முன்னே செல்லவிட்டுப்‌ 
பாதுகாப்பாக அழைத்துச்‌ சென்றது தலைவனின்‌ பொறுப்பையும்‌ உணர்த்தி 


நிற்கின்றது. 


328 
6. தலைவி 


உடன்போக்குத்‌ துறையில்‌ தலைவி கூற்று நற்றிணையில்‌ 
இடம்பெறவில்லை என்பது சிந்திக்கத்தக்கது. தலைவியின்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ 
மாந்தர்கள்‌ பின்வருமாறு: 1. தோழி, 2. தலைவன்‌, 3. கண்டோர்‌ (அந்தணர்‌) 


ஆகியோர்‌ ஆவர்‌. 


௮, தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌ 


தலைவியின்‌ ஆராத்துன்பம்‌, அன்னையின்‌ தெய்வநம்பிக்கை, 
நுண்ணுணர்வுமிக்க தாயின்‌ உள்ளம்‌, தலைவியின்‌ வறுமையுட்‌ செம்மை (தன்மான 
உணர்ச்சி), தலைவியின்‌ ஆய்ந்தறியும்‌ திறன்‌, தலைவியின்‌ நன்றிமறவாத்‌ தன்மை, 
தோழியின்‌ ஆழமான அன்பு ஆகிய பண்புகள்‌ தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய 
கூற்றுக்களின்வழி  அறியப்பெறுகின்றன. எடுத்துக்காட்டிற்காகத்‌ தலைவியின்‌ 


நன்றிமறவாத்‌ தன்மை விளக்கமாக ஆராயப்பெறுகின்றது. 


தலைவியின்‌ நன்றிமறவாத்‌ தன்மை 

உடன்போய்‌ மீண்ட தலைவி, உடன்போக்கின்போது நிகழ்ந்தவற்றைத்‌ 
தோழியிடம்‌ கூறுதல்‌ உண்டு. உடன்போக்கினை மேற்கொண்ட தலைவியைத்‌ தேடி, 
அவளின்‌ தமையன்கள்‌ பின்தொடர்ந்தனர்‌. அவ்வழியிலுள்ள மலையானது 
தமையன்கள்‌ அறியாவண்ணம்‌ தலைமக்களை மறைத்துக்‌ காத்து உதவுகின்றது. 
உடன்போய்‌ மீண்‌. தலைவி இந்றிகழ்வைத்‌ தோழியிடம்‌ கூறி அம்மலையை 
வாழ்த்துகிறாள்‌. இதனை, 

"வறனுண்‌ ட.யினு மறஞ்சா லியரோ 

வாள்வனப்‌ பற்ற வருவிக்‌ 


& , f க) 
கோள்வ லேென்னையை மறைத்த ஞான்றே 


329 


என்ற பாடல்‌ உணர்த்துகின்றது. தலைவியின்‌ நன்றிமறவாத்‌ தன்மை அக்காலச்‌ 
சமுதாயத்தில்‌ பெண்களின்‌ குணநலனை (மனவியல்பை) காட்டும்‌ முகமாக 


அமைந்துள்ளது. 


ஆ. தலைவி கண்டோரிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்கள்‌” 


தலைவியின்‌ பணியும்‌ மாண்பு, தாயின்‌ (நற்றாய்‌) மீதுள்ள சினம்‌, தலைவியின்‌ 
உள்ளக்கிடக்கை ஆகிய பண்புகள்‌ தோழி கண்டோரிடம்‌ நிகழ்த்தும்‌ 
கூற்றுக்களின்வழி அறியப்பெறுகின்றன. சான்று விளக்கத்திற்குத்‌ தாயின்‌ மீதுள்ள 


சினம்‌ என்ற பண்பு எடுத்தாளப்பெற்றுள்ளது. 


தாயின்‌ (நற்றாய்‌) மீதுள்ள சினம்‌ 

தலைவனும்‌ தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொண்ட வழியானது 
செல்லுதற்கரிய சுரமாகும்‌. அச்சுரத்தின்‌ இடையில்‌ வழிப்போவாரைத்‌ தலைவி 
காணுகிறாள்‌. முன்பு தாய்வீட்டில்‌ தான்பட்ட துயரம்‌ நினைவிற்கு வருகின்றது. 
உடனே தலைவி வழிப்போவோரிடம்‌, தலைவனோடு கூடிவாழ இயலாதவாறு 
இற்செறித்து வைத்திருந்த அறப்பண்பில்லாத என்‌ தாயைக்‌ காணின்‌, பாலைவழிக்‌ 


கடந்து சென்றுவிட்டாள்‌ எனக்‌ கூறுமாறு வேண்டுகிறாள்‌. இதனை, 


"கூறுமின்‌ வாழியோ வாறுசென்‌ மாக்கள்‌ 
நற்றோ வபயைத்துபா ராட்டி 

எற்கெடுச்‌, திருந்த வறனில்‌ யாய்க்கே"” 

என்பாள்‌. தலைவி குழந்தைப்‌ பருவந்தொட்டுத்‌ தாயின்‌ அரவணைப்பில்‌ 


உறங்கியவள்‌. நலைவனுடன்‌ கொண்ட களவிற்கு, தாய்‌ இடையூறாக 


330 
விளங்கியதால்‌, அவள்‌ அறனில்லாதவள்‌ ஆகிறாள்‌. இதன்வழித்‌ தலைவிக்குத்‌ 


தாயின்‌ மீதுள்ள சினம்‌ (வெறுப்பு) வெளிப்பட்ட நிலையை உணர முடிகின்றது. 


இ. தலைவி தலைவனிடம்‌ நிகழ்த்தும்‌ கூற்று 
தலைவி தலைவனிடம்‌ நிகழ்த்திய கூற்றின்‌ மூலம்‌ தலைவியின்‌ ஆழமான 
அன்பும்‌ புலம்பலு!: வெளிப்படுகின்றது. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக இப்பண்பு 


எடுத்துக்‌ கொள்ளப்பெற்றுள்ளது. 


தலைவியின்‌ ஆழமான அன்பும்‌ புலம்பலும்‌ 

கலித்தொகைத்‌ தலைவி உடன்போக ஒருப்பட்டாள்‌, மென்மைத்‌ தன்மை 
வாய்ந்த தலைவியே! நீ பாலை வழியில்‌ வந்தால்‌ இன்னல்‌ நேருமென்று காட்டின்‌ 
கடுமை கூறித்‌ தலைவன்‌ மறுத்தான்‌, தலைவன்‌ பிரிந்து சென்றால்‌ தலைவியின்‌ 
செம்மை வாய்ந்த அழகினை மீண்டும்‌ காண இயலாது என்றும்‌ பாலைநீலத்தில்‌ 
அடையும்‌ இன்னல்களைக்‌ காட்டிலும்‌, தலைவனைப்‌ பிரிந்து மனையின்கண்‌ 
தனித்துறையும்‌ பெரும்‌ துன்பம்‌ கொடியதாய்‌ இருக்கும்‌ என்றும்‌ தலைவி 
கூறுகிறாள்‌. இப்‌॥ரிவின்‌ வருத்தத்தைத்‌ தாங்கிக்‌ கொண்டு உயிர்வாழ்வதைவிட 


nal 


இறந்துபடுதல்‌ மேலானது" என்றும்‌ புலம்புகின்றாள்‌. 


பாலைவனக்‌ கொடுமையை நினையாது, அவ்வழியில்‌ செல்லத்‌ துடிக்கும்‌ 
தலைவியின்‌ செயலானது, அவளது ஆழமான அன்பினை வெளிப்படுத்தும்‌ முகமாக 
அமைகின்றது. தலைவியின்‌ அன்பின்‌ வெளிப்பாடாக, தலைவனைப்‌ பிரியாதிருக்க 


வேண்டும்‌ என்ற அவளின்‌ எண்ணமும்‌ புலப்படுத்தப்பெறுகிறது. 


11. கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ ப 

உடன்போக்குத்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களாக 1. தந்தையும்‌, 
2, தமையனாரும்‌ கூறிக்கப்பெறுகின்றனர்‌. அவர்களின்‌ பண்புகள்‌ (மனநிலைகள்‌) 
இத்துறையில்‌ விளக்கப்‌ பெறுகின்றன. இவற்றில்‌ தந்தையின்‌ கடமையுணர்ச்சி, 
குலப்பெருமை கக்கும்‌ தமையனாரின்‌ உளப்பாங்கு ஆகியன குறிக்கத்தக்கன. 
இப்பண்புகள்‌ செவிலி கூற்றிலும்‌, தலைவி கூற்றிலும்‌ விளக்கம்‌ பெறுகின்றன. 
எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகத்‌ தந்தையின்‌ கடமையுணர்ச்சி என்கிற பண்பு 


ஆராயப்பெறுகின்றது. 
தந்தையின்‌ கடமையுணர்ச்சி 


தலைவியினது களவு தந்தைக்குத்‌ தாயின்‌ மூலமாக 
உணர்த்தப்பெறுகின்றது.“. இதனை அறிந்த தந்தை தன்‌ தகுதிக்கு ஒவ்வாத 


ஒருவனுடன்‌ தொடர்பு கொண்டதால்‌ மகளை அலைத்து வருத்தியதை, 


"கூழுடைத்‌ தந்தை இடனுடை வரைப்பின்‌ 


சிறுபல்‌ கூந்தல்‌ போதுபிடித்‌ தருளாது 


எறிகோல்‌ சிதைய நூறவுஞ்‌" வ 


என்ற பாடல்‌ உணர்த்தி நிற்கின்றது. உடன்போக்குத்‌ தந்தையால்‌ கடியப்பட்டு 
வந்துள்ளது. தலைவியின்‌ உடன்போக்குச்‌ செயல்கண்டு தந்தை, உள்ளம்‌ 
துடிப்படைகிறான்‌.  இத்துடிப்பினால்‌ மகனை அலைக்கவும்‌ செய்கிறான்‌. 
இவ்வலைத்தல்‌ கடமையுணர்ச்சியால்‌ எழுகின்றதேயன்றி, தலைவிமீது உள்ள 


வெறுப்பினாலோ, களவின்‌ மீதுள்ள வெறுப்பினாலோ எழுவதில்லை. 


& 332 
தொகுப்புரை 


தமிழ்‌  அகமரபில்‌ களவு, கற்பு என்ற இரு கைகோள்கள்‌ 
வரையறுக்கப்பெறும்‌. இக்களவிலும்‌, கற்பிலும்‌ கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்களைத்‌ 
தொல்காப்பியர்‌ வரையறுத்துக்‌ கூறியுள்ளார்‌.  இம்மாந்தர்களில்‌ தோழியும்‌, 
தலைவியும்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்துவதாகத்‌ தொல்காப்பியர்‌ 
குறிப்பர்‌. நச்சர்‌ அட்டியதைப்‌ போன்று, சங்க இலக்கியத்தில்‌ தலைவன்‌ கூற்றும்‌ 


சேர்க்கப்பெற்றுள்ளது. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ தொல்காப்பியர்‌ சுட்டிய மாந்தர்கள்‌ சங்க 


இலக்கியத்திலும்‌ கூற்று நிகழ்த்தியுள்ளமை குறிக்கத்தக்கது. 


இற்செறித்தல்‌ துறையில்‌ இடம்பெறும்‌ மாந்தர்களைக்‌ கூற்று நிகழ்த்தும்‌ 
மாந்தர்கள்‌, கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ என்று பகுத்துக்‌ 


காணலாம்‌. 


கூற்று நீகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ தலைவன்‌, தலைவி, தோழி ஆகியோர்‌ ஆவர்‌. 
இவர்களில்‌ தோழியின்‌ கூற்று மிகுதியாகக்‌ காணப்பெறுகிறது. இதற்கு அடுத்த 


நிலையில்‌ தலைவியும்‌, தலைவனும்‌ முறையே கூற்றுக்களை நிகழ்த்தியுள்ளனர்‌. 


தோழியின்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ தலைவன்‌, தலைவி, செவிலி, 
உழவர்‌ முதலானவர்கள்‌ ஆவர்‌. அஃறிணையாகிய கிளியிடமும்‌ தோழி கூற்று 
நிகழத்தியுள்ளாள்‌. இதில்‌ தோழி தலைவனிடம்‌ மிகுதியான கூற்றுக்களை 


நிகழ்த்தியமையை உணரமுடிகின்றது. 


தோழி தலைவனிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி பதினான்கு. வகையான 


பண்புகள்‌ அநியப்பெறுகின்றன. இதில்‌ தலைவியின்‌ பண்புகள்‌ இரண்டும்‌, 


333 


தலைவனின்‌ பண்புகள்‌ இரண்டும்‌, தோழியின்‌ பண்புகள்‌ பத்தும்‌ வெளிப்பட்ட 


நிலையை உணரமுடிகிறது. 


தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ ஆறுவகையான 
குணநலன்கள்‌ பெறப்பெறுகின்றன. இவற்றில்‌ தலைவிக்கு ஒன்றும்‌, செவிலிக்கு 


ஒன்றும்‌, தோழிக்கு நான்கும்‌ ஆக பண்புகள்‌ குறிக்கப்பெற்ற நிலையை மதிப்பிடலாம்‌. 


தோழி செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்றின்வழி தோழியின்‌ பண்பு ஒன்று 


புலப்படுகிறது. 


தோழி உழவரிடம்‌ நிகழ்த்திய கூற்றின்‌ மூலம்‌ தோழிக்கு ஒன்றும்‌ 


தலைவிக்கு ஒன்றுமாக இரண்டு குணநலன்கள்‌ அறியப்பெறுகின்றன. 


தோழி அஃறிணையிடம்‌ நிகழ்த்திய கூற்றின்‌ மூலம்‌ தோழியின்‌ பண்பு ஒன்று 


உணர்த்தப்‌ பெறுகின்றது. 


தலைவி, தோழி, நெஞ்சம்‌ ஆகியவற்றிடம்‌ கூற்று நிகழ்த்துவாள்‌. இதில்‌ 


தோழியடம்‌ மிகுதியான கூற்றுக்களை அமைத்துள்ளாள்‌. 


தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களிலிருந்து ஐந்து வகையான 
பண்புகள்‌ அறியப்பெறுகின்றன. இப்பண்புகள்‌ அனைத்தும்‌ தலைவியின்‌ பண்புகளாக 


அமைகின்றன. 


தலைவி நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களில்‌ இருந்து நான்கு பண்புகள்‌ 
புலப்படுகின்றன. இதில்‌ தலைவனின்‌ பண்பு ஒன்றும்‌, தலைவியின்‌ பண்பு மூன்றுமாக 


அறியப்பெறுகின்றன. 


334 
இற்செறித்தலில்‌ தலைவன்‌ தன்‌ நெஞ்சிடம்‌ மட்டும்‌ கூற்று 


நிகழ்த்தியுள்ளான்‌.  இக்கூற்றிலிருந்து மூன்று வகையான பண்புநலன்கள்‌ 
வெளிப்படுகின்றன. இவை அனைத்தும்‌ தலைவனின்‌ மனநிலைகளை (பண்புகளை) 


விளக்கும்‌ முகமாக அமைந்துள்ளன. 


இற்செறித்தல்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்தாத மாந்தர்கள்‌ செவிலி, நற்றாய்‌, 
தந்தை ஆகியோர்‌. இவர்களின்‌ மனநிலைகள்‌ (பண்புகள்‌) இத்துறையில்‌ விளக்கம்‌ 
பெறுகின்றன. கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களின்‌ பண்புகள்‌ (மனநிலைகள்‌) 


அனைத்தும்‌ தோழி கூற்றில்‌ இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 


உடன்போக்கில்‌ இடம்பெறும்‌ மாந்தர்களைக்‌ கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌, 


கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களைப்‌ பற்றிய செய்திகள்‌ என்று பகுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ தலைவன்‌, தலைவி, தோழி, செவிலி, நற்றாய்‌, 
கண்டோர்‌ ஆகியோர்‌ ஆவர்‌. இத்துறையில்‌ நற்றாய்‌ மிகுதியான கூற்றுக்களை 


நிகழ்த்தியுள்ளாள்‌. 


நற்றாய்க்‌ கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ கண்டோர்‌, தோழி, செவிலி, 
தெய்வம்‌, அயலோர்‌, சுற்றத்தார்‌ ஆகியோர்‌, இவள்‌ நெஞ்சம்‌, அஃறிணை 
ஆகியவற்றிடமும்‌ கூற்று நிகழ்த்துவாள்‌. இவற்றில்‌ நற்றாய்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய 


கூற்றுக்கள்‌ மிகுதியாக இடம்பெற்றுள்ளன. 


நற்றாய்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களிலிருந்து பதினைந்து வகையான 
பண்புகள்‌ அறியப்பெறுகின்றன. இதில்‌ பதினான்கு பண்புகள்‌ நற்றாய்க்கும்‌, ஒரு பண்பு 


மட்டும்‌ தலைமக்களுக்கும்‌ உரியதாக அமைகின்றது. 


335 
நற்றாய்‌ கண்டோரிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ வழி ஐந்து வகையான 


பண்புகள்‌ பெறப்பெறுகின்றன. இவற்றில்‌ நான்கு நற்றாய்க்கும்‌, ஒன்று தலைவிக்கும்‌ 


உரியதாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


நற்றாய்த்‌ தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ பெறப்பெறும்‌ பண்புகள்‌ 


நற்றாய்க்குரியவையாகும்‌. 


நற்றாய்த்‌ தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களிலிருந்து நற்றாயின்‌ மூன்று 


பண்புகள்‌ அறியப்பெறுகின்றன. 


நற்றாய்‌ செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்று, நற்றாய்‌ அ..நிணையிடம்‌ நிகழ்த்திய 
கூற்று ஆகியவற்றிலீருந்து கூற்றிற்கு ஒன்றாக, ஒவ்வொரு கூற்றிற்கும்‌ ஒவ்வொரு 


பண்புகள்‌ அறியப்பெறுகின்றன. இவைகள்‌ நற்றாய்க்குரியதாக அமைகின்றன. 


தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றினைக்‌ கேட்கும்‌ மாந்தர்கள்‌ 
தலைவியும்‌, தலைவனும்‌ ஆவர்‌. இதில்‌ தோழி தலைவியிடமே மிகுதியாகக்‌ 


கூற்றுக்களை நிகழ்த்தியுள்ளாள்‌, 


தோழி தலைவியிடம்‌ நிகழ்த்திய சகூற்றுக்களின்வழி ஒன்பது பண்புகள்‌ 
புலப்படுகின்றன. இவற்றில்‌ இரண்டு பண்புகள்‌ தலைவனுக்கும்‌, ஒரு பண்பு 


ஊராருக்கும்‌, எஞ்சிய ஆறு பண்புகள்‌ தோழிக்கும்‌ உரியதாகக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


உடன்போக்கில்‌ செவிலி கூற்றினைக்‌ கேட்போர்‌, கண்டோர்‌, நற்றாய்‌, தோழி 
ஆகியோர்‌. நெஞ்சம்‌, தெய்வம்‌, அஃறிணை ஆகியவற்நிடமும்‌ கூற்று 


நிகழ்த்தியுள்ளாள்‌. 


336 


செவிலி நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி பனிரெண்டு பண்புகள்‌ 
அறியப்பெறுகின்றன. இவற்றில்‌ பதினொரு பண்புகள்‌ செவிலிக்கும்‌, ஒரு பண்பு 


மட்டும்‌ தலைமக்களுக்கும்‌ உரியவை ஆகும்‌. 


செவிலி கண்டோரிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களில்‌ இருந்து பெறப்பெறும்‌ 


நான்கு பண்புகளும்‌, செவிலிக்கு உரியனவாக வரையறுக்கப்‌ பெறுகின்றன. 


செவிலி நற்றாயிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி மூன்று பண்புகள்‌ 
பெறப்பெறும்‌. இவற்றில்‌ இரண்டு பண்புகள்‌ செவிலிக்கும்‌, ஒரு பண்பு 


தலைவனுக்கும்‌ உரியவை. 


செவிலி தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ அறியப்பெறும்‌ மூன்று 
பண்புகளும்‌ செவிலிக்குரியவை. ஆகும்‌. செவிலி தெய்வத்திடம்‌ நிகழ்த்திய 
கூற்றுக்களின்வழி இரண்டு பண்புகள்‌ புலப்படுகின்றன. இவற்றில்‌ ஒன்று 
செவிலிக்கும்‌, மற்றொன்று தலைவனுக்கும்‌ உரியவை. செவிலி அஃநிணையிடம்‌ 


நிகழ்த்திய கூற்றின்மூலம்‌ பெறப்பெறும்‌ ஒரு பண்பும்‌ தலைவிக்கு உரியதாகும்‌. 


உடன்போக்கில்‌ நற்றாய்‌, செவிலி, தலைமக்கள்‌ ஆகியோரிடம்‌ கண்டோர்‌ 


கூற்று நிகழ்த்தியுள்ளனர்‌. நெஞ்சிடமும்‌ கூற்றுக்களை அமைத்துள்ளனர்‌. 


சண்டோர்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களிலிருந்து நான்கு பண்புகள்‌ 
அறியப்பெறுகின்றன. இவற்றில்‌ மூன்று கண்டோருக்கும்‌, ஒன்று தலைவனுக்கும்‌ 


உரியவை ஆகும்‌. 


கண்டோர்‌ நற்றாயிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி அறியப்பெறும்‌ இரண்டு 
பண்புகளும்‌, கண்டோர்‌ செவிலியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ பெறப்பெறும்‌ 


மூன்று பண்புகளும்‌ கண்டோர்‌ பற்றியவை. 


337 


கண்டோர்‌ தலைமக்களிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி மூன்று பண்புகள்‌ 
அறியப்பெறுகின்றன. இவற்றில்‌ தலைமக்களுக்கு ஒன்றும்‌, கண்டோருக்கு ஒன்றும்‌, 


தலைவிக்கு ஒன்றுமாக பண்புகள்‌ குறிக்கப்பெறுகின்றன. 


உடன்போக்கில்‌ தலைவி, தோழி ஆகிய இருவரிடம்‌ தலைவன்‌ கூற்று 


நிகழ்த்தியுள்ளான்‌. இவர்களைத்‌ தவிர நெஞ்சிடமும்‌ கூற்று நிகழ்த்தப்‌ பெற்றுள்ளது. 


தலைவன்‌ தலைவியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ வெளிப்பெறும்‌ 
எட்டுப்‌ பண்புகளும்‌, தலைவன்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களில்‌ இருந்து 


அறியப்பெறும்‌ இரண்டு பண்புகளும்‌ தலைவனுக்குரிய பண்புகளாக அமைகின்றன. 


தலைவன்‌ தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்‌ மூலம்‌ பெறப்பெறும்‌ 


இரண்டு பண்புகளுப்‌ தலைவனுக்கு உரியவை ஆகும்‌. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ தோழி, தலைவன்‌, கண்டோர்‌ ஆகிய மூவரிடமும்‌ 
தலைவி கூற்று நிகழ்த்துவாள்‌. தலைவி தோழியிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களின்வழி 
ஏழு பண்புகள்‌ அறியப்பெறும்‌. இவற்றில்‌ நான்கு பண்புகள்‌ தலைவிக்கும்‌, இரண்டு 


பண்புகள்‌ அன்னைக்கும்‌, ஒரு பண்பு மட்டும்‌ தோழிக்கும்‌ உரியவை. 


தலைவி தலைவனிடம்‌ நிகழ்த்திய கூற்றுகளின்‌ மூலம்‌ அறியப்பெறும்‌ ஒரு 


பண்பு தலைவிக்கு உரியது ஆகும்‌. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்தாத மாந்தர்கள்‌ தந்தை, தமையன்‌ 
ஆகியோர்‌. அவர்களின்‌ பண்புகள்‌ இத்துறையில்‌ விளக்கம்‌ பெறுகின்றன. கூற்று 
நிகழ்த்தாத மாந்தர்களின்‌ பண்புகள்‌ தலைவி கூற்றிலும்‌, செவிலி கூற்றிலும்‌ குறிக்கப்‌ 


பெற்றுள்ளன. 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


தொல்‌, பொருள்‌, இளம்‌, நூ,490. 


மேலது, மநா,491. 


மேலது, ம, ! 12. 


மேலது, நூ,!09. 


தொல்‌.பொருள்‌, நச்சர்‌, நூ,103 


நற்‌;44,319.குறுந்‌;1 99. 


(அ) 


(ஆ) 


(இ) 


(ஈ) 


(௨) 


(ஊ) 


தலைவன்‌ கூற்று நிகழ்த்தும்‌ நூற்பா. 
தொல்‌.பொருள்‌.அகம்‌.இளம்‌.நூ;44. 
தலைவி கூற்று நிகழ்த்தும்‌ நூற்பா. 
தொல்‌.பொருள்‌.அகம்‌. இளம்‌.நூ;45. 
தோழி கூற்று நிகழ்த்தும்‌ நூற்பா. 
தொல்‌.பொருள்‌.அகம்‌, இளம்‌.நூ;42, 
நற்றாய்‌ கூற்று நிகழ்த்தும்‌ நூற்பாக்கள்‌. 
தொல்‌.பொருள்‌.அகம்‌. இளம்‌.நூ;449. 
மேலது,நூ,40. 
தொல்‌.பொருள்‌. இளம்‌.நூ; 1 13. 
செவிலி கூற்று நிகழ்த்தும்‌ நூற்பா 
தொல்‌.பொருள்‌. இளம்‌.நூ; 113, 
கண்டோர்‌ நிகழ்த்தும்‌ கூற்று 


தொல்‌.பொருள்‌.அகம்‌.இளம்‌.நூ;43. 


காண்க: பின்னிணைப்பு - 3, அட்டவணை-7. 


12. 


13. 


5ற்‌;27,57,63,119,191,194,222,223,251,253,258,267,295,306,354, 
368,317,303. 

குறுந்‌;244,294,303,335,324,342. 
ஐந்‌;186,194,290,60,260,264,277,289. 
அகம்‌;2,12,60,90,118,150,192,288, 

நற்‌;147,10-11. 

கற்‌; 11,53.61,68,72,122,132,134,147,175,178,182,206,263,282, 
339,344,389,313,372,373,379. 

ஐங்‌; 241. 

குறுந்‌; 159,166,292,353. 

அகம்‌; 20,28,242,248,272,302,358,368. 

நற்‌; 313. 

ஐ; 28,93,210. 

மேலது, 28;2-4, 

நற்‌;60. 

மேலது 60; 8-9. 

நற்‌;376, குறுந்‌; 392. 


நற்‌,376, 4, 9. 


339 


குறுந்‌;57,141,161,246,261. ஐங்‌; 11, 113,115, 224. நற்‌;377. அகம்‌;252, 


ஐ௩ங;111,3-5 

ந்ற்‌;287, குறுந்‌;305,306,401. கலி; 123. 
குறுந்‌;306; | -3. 

நற்‌;44, 319, குறுந்‌;199. 

குறுந்‌;199;1 -2,8. 

நற்‌;282. ஜங்‌; 194,241. 

நற்‌; 258,295,376. ஐங்‌; 186. அகம்‌; 150. 
அகம்‌; 12. 


அகம்‌; 150, 


29. 


340 
நற்‌;29,66,110,143,179,271,293,279. 


அகம்‌; 15,105,203,207,219,263,315,393. 
ஐங;371,372,373,374,376,377. 

நற்‌;29.2-6 

நற்‌;184. அகும்‌;55,275. ஐங;375.394, 

அகசும்‌;275;10. 

நற்‌;305. ஐங்‌;378,379. 

ஐங்‌;378.3 -5 

அகம்‌;35. அகம்‌; 195, 

அகம்‌;35,! 1. 

ஐங்313. 

மேலது,313.1-3 

ஐங்;301. 

௯. காந்தி, தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌, ப,98. 
ஐ௩;;391.5-6 

நற்‌;149. குறுந்‌;217,262,343,369,383. 

குறுந்‌;383. 

நற்‌;10,12. குறுந்‌;1 15,124,388. அகம்‌;283. ஐங்‌;236,280,303,305,364, 
தொல்‌.பொருள்‌.இளம்‌. நூ.105,12 

குறுந்‌;388. 

குறுந்‌;44,84,!44,356,396. அகம்‌; 17,49,89,117,145,153,189,321,385,397. 
குழுற்‌;44.3 -4 


ந்ற்‌;198, ஐ௩;380,389. 


ஐங்;380.1-5 


குறுந்‌;15, ஐங்‌;400. 


52 


53. 


54, 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


6l. 


62. 


63. 


64, 


65. 


66. 


67. 


68. 


69. 


70 


11. 


72. 


73. 


74. 


75. 


குறுந்‌;15.2-4 

அகம்‌;63,360. 

மேலது,369;21. 

குறுந்‌;378. 

மேலது;378. 

அகம்‌;7. 

மேலது;7 -8, 

நற்‌;2,324. குறுந்‌;7,229, அகம்‌; 165. 
குறுந்‌;229,4-7. 

குறுந்‌;390, ஜ௩;381,382,383. 

குறுந்‌; 390.1 -2. 

ஐ௩ு387,388,390, கலி;0. 
கலி;9.22-24 

வ.சுப. மாணிக்கம்‌, தமிழ்க்காதல்‌, ப,103 
௩386393. 

ஐங்‌;386, 1-4. 

ஆ... இராமகிருஷ்ணன்‌, அகத்திணை மாந்தர்‌ ஓர்‌ ஆய்வு, ப,250. 
நற்‌;9,76,162,202,264,362. அகம்‌;99,257. ஐங்‌;361,363,395,306. 
தொல்‌,பொருள்‌, இளம்‌, நூ,495. 

நற்‌;9. 

நற்‌;384. அகம்‌; 121, 

நற்‌;384;8-1 1. 

அகம்‌;26]. 


மேலது, 261;12-15. 


76. 


77. 


78. 


79. 


80. 


8. 


82. 


83. 


84, 


85. 


குபுந்‌;149. அகம்‌;95,325. ஐங்‌;203,286,312,392. 


௩31232 -4, 

ஐ௩;384,385,397. 

ஐ௩;385;4-6. 

கலி:20. 

மேலது,20. 

அகம்‌; 145. 

ஜா; 12. 

தொல்‌.பொருள்‌.களவு. இளம்‌.நூ.47. 


அகம்‌;145.17,19-20. 


342 


343 


தொல்காப்பியர்‌ செய்யுள்‌ உறுப்புகளுள்‌ ஒன்றாகத்‌ துறையைக்‌ 

குறிப்பிடுவர்‌. அத்துறைகள்‌ அகத்துறை, புறத்துறை என்கிற பாகுபாட்டில்‌ 
அடங்கும்‌. அவ்வகையில்‌ தொல்காப்பியரின்‌ அகக்கோட்பாடும்‌, புறக்கோட்பாடும்‌ 
குறிக்கத்தக்கன. தமிழில்‌ அகத்துறைகளும்‌, புறத்துறைகளும்‌ இலக்கிய, 
இலக்கணங்களில்‌ இடம்பெற்று வளர்ந்துள்ளன. அத்துறைகளைச்‌ சார்ந்த மரபுகள்‌ 
தொடர்ந்தும்‌, மாற்றம்‌ பெற்றும்‌, இலக்கிய, இலக்கணங்களில்‌ பதிவாகியுள்ளன. 
அகத்துறைகளைச்‌ சார்ந்த இற்செறித்தல்‌, உடன்போக்கு ஆகிய துறைகள்‌, பிற்கால 
இலக்கியங்களில்‌ இடம்பெற்றவிதம்மட்டும்‌ கருத்தில்‌  கொள்ளப்பெறுகிறது. 
இலக்கியங்களிலும்‌ தேர்ந்தவற்றை மட்டும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு இவ்வியல்‌ 
அமைகிறது. இவ்வியலில்‌ ஆழ்நிலை ஆய்வு மேற்கொள்ளப்பெறவில்லை, 
இவ்விரு துறைகள்‌ குறித்த சில செய்திகள்‌ மட்டும்‌ சான்றுகளாகக்‌ 
காட்டப்பெற்றுள்ளன. 
இலக்கணங்களில்‌ வளர்ச்சி 

தொல்காப்பியம்‌ தவிர்ந்த பிற்கால இலக்கண நூல்களாவன: இறையனார்‌ 
அகப்பொருள்‌ (கி.பி.8), நம்பியகப்‌ பொருள்‌ (கி.பி.13), களவியற்‌ காரிகை (கி.பி.14), 
இலக்கண விளக்கம்‌ (கி.பி.17), முத்துவீரியம்‌ (கி.பி.19), சுவாமிநாதம்‌ (கி.பி,19) 
என்பனவாகும்‌. இந்நூல்களில்‌ கூறப்பெற்றுள்ள வளர்ச்சி நிலைகள்‌, முன்னர்‌ உள்ள 
இரண்டாமியலில்‌ இலக்கண மெய்ம்மைகள்‌ என்ற தலைப்பில்‌ எடுத்துரைக்கப்‌ 
பெற்றுள்ளதால்‌ இங்குக்‌ குறிப்பிடப்‌ பெறவில்லை. 
தமிழ்‌ இலக்கியங்களில்‌ வளர்ச்சி 

சங்க மருவிய இலக்கியம்‌, பக்தி இலக்கியம்‌, காப்பிய இலக்கியம்‌, புராண 


இலக்கியம்‌, சிற்றிலக்கியம்‌, இருபதாம்‌ நூற்றாண்டு இலக்கியம்‌ என்பவைகளைக்‌ 


344 
கருத்தில்‌ கொண்டு இவ்வாய்வு அமைக்கப்‌ பெறுகிறது. அவ்விலக்கியங்களில்‌ சில 


நூல்கள்‌ மட்டும்‌ ஆய்விற்குட்படுத்தப்‌ பெற்றுள்ளன. 


சங்க மருவிய இலக்கியம்‌ (கி.பி.100 - கி.பி.500) 

சங்க மருவிய கால இலக்கியங்கள்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌ என்ற 
பெயரால்‌ அழைக்கப்பெறும்‌. பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களில்‌ திருக்குறள்‌, 
நாலடியார்‌, நான்மணிக்கடிகை, இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, திரிகடுகம்‌, 
ஆசாரக்கோவை, பழமொழி நானூறு, சிறுபஞ்சமூலம்‌, முதுமொழிக்காஞ்சி, ஏலாதி 
ஆகிய பதினொன்றும்‌ அறம்‌ பற்றியன. களவழி நாற்பது புறம்‌ பற்றியது. கார்‌ 
நாற்பது, ஐந்திணை ஐம்பது, ஐந்திணை எழுபது, திணைமொழி ஓம்பது, 
திணைமாலை நூற்றைம்பது மற்றும்‌ கைந்நிலை என்பன அகம்‌ பற்றியன. இவற்றில்‌ 
அறநூலாகிய திருக்குறளில்‌ இற்செறித்தல்‌! மற்றும்‌ உடன்போக்குத்‌ துறைகள்‌? 
இடம்பெற்றுள்ளன. அகநுூலாகிய ஐந்திணை ஐம்பது, திணைமொழி ஐம்பது, 
திணைமாலை நூற்றைம்பது” ஆகியவற்றில்‌ இற்செறித்தல்‌ மற்றும்‌ உடன்போக்குச்‌ 
செய்திகள்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக திருக்குறளும்‌, 
திணைமாலை நூற்றைம்பதும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பெறுகின்றன 
திருக்குறள்‌ 

திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, காமத்துப்பால்‌ என்ற மூன்று 
பால்களை உடையது. இவற்றில்‌ அறத்துப்பாலின்‌, இல்லற இயலில்‌, வாழ்க்கைத்‌ 
துணைநலம்‌ என்னும்‌ அதிகாரத்தில்‌ திருவள்ளுவர்‌ அகம்‌ சார்ந்த செய்திகளைக்‌ 
கூறி வருங்கால்‌, இற்செறித்தல்‌ பற்றியும்‌ குறித்துச்‌ செல்கின்றார்‌. இதனை, 

சிறைகாக்கும்‌ காப்பெவன்‌ செய்யும்‌ மகளிர்‌ 

நிறைகாக்கும்‌ காப்பே தலை" 


என்ற குறட்பா காட்டும்‌. 


345 
'காப்ப' என்பது தொல்காப்பியத்திலும்‌, சிறை, காப்பு. என்பன சங்க 


இலக்கியத்திலும்‌ இற்செறித்தலைக்‌ குறிக்க வழங்கப்பெறும்‌ சொல்லாட்சிகள்‌ ஆகும்‌. 
இந்நூலும்‌ சங்க இலக்கியத்தை அடியொற்றி சிறை என்னும்‌ சொல்லாட்சியைக்‌ 


கையாண்டுள்ளமைக்‌ கருதத்தக்கதாகும்‌. 


அகமரபு போற்றப்பெறல்‌ 

இன்பத்துப்பாலின்‌, களவியல்‌ என்னும்‌ இயலில்‌, நாணுத்துறவுரைத்தல்‌, 
அதிகாரத்தில்‌, துறைக்குறிப்பில்‌ 'காப்புச்‌ சிறைமிக்கு!! என்ற சொல்லாட்சி 
குறிக்கப்பெற்றுள்ளது. எனினும்‌ அக்குறளில்‌ இற்செறித்தல்‌ துறை பற்றிய செய்தி 
நேரடியாகச்‌ சுட்டப்பெறவில்லை. இக்குறளுக்கு உரை எழுதிய ஆசிரியர்‌ உரையில்‌ 


இத்துறையினை வருவித்துக்‌ கொண்டு உரை வரைந்துள்ளார்‌. 


நாணுத்துறவுரைத்தல்‌ அதிகாரத்தில்‌ எட்டாவது குறளில்‌ இடம்பெற்றுள்ள 


என்னாது என்ற சொல்லாட்சியின்‌ உரையில்‌ இத்துறைச்செய்தி அமைகிறது. 


இதனை “என்னாது என்பது முன்னும்‌ கூட்டி மகளிர்‌ என்பது 
வருவித்துரைக்கப்பட்டது. இது அம்பலின்‌ பிற்பட்ட போதுநிலை, 
காப்புச்சிறையாவது தலைமகள்மீது ஐயுற்ற செவிலியும்‌, நற்றாயும்‌ அவளை 
வீட்டைவிட்டு வெளியேறாவாறு காவல்‌ செய்தல்‌"! என்பர்‌. இக்கருத்தின்‌ 
அடிப்படையில்‌ திருக்குறள்‌ இற்செறித்தலின்‌ சொல்லாட்சி மற்றும்‌ பொருண்மையில்‌ 


அகமரபைப்‌ போற்றியமை கருதத்தக்கது. 


திணைமாலை நூற்றைம்பது 
இதன்‌ ஆசிரியர்‌ கணிதமேதாவியார்‌. “இவர்‌ சமண சமயத்தவர்‌. கி.பி.5- 
ஆம்‌ நூற்றாண்டினர்‌. இதில்‌ திணைக்கு முப்பது பாடல்கள்‌ என நூற்றைம்பது 


வெண்பாக்கள்‌ இருக்க வேண்டும்‌. ஆனால்‌ இன்று குறிஞ்சி, நெய்தல்‌, முல்லை 


346 
மூன்றிற்கும 31 பாடல்கள்‌ வீதம்‌ இருப்பதால்‌ மொத்தம்‌ 153 பாடல்கள்‌ அந்நூலிற்‌ 


nl3 


காணப்படுகின்றன"! என்பர்‌. இந்நூலில்‌ இற்செறித்தலும்‌“, உடன்போக்கும்‌' 


இடம்பெற்றுள்ளன. இங்கு உடன்போக்குச்‌ செய்திகள்‌ விரிவாக விளக்கப்பெறுகின்றன. 


நற்றாய்‌ கூற்று 
தலைவன்‌ தலைவியைக்‌ கொண்டுதலைக்‌ கழிந்த நிலையில்‌, நற்றாய்‌ 
மிகுந்த துன்பம்‌ (வருத்தம்‌) அடைந்தாள்‌. அந்நிலையில்‌ உடன்போகிய தலைமகள்‌ 


மீண்டுவரும்‌ செய்தி அறிந்த நற்றாய்‌ படிமத்தானிடம்‌, 


"வேறாக நின்னை வினவுவேன்‌ தெய்வத்தால்‌ 
கூறாயோ கூறுங்‌ குணத்தினனாய்‌ - வேறாக 
என்மனைக்‌ கேறக்‌ கொணருமோ எல்வளையைத்‌ 
தன்மனைக்கே உய்க்குமோ தான்‌"! 


என்பாள்‌. 


படிமத்தான்‌ என்பதற்குத்‌ “தெய்வம்‌ ஏறப்பெற்றாடுவோன்‌"'!” என்று உரை 


கூறுவர்‌, இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள 'தெய்வத்தால்‌ கூறாயோ' என்றது 
படிமத்தானிடம்‌ வினவியதாகவும்‌, எல்வளையைத்‌ தன்மனைக்கே உய்க்குமோ 
அல்லது என்‌ மனைக்கு ஏறக்கொணருமோ? என்றது நற்றாய்‌ கூறியதாகவும்‌ 
அமைகின்றது.  இக்கூற்றுத்‌ தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ தெய்வம்‌ பராவியது' 
என்பதோடு ஒப்பிடற்பாலது. இக்கூற்றினை இறையனார்‌ அகப்பொருள்‌ 'வேலனை 


வினாதல்‌'!? என்ற பெயரால்‌ சுட்டுகின்றது, 


347 
செவிலி கூற்று 


திணைமாலை நூற்றைம்பதில்‌ சுரத்திடைச்‌ சென்ற செவிலி குரவொடு 
புலம்பல்‌”, தலைவியைத்‌ தேடிச்‌ சென்ற செவிலியிடம்‌ கண்டோர்‌ கூற்று 
நிகழத்தினார்‌.  அச்செய்தியைச்‌ செவிலி கேட்டார்க்குச்‌ சொல்லி ஆற்றுவித்தல்‌”! 


என்கிற துறைகளும்‌ இடம்பெற்றிருப்பது குறிக்கத்தக்கது. 


கண்டோர்‌ கூற்று 

திணைமாலை நூற்றைம்பதில்‌ உடன்போக்கில்‌ சென்ற தலைவியையும்‌, 
தலைவனையும்‌ தேடிவரும்‌ தாயிடம்‌, இளைஞன்‌ ஒருவன்‌ கூற்று நிகழ்த்தும்‌ பாங்கு 
காணப்பெறுகின்றது. இதில்‌ உடன்போன தலைவனையும்‌, தலைவியையும்‌ 
கண்டதிறம்‌? பற்றிக்‌ கூறப்பெற்றுள்ளது. இக்கூற்று தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ 
கண்டோர்‌, சேய்நிலைக்கு அகன்றோர்‌ (தலைமக்கள்‌) செலவின்கண்‌ கூறல்‌ 


என்பதுடன்‌ ஒப்பிடற்பாலது, 


இந்நூலில்‌ சுரத்திடைச்‌ சென்ற செவிலியை ஆற்றுவிப்பதாகவும்‌”" தலைவன்‌ 
தலைவியைச்‌ செலவு விலக்கித்‌ தம்‌ சீறூர்க்கண்‌ தங்கிப்‌ பின்மறுநாள்‌ செல்லுமாறு 
கேட்டுக்‌ கொள்வதாகவும்‌” கண்டோர்‌ கூற்றுப்‌ பாடல்கள்‌ உள்ளன. இதில்‌ முதல்‌ 
கூற்று இறையனார்‌ களவியல்‌ குறிப்பிடும்‌ உலகியல்புரைத்தல்‌?* என்பதற்கும்‌, 
இரண்டாவது கூற்று, தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ ஊரது சார்பும்‌ செல்லுந்‌ தேயமும்‌ 
ஆர்வ நெஞ்சமொடு செப்பிய வழியினும்‌” என்பதற்கும்‌ சான்றாகும்‌. இந்நூலில்‌, 
சங்க இலக்கியத்தை அடியொற்றி, மூவர்‌ கூற்றும்‌ அமைந்துள்ளதால்‌, அகமரபு 


மாறுபாடின்றிப்‌ போற்றப்‌ பெற்றுள்ளதாகக்‌ கருதலாம்‌. 


348 

பக்தி இலக்கியம்‌ (கி.பி.600-900) 
தமிழைப்‌ 'பத்திமையின்‌ மொழி! என்னுமளவு தமிழ்ப்‌ பக்தி இலக்கியம்‌ 
சிறப்புற்றது. பரிபாடல்‌ காலத்தில்‌ இருந்து, பாரதியாரின்‌ கண்ணன்‌ பாட்டுவரை, 
பல்வகை இசைத்தமிழ்‌ மரபாக இது வளர்ந்தது. கி.பி.5,6-ஆம்‌ நூற்றாண்டை 
ஓட்டிக்‌ காரைக்கால்‌ அம்மையாரும்‌, முதலாழ்வார்‌ மூவரும்‌ தோன்றிப்‌ பத்திமை 
இலக்கிய வளர்ச்சிக்குக்‌ கால்கோளிட்டனர்‌.  இப்பக்தி இலக்கியத்தில்‌ பன்னிரு 
திருமுறைகளும்‌, நாலாயிரத்‌ திவ்யபிரபந்தமும்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றன. பன்னிரு 
திருமுறைகளில்‌ இற்செறித்தல்‌. மற்றும்‌ உடன்போக்கும்‌? நாலாயிரத்‌ திவ்விய 
பிரபந்தத்தில்‌ உடன்போக்கும்‌” இடம்பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டு 
விஎக்கத்திற்காக நாலாயிரத்‌ திவ்யபிரபந்தம்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்று விளக்கப்‌ 


பெறுகிறது. 


நாலாயிரத்‌ திவ்யபிரபந்தம்‌ 

பன்னிருஆழ்வார்கள்‌ பாடிய பாடல்களின்‌ தொகுப்பே நாலாயிரத்‌ 
திவ்யபிரபந்தம்‌ ஆகும்‌. திருமாலிடத்து ஈடுபட்ட தலைமகளின்‌ செயல்கண்டு தாய்‌ 
இரங்குதல்‌, உடன்போக்கு மேற்கொண்ட தலைமகளை நினைந்து தாய்‌ இரங்குதல்‌ 
ஆகிய இரு நிலைகளில்‌ தாயின்‌ கூற்று நிகழ்வதாக நாலாயிரத்‌ திவ்விய பிரபந்தம்‌” | 
காட்டுகின்றது. இந்நூலில்‌ உடன்போக்கினை மேற்கொண்ட மகளை நினைந்து, 


தாய்‌ புலம்பும்‌ முகத்தான்‌, 


"ஒருமகள்‌ தன்னை யுடையேன்‌ 
உலகம்‌ நிறைந்த புகழால்‌ 
திருமகள்‌ போல வளர்த்தேன்‌ 


செங்கண்மால்‌ தான்கொண்டு போனான்‌"? 


349 


என்ற பாடல்‌ அமைகின்றது. இதில்‌ 'கொண்டு போனான்‌' என்றது 
உடன்போக்கினைக்‌ குறிக்கும்‌ சொல்லாட்சியாகும்‌. இச்சொல்லாட்சி தொல்காப்பியர்‌ 


குறிப்பிடும்‌ 'கொண்டு தலைக்கழிதல்‌' என்பதுடன்‌ ஒப்புநோக்கத்தக்கது. 


அகமரபு வேறுபடல்‌ 

தாய்‌ புலம்பும்‌ பாடல்களில்‌, தலைவி உடன்போக்கின்போது, தலைவனுடன்‌ 
சென்ற இடம்‌ திருமால்‌ கோயில்‌ கொண்ட திருத்தலம்‌“ என்கிறாள்‌. இதில்‌ 
தலைவிக்குரிய தலைவனின்‌ திருநாமத்தைத்‌ தாய்‌ அறிந்துள்ள நிலை 


பெறப்பெறுகின்றது. இத்தன்மைத்தான தாய்‌ கூற்று அகமரபில்‌ காணப்பெறவில்லை. 


மேற்குறித்த செய்திகளின்‌ மூலம்‌ பக்திப்பாடல்கள்‌ மானுட 
வாழ்க்கையினின்றும்‌ முற்றிலும்‌ விலகிச்செல்வன என்பது புலனாகின்றது. 
மேலோட்டமாக நோக்கும்போது, அவை சொல்லாட்சி மற்றும்‌ அகப்பொருள்‌ 
துறைகளைப்‌ பயன்படுத்தி, இருப்பினும்‌, அத்துறை  இறைக்காதலுக்காக 
மடைமாற்றம்‌ செய்யப்‌ பெற்றுள்ளது, இக்காரணத்தின்வழி அகப்பொருள்‌ மரபு 


பின்பற்றப்‌ பெறவில்லை எனத்‌ துணியலாம்‌. 


காப்பிய இலக்கியம்‌ (கி.பி.500-1200) 

தமிழில்‌ காப்பிய இலக்கியம்‌ பல காலங்களில்‌, பல்வேறு வளர்ச்சி 
நிலைகளைக்‌ கண்டது. காப்பியங்கள்‌ ஐம்பெருங்காப்பியங்கள்‌, ஐஞ்சிறு 
காப்பியங்கள்‌, மொழி பெயர்ப்புக்‌ காப்பியங்கள்‌, குறுங்காப்பியங்கள்‌ எனப்‌ பகுக்கப்‌ 
பெற்றுள்ளன. இவற்றுள்‌ மொழிபெயர்ப்புக்‌ காப்பியங்களும்‌ அகமரடைப்‌ 
போற்றியள்ளன என்பது கருதத்தக்கது. அவ்வகையில்‌ மொழிபெயர்ப்புக்‌ 
காப்பியமாகிய கம்பராமாயணத்தில்‌ உடன்போக்குக்‌ குறிக்கப்‌ பெறுகின்றது. 


இதனைப்‌ பின்வரும்‌ பகுதி விளக்கி நிற்கின்றது. 


350 
கம்பராமாயணம்‌ 


தலைவனும்‌, தலைவியும்‌ களவொழுக்கம்‌ மேற்கொண்டனர்‌, தலைமக்கள்‌ 
மணந்து கொள்வதற்குப்‌ பல்வேறு இடையூறுகள்‌ குறுக்கேநின்றன . தலைவி 
காதல்கொண்ட தலைவனுடன்‌, சேர்த்து வைக்கத்‌ தலைவியின்‌ பெற்றோர்‌ 
மறுத்தனர்‌. தலைவியின்‌ விருப்பத்திற்கு அவள்‌ பெற்றோர்‌ இணங்காவிடில்‌, 
ஒருவரும்‌ அறியாவண்ணம்‌, தோழியின்‌ உதவியொடு, தலைவி, தலைவனுடன்‌ 
செல்வது அக்கால வழக்கம்‌ என்பதை இலக்கியங்கள்‌ குறிப்பிடுகின்றன. 
தலைவியைத்‌ தலைவனுடன்‌ அனுப்பும்‌ தோழி தலைவனிடம்‌ "இவளை 
இன்றுபோல்‌ என்றும்‌ ஆதரவும்‌, அன்பும்‌ கொண்டு பாதுகாப்பாயாக” என்று 
கூறுகிறாள்‌. தோழி ஓம்படை கூறி விடுத்ததைச்‌ சங்கப்‌ பாக்கள்‌? காட்டுகின்றன. 
அவ்வகையில்‌ இந்நூல்‌ அகமரபைப்‌ போற்றுவது தெரியவருகின்றது. இக்கூற்று 


இறையனார்‌ களவியல்‌ சுட்டும்‌ ஓம்படுத்துரைத்தலுடன்‌” ஓப்புநோக்கத்தக்கது. 


புராண இலக்கியம்‌ 

தமிழில்‌ தோன்றியுள்ள புராண நூல்களைப்‌ புராணக்‌ காப்பியங்கள்‌ எனவும்‌ 
புராணங்கள்‌ எனவும்‌ இரண்டாகப்‌ பகுக்கலாம்‌. வடமொழியில்‌ காணப்படும்‌ 
பதினெண்‌ புராணங்களைப்‌ போல இவை தனிவகையாகப்‌ பல்கின. தலபுராணங்கள்‌ 
இவ்வகையைச்‌ சாரும்‌. அவ்வகையில்‌ புராணக்‌ காப்பியங்களில்‌ பெரியபுராணமும்‌, 
கந்தபுராணமும்‌ அடங்கும்‌. புராணக்‌ காப்பியத்தில்‌ கந்தபுராணம்‌ கருத்தில்‌ 
கொள்ளப்பெற்றது. எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காகச்‌ சில சான்றுகள்‌ பின்வரும்‌ 


பகுதியில்‌ தரப்பெறுகின்றன. 


351 

கந்தபுராணம்‌ 
“கச்சியப்பசிவாச்சாரியாரால்‌ எழுதப்பட்டக்‌ கந்தப்புராணம்‌ ஆறு 
காண்டங்களையும்‌, பத்தாயிரத்திற்கும்‌ மேற்பட்ட செய்யுள்களையும்‌ உடையது. 
கச்சியப்ப சிவாச்சாரியார்‌ காஞ்சிபுரத்தில்‌, ஆதிசைவ மரபில்‌ தோன்றியவர்‌. இவர்‌ 
38 


காலம்‌ கி.பி.பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டு" என்பர்‌. 


இற்செறித்தல்‌ 

கந்தபுராணத்தில்‌ வள்ளியம்மை திருமணப்படலத்தில்‌ குறிக்கப்பெறும்‌ 
அகப்பொருள்‌ துறைகளாவன; “களிறுதரு புணர்ச்சி, தோழி களவையறிதல்‌, 
இற்செறிப்பு, வெறியாட்டு, மடற்கூற்று, குறியிடத்துய்த்தல்‌"” என்பனவாகும்‌. இதில்‌ 


இற்செறித்தல்‌ குறிக்கப்பெறுவதை, 


'செற்ற மெய்தியே யன்னவ டன்னையிற்‌ செறித்தார்‌"* 


என்ற அடி உணர்த்துகின்றது. எனினும்‌ இப்பாடல்‌ மானுடம்‌ பற்றியதல்ல. 


ஆகையால்‌ அகத்துறைப்‌ பொருண்மைக்கு உரியதல்ல. 


உடன்போக்கு 
இந்நூலில்‌ தலைமக்கள்‌ மேற்கொண்ட உடன்போக்‌ ந உடன்போக்கில்‌ 
1D ஞு 


3 


ள்‌! i 4 : : : : 
கையடைப்படுத்தல்‌ -, நற்றாய்‌ தேடல்‌ ' என்பன போன்ற அகத்துறைகள்‌ 


இடம்பெற்றுள்ளன. கந்தபுராணத்தில்‌ முருகன்‌, வள்ளியின்‌ உடன்போக்கினை, 


"மாத்தவ மடந்தை நிற்ப வள்ளலை 


மிகுளை நோக்கித்‌ 


தீத்தொழி லெயினர்‌ காணிற்‌ நீமையாய்‌ 
விளையு மின்னே 

யேத்தருன்‌ சிறப்பி னும்மூர்க்‌ கிங்கிவ 
டனைக்‌ கொண்‌ டேகிக்‌ 

காந்தருள்‌ புரிய மென்றே கையடை 


யாக நேர்ந்தாள்‌"** 


என்ற பாடல்‌ உணர்த்தும்‌. இதில்‌ 'யிகுளை' என்பது தோழியையும்‌ 'கொண்டேகி' 
என்பது உடன்போகியதையும்‌ குறித்து நின்றது. காத்தருள்‌ புரியும்‌ என்னும்‌ 
குறிப்புத்‌ தலைவியைத்‌ தலைவனிடம்‌ தோழி கையடையாகக்‌ கொடுத்ததைக்‌ 


குறிக்கும்‌. 


அகப்பாடலினின்றும்‌ வேறுபடல்‌ 

உடன்போக்கினை மேற்கொண்ட முருகன்‌ வள்ளியை எயினர்‌ 
தேடுவதாகவும்‌“ சோலையில்‌ வளைந்து கொள்வதாகவும்‌”, முருகன்‌ அவர்களை 
அழிப்பதாகவும்‌"” வள்ளி இந்நிகழ்ச்சியைக்‌ கண்டு பதைப்பதாகவும்‌ கந்தபுராணம்‌ 
காட்டுகின்றது. எனவே உடன்போக்குத்‌ துறைகளில்‌ கந்தபுராணம்‌ அகமரபைப்‌ 
போற்றிருப்பினும்‌, நிகழ்ச்சித்‌ தொடர்புடன்‌ அமைந்து, அகப்பாடலினின்றும்‌ வேறுபட்டு 
நிற்கின்றது. ஆனால்‌ சங்க இலக்கியத்திலோ (அகப்பாடல்களிலோ) இதைப்‌ 


போன்று நிகழ்ச்சிகள்‌ நிரல்பட அமைக்கப்‌ பெறவில்லை. 


தலைவனும்‌, தலைவியும்‌ உடன்போக்கினை மேற்கொண்ட நிலையில்‌, 
தலைவியின்‌ தமர்‌ தேடுவர்‌. அச்சூழலில்‌ தலைவன்‌, தலைவியின்‌ தமரைக்‌ 


கண்ணுற்ற பொழுது அவர்களுடன்‌ போர்‌ புரியாமல்‌ மறைந்து கொள்வதாகச்‌ 


353 


சுட்டுவது” அகப்பொருள்‌ மரபு, ஆனால்‌ கந்தபுராணத்தில்‌ முருகன்‌ வள்ளியின்‌ 


தமரை அழித்ததன்வழி அகமரபிலிருந்து வேறுபடுகின்றது. 


சிற்றிலக்கியம்‌ (கி.பி.1350 - 1750) 

தமிழில்‌ நெடும்பாடல்களாய்‌ அமைந்த பிரபந்த வகைகளைச்‌ 'சிற்றிலக்கியம்‌' 
என்று அழைக்கின்றோம்‌. “இதன்‌ வகைகளை பிரபந்த மரபியல்‌, பிரபந்த தீபிகை, 
சதுரகராதி, தொன்னூல்‌ விளக்கம்‌ முதலியவற்றில்‌ தொன்னூற்று ஆறு இலக்கிய 


வகைகள்‌ பற்றிக்‌ கூறப்படுகின்றன", 


சிற்றிலக்கிய வகைகளுள்‌ தலைமை வாய்ந்தவையாய்க்‌ காணப்படுவன 
பதினான்‌௧). வகைகளே ஆகும்‌. அவை ஆற்றுப்படை, அந்தாதி, மாலை, பத்து, 
கோவை, உலா, பரணி, கலம்பகம்‌, பிள்ளைத்தமிழ்‌, தூது, சதகம்‌, மடல்‌, பள்ளு, 
குறவஞ்சி என்பனவாம்‌. இவற்றில்‌ கோவை நூலாகிய திருக்கோவையாரும்‌. 
கலம்பகத்தில்‌ கச்சிக்கலம்பகமும்‌, நந்திக்கலம்பகமும்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்றன. 


மேலும்‌ முத்தொள்ளாயிரத்திலிருந்தும்‌ தொடர்பான சான்றுகள்‌ ஆராயப்‌ பெற்றுள்ளன. 


கோவையில்‌ வளர்ச்சி 

தமிழில்‌ பல பிரபந்தங்கள்‌ தோன்றியபோது அவை அகப்பொருளமைதியைக்‌ 
கொண்டு விளங்கின. அவற்றுள்‌ தலைசிறந்தது கோவை என்னும்‌ பிரபந்தமாகும்‌. 
இவற்றுள்‌ : சில அகப்பொருள்‌ இலக்கண நூல்களுக்கு இலக்கியமாக எழுந்தன 


போலவும்‌ காணப்பெறுகின்றன. 


திருச்சிற்றம்பலக்கோவையார்‌ 
அகப்பொருள்‌ துறைகள்‌ பொருள்‌ தொடர்பு அமையும்‌ வண்ணம்‌ 
கோவையாகப்‌ பாடப்படுதலினால்‌  இப்பிரபந்தங்களுக்குக்‌ 'கோவை' என்ற 


பெயருண்டாயிற்று. இவ்வாறு பாடப்பெற்ற கோவைகளுள்‌ மிகச்‌ சிறந்தது 


354 
திருச்சிற்றம்பலக்கோவையே என்பது பல்லோர்‌ துணிபு. "இந்நூலை ஸ்ரீமாணிக்க 
வாசக சுவாமிகள்‌ பாடத்‌, திருச்சிற்றம்பலமுடையாரே தம்‌ திருக்கையால்‌ 
எழுதியருளினார்‌ என்ற வரலாறும்‌, இதனையொட்டி எழுந்துள்ள பல 
ஆராய்ச்சிகளும்‌, களவியற்‌ காரிகை, இலக்கண விளக்கம்‌ ஆகிய இரு நூல்களும்‌ 
இதனின்று பல செய்யுட்களை மேற்கோள்களாகக்‌ கொண்டுள்ள செய்தியும்‌ இன்ன 
பிறவும்‌ இக்கூற்றுக்குச்‌ சான்றாகும்‌"?! என்பர்‌. 
இற்செறித்தல்‌ 

திருக்கோவையாரில்‌ பகற்குறியினை உணர்த்தும்‌ கொளுவானது 
பதின்மூன்றாவது கொளுவானது.-, இக்கொளு இருபத்து மூன்று அடிகள்‌ 
கொண்டது, இவற்றில்‌ பதினொன்று, பதினைந்து, இருபத்து மூன்று ஆகிய 


அடிகளில்‌ இற்செறித்தலின்‌ துறைகள்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன. அவையாவன: 


1. இற்செறிவறிவித்து வரைவுகடாதல்‌ 
2. தமர்நினைவுரைத்து வரைவுகடாதல்‌ 
3. பகல்வரல்‌ விலக்கி வரைவுகடாதல்‌ 


4, மயிலொடு கூறி வரைவுகடாதல்‌ 


என்பனவாகும்‌. தொல்காப்பியர்‌ தலைவி கூற்றில்‌ தமர்‌ தற்காத்த காரணப்‌ 
பக்கத்தினும்‌” * என்று சுட்டியதை, இந்நூல்‌ தோழி கூற்றில்‌ அமைத்துள்ளது. 
அக்கூற்றாவது தமர்‌ நினைவுரைத்து வரைவுகடாதல்‌ என்பதாகும்‌. 
உடன்போக்கு 

திருக்கோவையாரில்‌ உடன்போக்கினை உணர்த்தும்‌ கொளுவானது 


55 


நாற்பத்தெட்டு அடிகள்‌ - கொண்டது. இதில்‌ உடன்போக்கிற்குரிய துறைகளாக 


ஐம்பத்தாறு துறைகள்‌ சுட்டப்பெற்றுள்ளன. இந்நூலில்‌ இரவுக்குறி பற்றிய 


355 
கொளுவானது இருபத்தைந்து” அடிகளைக்‌ கொண்டுள்ளது. இவற்றில்‌ 


இருபத்து மூன்றாவது அடியில்‌ இடம்பெறும்‌ “அலர்‌ அறிவுறுத்தல்‌' என்பதும்‌ 
உடன்போக்கின்‌ துறையாகக்‌ கொள்ளப்பெறுகிறது. அவ்வகையில்‌ 


திருக்கோவையார்‌ சுட்டும்‌ உடன்போக்குத்‌ துறைகள்‌ பின்வருமாறு: 


6:1 திருக்கோவையாரும்‌ முத்துவீரியமும்‌ 


வ.எண்‌. திருக்கோவையார்‌ முத்துவீரியம்‌ 


1. அலர்‌ அறிவுறுத்தல்‌(41) 2 
2 பருவங்‌ கூறல்‌ + 
3, மகட்பேச்சுரைத்தல்‌ + 
4. பொன்னணிவுரைத்தல்‌ + 
5 அருவிலையுரைத்தல்‌ + 
6. அருமை கேட்டழிதல்‌ + 
7. தளர்வறிந்துரைத்தல்‌ + 
8. -  குறிப்புரைத்தல்‌ + 
9. அருமையுரைத்தல்‌ + 
10. ஆதரங்கூறல்‌ + 
11. இறந்துபாடுரைத்தல்‌ % 
12. கற்புநலனுரைத்தல்‌ + 
13. துணிந்தமை கூறல்‌ + 
14. துணிவொடுவினாதல்‌ + 
15. போக்கறிவித்தல்‌ + 
16. நாணிழந்துவருந்தல்‌ + 


17. துணிவெடுத்துரைத்தல்‌ + 


40. 


41, 


குறியிடங்கூறல்‌ 


அடியொடு வழிநினைந்தவனுளம்‌ வாடல்‌ 


கொண்டுசென்றுய்த்தல்‌ 
ஓம்படுத்துரைத்தல்‌ 
வழிப்படுத்துரைத்தல்‌ 
மெல்லக்கொண்டேகல்‌ 
அடலெடுத்துரைத்தல்‌ 
அயர்வகற்றல்‌ 
நெறிவிலக்கிக்கூறல்‌ 
கண்டவர்‌ மகிழ்தல்‌ 
வழிவிளையாடல்‌ 
நகரணிமைகூறல்‌ 
ந்கர்காட்டல்‌ 
பதிபரிசுரைத்தல்‌ 
செவிலி தேடல்‌ 


அறத்தொடு நிற்றல்‌ 


்‌ கற்பு நிலைக்கிரங்கல்‌ 


கவன்று உரைத்தல்‌ 
அடிநினைந்திரங்கல்‌ 
நற்றாய்க்குரைத்தல்‌ 
நற்றாய்‌ வருந்தல்‌ 
கிளிமொழிக்கிரங்கல்‌ 
சுடரோடிரத்தல்‌ 


பருவநினைந்து கவறல்‌ 


42. 


43. 


44, 


45. 


46. 


47. 


48. 


49, 


50. 


51. 


32 


53. 


54, 


55. 


56. 


57. 


நாடத்துணிதல்‌ 
கொடிக்குறிபார்த்தல்‌ 
சோதிடங்கேட்டல்‌ 
சுவடுகண்டறிதல்‌ 
சுவடுகண்டிரங்கல்‌ 
வேட்டமாதரைக்‌ கேட்டல்‌ 
புறவொடு புலத்தல்‌ 
குரவொடு வருந்தல்‌ 
விரதியரை வினாவல்‌ 
வேதியரை வினாவல்‌ 
புணர்ந்துடன்‌ வருவோரைப்‌ பொருந்தி வினாவல்‌ 
வியந்துரைத்தல்‌ 
இயைபெடுத்துரைத்தல்‌ 
மீளவுரைத்தல்‌ 
உலகியல்புரைத்தல்‌ 


அழுங்குதாய்க்குரைத்தல்‌ 


(+) = ஒன்றுபோல்‌ கூறிய கூற்றுக்கள்‌, (4) ௪ புதிய கூற்று 


புதிய கூற்று 


முத்துவீரியம்‌, திருக்கோவையார்‌ துறைகளைத்‌ 


357 


தொகுத்து 


இலக்கணமாக்கியுள்ளது என்பது துறை ஓஒப்பீட்டால்‌ அறிந்த முடிவாகும்‌” என்பர்‌. 


இக்கருத்திற்கு ஏற்ப திருக்கோவையாரை, முத்துவீரியத்துடன்‌ ஒப்பிட்டதில்‌ 'அலர்‌ 


அறிவுறுத்தல்‌ என்ற புதிய கூற்று இடம்பெற்றுள்ளது தெரியவருகின்றது. இப்புதிய 


358 

. : ; : .61 

கூற்றினை இறையனார்‌ "களவியல்‌ உரையும்‌ களவியற்‌ காரிகையும்‌ 
கையாண்டுள்ளன. திருக்கோவையார்‌ அகமரபைப்‌ பின்பற்றியதுடன்‌, வளர்ச்சி 


நிலையாகப்‌ புதிய கூற்றினையும்‌ சுட்டிச்‌ செல்வது கருதத்தக்கது. 


திருக்கோவையார்‌, தொல்காப்பியத்திற்குப்‌ பிறகு பன்னூறு ஆண்டுகள்‌ 
கழித்துத்‌ தோன்றியது ஆகையாலும்‌, சங்க அகப்பாடல்கள்‌ ஆங்காங்கே நிகழும்‌ 
நிகழ்ச்சிகளின்‌ தொகுப்பு என்பதாலும்‌, இவ்விரு நூல்களின்‌ கருத்துக்களை 
எடுத்தாள்வதில்‌, முன்னூற்கருத்தைத்‌ தானெடுத்து மொழிதல்‌ என்கிற 
உத்தியினைத்‌ திருக்கோவையார்‌ பின்பற்றியதாலும்‌, உடன்போக்கை இவ்வளவு 
விரிவாகக்‌ கையாண்டுள்ளது. இதுதவிர திருக்கோவையார்‌ நிகழ்ச்சிகளைத்‌ 
தொடர்ச்சியாக அமைத்துச்‌ செல்லும்‌ முறையில்‌ அமைவதாலும்‌, உடன்போக்கின்‌ 
கூற்றுகளை விளக்கமாகவும்‌, மிகுதிப்படுத்தியும்‌ அமைத்துள்ளது. 
நந்திக்கலம்பகம்‌ 

தெள்ளாறு எறிந்த மூன்றாம்‌ நந்திவர்மனைப்‌ பாராட்டிப்‌ போற்றும்‌ நந்திக்‌ 
கலம்பகமே காலத்தால்‌ முற்பட்டது. “இது தோன்றிய காலம்‌ கி.பி. ஒன்பதாம்‌ 
நூற்றாண்டாகும்‌. இந்நந்திவர்மன்‌ காலம்‌ கி.பி. 825-850 என்பர்‌. நந்திவர்மனின்‌ 
மாற்றாந்தாய்‌ மகன்‌ ஒருவன்‌ புலமை மிக்கவன்‌ என்றும்‌ அவன்‌ நந்தியைக்‌ 


கொல்வதற்கு அறம்‌ வைத்துப்‌ பாடியதே இந்நூல்‌" என்றும்‌ கூறுவர்‌. 


இந்நூல்‌ உடன்போக்கைப்‌ புறத்துடன்‌ பொருத்தி விளக்குகின்றது. 
“தலைமக்கள்‌ உடன்போக்கினை மேற்கொண்ட வழியினைக்‌ குறிக்க விரும்பிய 
ஆசிரியர்‌, புறச்செய்தியை உவமையாக்கியுள்ளார்‌. நந்தியொடு, வெள்ளாற்றில்‌ நடந்த 
வெம்போரில்‌, போர்‌ செய்ய முடியாமல்‌ அஞ்சி ஓடிய அரசர்‌ கூட்டம்‌ மறைந்து நின்ற, 
பருக்கைக்கற்கள்‌ சூழ்ந்த அவ்வழியில்‌ இவர்கள்‌ (தலைமக்கள்‌) ஏகிய 


23 


நோக்கமென்ன எனச்‌ செவிலி புலம்புகிறாள்‌. இதில்‌ ஏகிய என்பது 


359 


உடன்போகியதைக்‌ குறிக்கும்‌ அகமரடைப்‌ புறத்துடன்‌ பொருத்திக்‌ காண்பது ஒரு 


வளர்ச்சி நிலையாகும்‌. 


கச்சிக்‌ கலம்பகம்‌ 

இந்நூலின்‌ ஆசிரியர்‌ பூண்டி அரங்கநாத முதலியார்‌ ஆவார்‌. இவரது காலம்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு ஆகும்‌. இந்நூலில்‌ உள்ள ஒவ்வொரு பாடலும்‌ 
(பாடல்கள்‌) மூன்று அடிகளில்‌ ஏகாம்பரநாதனின்‌ பெருமையையும்‌, ஓர்‌ அடியில்‌ 


அகத்துறைச்‌ செய்திகளையும்‌ பெற்றுள்ளன. 


இந்நூலில்‌ தாய்‌ கூற்றில்‌ தலைவி உடன்போன செய்தி குறிக்கப்பெறுகின்றது. 
சிவன்மீது காதல்‌ கொண்டு துன்பம்‌ அடைந்திருந்த என்‌ மகன்‌, வீட்டைவிட்டு 


வெளிச்சென்றாள்‌ என்று தாய்‌ கூறுவதை, 


'வேதனை பெற்றோ வேதனையுற்றாள்‌ வெளியானாள்‌'* 


என்ற அடி சுட்டும்‌. இதில்‌ 'வெளியானாள்‌' என்பது உடன்போகியதைக்‌ குறிக்கும்‌ 
சொல்லாட்சியாகும்‌. இப்பாடல்‌ மானுட வாழ்க்கையில்‌ இருந்து விலகிச்‌ 


செல்வதால்‌, அகப்பொருள்‌ மரபு மடைமாற்றம்‌ செய்யப்‌ பெற்றுள்ளது. 


முத்தொள்ளாயிரம்‌ 
“தமிழ்நாட்டு மூவேந்தரைக்‌ கடைச்சங்கத்தவர்‌ பாடியநூல்‌. இதனை நீதிநூற்‌ 
கோவையெனவும்‌ அகப்‌ பொருட்டுறையுள்ள வெண்பாக்கள்‌ எனவும்‌ கூறுவர்‌", 


இந்நூலில்‌ இற்செறித்தல்‌௫ உடன்போக்கு“? குறித்த செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


எடுத்துக்காட்டு விளக்கத்திற்காக இற்செறித்தல்‌ மட்டும்‌ விளக்கப்பெறுகிறது. 


360 

இற்செறித்தல்‌ 
உலாவரும்‌ பாண்டியனைக்‌ காண இயலாவண்ணம்‌, தலைவியை அன்னை 
கதவைத்‌ தாளிட்டு அடைக்கின்றான்‌. இதன்‌ விளைவாகத்‌ தலைவிக்‌ கதவின்‌ 


துளைவழியாக அவனைக்‌ காணுவதை, 


"காப்படங்கென்‌ றன்னை கடிமனை யிற்செறித்‌ 
தியாப்படங்க ரோடி யடைத்தபின்‌ - மாக்கடுங்கோன்‌ 
நன்னலங்‌ காணக்‌ கதவந்‌ துளை தொட்டார்க்‌ 


. . . 68 
கென்னை கொல்‌ கைம்மா நினி" 


என்ற அடிகள்‌ சுட்டுகின்றன. இப்பாடலில்‌ 'இற்செறித்து' என்ற சொல்‌ இடம்‌ 
பெற்றிருப்பினும்‌ அது பெயரளவில்‌ மட்டும்‌ அகமரபைப்‌ போற்றியுள்ளது. ஏனென்றால்‌ 
அகத்தலைவன்‌ உலா வருபவனாகவோ, பல பெண்களால்‌ விரும்பப்பட்டவனாகவோ 
இருப்பதில்லை, இங்கு உலா வருபவன்‌ பெயர்‌ சுட்டப்பெற்றமையால்‌ 
அகத்தலைவன்‌ அல்லன்‌. பல பெண்களால்‌ விரும்பப்பட்டவன்‌ ஆகையால்‌ 


அகமரபு போற்றப்பெறவில்லை. 


அகப்பொருள்‌ பின்புலம்‌ 
அகப்பொருள்‌ துறையைப்‌ பின்புலமாகக்‌ கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள்‌ - 
"கடற்றானைக்‌ கோதையைக்‌ காண்கொடாள்‌ வீணி 
லடைத்தா டனிக்கதவம்‌ அன்னை - யடைக்குமேல்‌ 
ஆயிழையாய்‌! என்னை யவன்மே லெடுத்துரைப்பார்‌ 


வாயு மடைக்குமோ தான்‌" 


"கோட்டெங்கு சூழ்கடற்‌ கோமானை கூடவென 


வேட்டாங்கு சென்றவென்‌ நெஞ்சறியாள்‌ - கூட்டே 
குறும்பூழ்‌ பறப்பித்த வேட்டுவன்போல்‌ அன்னை 


. . . 70 
வெறுங்கூடு காவல்கொண்‌ டாள்‌" 


என்பனவாகும்‌. இதில்‌ முதல்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள அடைத்தா டனிக்கதவம்‌ 
அன்னை என்ற தொடர்‌ அன்னைத்‌ தலைவியைக்‌ கதவினை அடைத்துக்‌ 
காத்ததை அறிவுறுத்துகின்றது. இரண்டாவது பாடலில்‌ தலைவியின்‌ 
நெஞ்சமானது கோமானிடம்‌ செல்ல, வெறுங்கூட்டினை அன்னை காவல்‌ 
காக்கின்றாள்‌ என்கிறாள்‌. 'காவல்‌ கொண்டாள்‌' என்றது இற்செறித்தலைக்‌ குறிக்கும்‌ 
சொல்லாட்சியாகும்‌. இப்பாடல்கள்‌ ““அகப்புறக்‌ கைக்கிளைக்குரியன'"”! என்பர்‌. 


அவ்வகையில்‌, இப்பாடலில்‌, அகப்பொருளின்‌ பின்புலமாகச்‌ சொல்லாட்சி 


அமைக்கப்பெற்றிருப்பினும்‌, பொருண்மையின்‌ அகமரபு பின்பற்றப்‌ பெறவில்லை. 


இருபதாம்‌ நூற்றாண்டு இலக்கியம்‌ 

இருபதாம்‌ நூற்றாண்டு இலக்கியங்கள்‌ இக்கால இலக்கியங்கள்‌ என்ற 
பெயரால்‌ அழைக்கப்பெறும்‌. அவ்விலக்கியங்களில்‌ உரைந்டை, கட்டுரை, நாடகம்‌, 
சிறுகதை, கவிதைகள்‌, நாவல்கள்‌ ஆகியன அடங்கும்‌. கவிதைகளில்‌ பாரதியார்‌, 
பாரதிதாசன்‌, முடியரசன்‌, கவிதைகளும்‌, நாடகத்தில்‌ அனிச்ச அடி நாடகமும்‌, 
காப்பியத்தில்‌ இராவண காவியமும்‌ கருத்தில்‌ கொள்ளப்பெற்றன. இவற்றில்‌ சில 
சான்றுகளை மையமிட்ட விளக்கங்கள்‌ பின்வரும்‌ பகுதியில்‌ தரப்பெற்றுள்ளன. 
பாரதியார்‌ கவிதைகள்‌ (கி.பி.1882-1921) 

இதன்‌ ஆசிரியர்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ ஆவர்‌. கண்ணம்மாவைக்‌ 
காதலியாகவும்‌, தன்னைக்‌ காதலனாகவும்‌ நினைத்துப்‌ பாடப்பெற்ற பாடல்களில்‌ 


'காப்பு மிகுதி' சுட்டப்பெற்றுள்ளதை, 


"கடுமை யுடைய தடீ! - எந்த நேரமும்‌ 
காவலுன்‌ மாளிகையில்‌ 

அடிமை புகுந்த பின்னும்‌ - எண்ணும்போது நான்‌ 
அங்கு வருதற்‌ கில்லை 

கொடுமை பொறுக்க வில்லை - கட்டுங்‌ காவலும்‌ 
கூடிக்‌ கிடக்கு தங்கே 

நடுமை யரசி யவள்‌ - எதற்காகவோ 


நாணிக்‌ குலைந்திடுவாள்‌"'' 


என்ற அடிகள்‌ புலப்படுத்துகின்றது. 


இதில்‌ குறிக்கப்பெற்றுள்ள 'காவலுன்‌ மாளிகை' என்பதன்‌ வழி தலைவி 
இற்செறிக்கப்பெற்றது புலனாகிறது. 'கொடுமை பொறுக்கவில்லை கட்டுங்‌ காவலும்‌' 
என்ற தொடர்‌ காப்புமிகுதியை உணர்த்துகின்றது. இதன்‌ விளைவாகக்‌ காதலியாகிய 
கண்ணம்மாவைக்‌ காணமுடியாமல்‌ ஏங்கும்‌ காதலன்‌ (பாரதி உள்ளம்‌ 
வெளிப்படுகின்றது. இக்கூற்று நச்சினார்க்கினியர்‌ சுட்டும்‌, தோழி செறிப்பறிவுறுப்ப, 
தலைவன்‌ ஆற்றானாய்க்‌ கூறியது”? என்பதுடன்‌ ஒப்புநோக்கத்தக்கது. 
பாரதிதாசன்‌ (1891-1964) 

தலைவி இற்செறிக்கப்‌ பெற்றுள்ள நிலையை விளக்கும்‌, பாரதிதாசனின்‌ 


காதற்பாட்டாவது, 


"நான்கு பக்கமும்‌ வேடர்‌ சுற்றிட 
நடுவில்‌ சிக்கிய மான்போல்‌ இங்கு 
ஏன்‌ பிறந்தேன்‌ இவர்கள்‌ வீட்டில்‌ 


கரையில்‌ இட்டதோர்‌ மீன்போல்‌"'“ 


363 
என்பதாகும்‌. கரையில்‌ இட்டோர்‌ மீன்போல்‌ என்ற உவமை வாயிலாகத்‌ 
தலைவியின்‌ இற்செறிப்புக்‌ குறிக்கப்பெறுகின்றது. இவர்கள்‌ வீட்டில்‌ ஏன்‌ பிறந்தேன்‌ 
என்ற தொடர்‌ மனைப்பட்டுக்‌ கலங்கியதைக்‌ குறிக்கும்‌. இக்கூற்றினைத்‌ 
தொல்காப்பியமும்‌” சங்கப்‌ பாக்களும்‌” சுட்டும்‌ முகத்தான்‌ பாரதிதாசன்‌ 
பாடல்களில்‌ அகமரபு பின்பற்றப்‌ பெற்றுள்ளது எனலாம்‌. 
இசையமுது 

இசையமுது என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ பாரதிதாசன்‌ ஆவார்‌. இவர்‌ இந்நூலில்‌ 
உடன்போக்கினைக்‌ குறித்துச்‌ செல்வதை 'பொன்னனும்‌ பொன்னியும்‌ மேற்குப்‌ 
புறத்தில்‌ போயினர்‌. என்ற பகுதி புலப்படுத்துகின்றது. போயினர்‌ என்ற 
சொல்லாட்சி தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ 'கொண்டு தலைக்கழிதலுடன்‌ 
தொடர்புடையது. முடியரசன்‌ கவிதைகளிலும்‌ உடன்போக்குச்‌ செய்திகள்‌” 


இடம்பெற்றுள்ளன, 


அனிச்ச அடி 

அனிச்ச அடியின்‌ ஆசிரியர்‌ புலவர்‌.அ.பழனி ஆவார்‌. இவர்‌ மரபுக்‌ 
கவிதையை அடியெற்றிக்‌ காப்பியமும்‌, நாடகமும்‌ புனைந்துள்ளார்‌. இந்நாடகத்தில்‌ 
காணப்பெறும்‌ அகத்துறைகளில்‌ குறிக்கத்தக்கன, “தோழி கையுறை மறுத்தல்‌, 
கழற்றெதிர்‌ மறை, தோழி வரைவு கடாயது, இற்செறிக்கப்பட்ட தலைமகள்‌ 
தன்னெஞ்சிற்குக்‌ கூறியது, வரைவு நீட்டித்தவழித்‌ தோழி இயற்பழித்தாளாகத்‌ 
தலைவி இயற்பட மொழிந்தது, தலைமகள்‌ பொழுது கண்டழிந்தது, காமமிக்க 
கழிபடர்‌ கிளவி, தன்னுட்கையாறெய்திடு கிளவி, வெறியாட்டயர்ந்துழித்‌ தோழி 


180 


அறத்தொடு நின்றது" என்பனவாகும்‌. இதில்‌, 


364 


"புதுப்பெயல்‌ வருதல்‌ வேண்டும்‌ 
புகுந்தாடும்‌ வேட்கை மிக்கும்‌ 
விதிப்புற்றுத்‌ தயங்குகின்ற 
வெப்புநோ யாளன்‌ போல 
விதுப்புறம்‌ அவன்றான்‌ அந்த 
வேலியின்‌ புறத்தா னேனும்‌ 
மதுப்படும்‌ மார்பின்‌ மூழ்கி 


மகிழ்ந்தாடும்‌ வகையில்‌ லேனால்‌"'! 


என்ற பாடல்‌ அனிச்ச அடி நாடகத்தில்‌ அரங்கில்‌ பாடினி பாடுவதாக 
இற்செறிக்கப்பட்ட தலைமகள்‌ தன்னெஞ்சிற்குக்‌ கூறியது என்ற துறையாகும்‌. 
இதில்‌ இற்செறித்தல்‌ நேரடியாகச்‌ ர்வ ஆனால்‌ தலைவன்‌ 
விதுப்புற்று வேலியின்‌ புறத்தானாய்‌ நின்றதன்வழி தலைவி இற்செறிக்கப்பட்டது 


குறிப்பால்‌ விளங்கும்‌. 


இராவண காவியம்‌ 
புலவர்‌ குழந்தை இயற்றிய நூல்‌ இராவண காவியம்‌ என்பதாகும்‌. 


இந்நூலின்‌ காலம்‌ இருபதாம்‌ நூற்றாண்டு . 


இந்நூலின்௧கண்‌ உடன்போக்கில்‌ இடம்பெறும்‌ கண்டோரின்‌ உரையாடல்‌ 


அமைந்துள்ளது. இதனை, 


"தோட்டுணை யாகவே சுரிமென்‌ கூந்தலைக்‌ 
கூட்டியே செல்பவன்‌ குற்ற மற்றவன்‌ 
ஆட்டிநீ பிரிக்கலை யென்றவ்‌ வன்னையே 


மீட்டுமே யூர்செல விடுக்கு வார்களே" 


365 
என்ற பாடல்‌ உணர்த்தும்‌. இதில்‌ கண்டோர்‌ தலைவலைக்‌ 'குற்றமற்றவன்‌' என்று 
அன்னையின்‌ சினம்‌ நீங்கும்பொருட்டு அறிவுரை நல்கினர்‌. கூட்டியே செல்பவன்‌ 
என்றது தலைமக்கள்‌ உடன்போக்கினை மேற்கொண்டதும்‌, அன்னையே மீட்டுமே 
என்றது தலைவியைத்‌ தேடிச்சென்ற அன்னையைக்‌ கண்டோர்‌ மீட்டதும்‌ 
அறியப்பெறுகின்றன. இக்கூற்று தொல்காப்பியம்‌ சுட்டிய தாய்நிலை கண்டு 


தடுத்தற்கண்‌ கண்டோர்‌ கூறல்‌. என்பதுடன்‌ ஒப்புநோக்கத்தக்கது. 


366 


தொகுப்புரை 


தொல்காப்பியரின்‌ அகக்கோட்பாடுகள்‌ பிற்காலத்தில்‌ மரபின்‌ 
தொடர்ச்சியாகவும்‌ மாற்றம்‌ பெற்றும்‌ இலக்கியங்களில்‌ பதிவாகியுள்ளன. 
அகக்கோட்பாட்டு மரபைச்‌ சார்ந்த துறைகளில்‌, அத்தகு பதிவுகள்‌ பிற்கால 


வளர்ச்சியில்‌ இடம்பெற்ற நிலை இவ்வியலில்‌ கருத்தில்‌ கொள்ளப்‌ பெற்றது. 


சங்க மருவிய இலக்கியமாகிய திருக்குறளில்‌ இற்செறித்தல்‌ மற்றும்‌ 
உடன்போக்குச்‌ செய்திகள்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. இந்நூலில்‌ இற்செறித்தலின்‌ 
சொல்லாட்சி மற்றும்‌ பொருண்மையில்‌ அகமரபு மாற்றம்‌ இல்லாமல்‌, 


போற்றப்பெற்றுள்ளது. 


திணைமாலை நூற்றைம்பதில்‌, உடன்போக்கில்‌ நிகழும்‌ நற்றாய்‌ கூற்று, 
செவிலி கூற்று, கண்டோர்‌ கூற்று ஆகியன குறிக்கப்‌ பெற்றுள்ளன. இந்நூல்‌ 


ஒவ்வொரு கூற்றிலும்‌ அகமரபைப்‌ போற்றியுள்ளமை கருதத்தக்கதாகும்‌. 


பக்தி இலக்கியங்களான பன்னிரு திருமுறையிலும்‌, நாலாயிரத்‌ 
திவ்வியபிரபந்தத்திலும்‌ இற்செற்ப்பு மற்றும்‌ உடன்போக்குச்‌ செய்திகள்‌ 
பதிவாகியுள்ளன. திருமுறைகளைக்‌ காட்டிலும்‌, நாலாயிரத்‌ திவ்விய பிரபந்தத்தில்‌ 
தலைவிக்குரிய தலைவனின்‌ பெயரைத்‌ தாய்‌ அறிந்திருப்பது புலனாகிறது. பக்திப்‌ 
பாடல்கள்‌ தெய்வம்‌ பற்றியதாதலால்‌, மானுட வாழ்க்கையினின்றும்‌ முற்றிலும்‌ விலகிச்‌ 
செல்கின்றன. இவை சொல்லாட்சி மற்றும்‌ அகப்பொருள்‌ துறைகளைப்‌ பயன்படுத்தி 
இருப்பினும்‌, அத்துறை இறைக்காதலுக்காக மடைமாற்றம்‌ செய்யப்பெற்ற நிலையில்‌, 


அகமரபு பின்பற்றப்‌ பெறவில்லை என்று துணியலாம்‌. 


367 
மொழிபெயர்ப்புக்‌ காப்பியமாகிய கம்பராமாயணத்தில்‌, உடன்போக்கில்‌ தோழி 


தலைவியை ஓம்படை கூறி விடுக்கும்‌ முகத்தான்‌ அகமரபு போற்றப்பெற்றுள்ளது. 


புராண இலக்கியமாகிய கந்தபுராணத்தில்‌ இற்செறித்தல்‌, உடன்போக்குச்‌ 
செய்திகள்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. இந்நூல்‌ மானுடம்‌ பற்றியதல்ல. ஆகையால்‌ 


அகத்துறைப்‌ பொருண்மைக்கு உரியதல்ல எனக்‌ கருதலாம்‌. 


சிற்றிலக்கியமாகிய திருக்கோவையார்‌ இருதுறைகளிலும்‌ வளர்ச்சி பெற்று, 
புதிய கூற்றுக்களை அமைத்து அகமரபைப்‌ போற்றியமையை ஆய்வின்வழி 
உணரமுடிகிறது. திருக்கோவையாரும்‌ அதன்‌ இலக்கண நூலாகிய முத்துவீரியமும்‌ 


ஒப்பிடப்பெற்றுப்‌ புதிய கூற்றும்‌ மதிப்பிடப்பெற்றது. 


நந்திக்கலம்பகம்‌ புறச்செய்தியோடு இணைத்து அகமரபைப்‌ போற்றியுள்ளது. 
கச்சிக்கலம்பகம்‌ சொல்லாட்சியில்‌ அகமரபைப்‌ பின்பற்றி இருப்பினும்‌, மானுட 
வாழ்க்கையில்‌ இருந்து விலகிச்‌ செல்வதால்‌ அகப்பொருள்‌ மரபு மாற்றம்‌ 


பெற்றிருப்பதாகக்‌ கூறலாம்‌. 


முத்தொள்ளாயிரம்‌ மூவேந்தர்களைப்‌ பற்றிக்‌ கூறுங்கால்‌, அகத்துறையின்‌ 


பின்புலமாக இற்செறித்தலைப்‌ பற்றியும்‌ கூறிச்‌ செல்கின்றது. 


இருபதாம்‌ நூற்றாண்டு இலக்கியத்தில்‌ இவ்விரு துறைகள்‌ பாரதியார்‌, 
பாரதிதாசன்‌, முடியரசன்‌, மு.பழனி, புலவர்‌ குழந்தை ஆகியோரால்‌ ஈர்க்கப்‌ பெற்று, 


அகமரபு தொடர்ச்சியாகப்‌ பயின்று வந்துள்ள நிலைமையை உணரமுடிகிறது. 


சரனறெண வீஏக்கம்‌ 


குறள்‌, பா.எ.,57. 

குறள்‌; பா.எ.,!110,1120,1150. 
ஐந்‌;ஐஜம்‌;12,18,37. 

திணை,ஜம்‌;10. 

திணை, நூற்‌;5,7,65,90. 

குறள்‌; பா.எ.,57. 

தொல்‌.பொருள்‌. இளம்‌.நூ. 

நற்‌;253,9, அகம்‌;288,1 1, கலி;48,10. 
நற்‌; 132-7, 194,7, 

பரிமேலழகர்‌ உரை, திருக்குறள்‌, ப,25, 
குறள்‌; பா.எ.,1138, 1139. 


ஞா. தேவநேயன்‌, திருக்குறள்‌ தமிழ்மரபுரை, ப,637, 


தமிழண்ணல்‌, புதிய நோக்கில்‌ தமிழ்‌, இலக்கிய வரலாறு, பக்‌.,177-178, 


திணை. நூற்‌;5. 
மேலது, 65,69,71,72,89,90. 


மேலது, 90. 


368 


மு. அருணாசலம்‌ பிள்ளை, தொல்‌,பொருள்‌,அகம்‌, உரைவளம்‌, ப,355. 


தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌, நூ,39. 
நக்கீரர்‌ , இறையனார்‌ அகப்பொருள்‌, ப,130. 
மேலது, 65. 

மேலது, 71. 

மேலது, 89. 


தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌, நூ;43. 


24, 


25. 


26. 


27. 


28. 


29, 


30. 


31. 


32. 


33. 


34. 


35: 


36. 


37. 


38. 


39. 


40. 
4]. 
42. 
43. 
44, 


45, 


369 


திணை, நூற்‌;72,89. 

மேலது, 60. 

நக்கீரர்‌, இறையனார்‌ அகப்பொருள்‌, ப, 
தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நூ 43. 


பன்னிரு திருமுறைகள்‌, தேவாரம்‌, 5/45;1, ஆளுடைய பிள்ளையார்‌ 
திருவந்தாதி, 29. 

மேலது,51,65,86, திரு ஏகம்பமுடையார்‌, திருவந்தாதி; !6,21,66, 68,69,70, 
71,73,75,77,89, பொன்வண்ணத்‌ தந்தாதி; 56, கோயில்‌ நான்மணி 
மாலை;22, கயிலை பாதி காளத்தி பாதி அந்தாதி; 27,28. 


நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌; 286,297,300,1208,300,301,305,1318,1648, 
2700,2431,2433. 


மேலது, 286-96, 1318-27, 1648-67, 2700-10. 

மேலது, 300. 

தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌ நூ; 17. 

நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌;287,297,2431,2433. 
கம்பராமாயணம்‌, நகர்‌ நீங்கு படலம்‌, 335-6. 

நற்‌;10, குறுந்‌; 15. 

நக்கீரர்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை, ப,123. 

தமிழண்ணல்‌, புதிய நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, ப,270. 


கச்சியப்ப சிவாச்சாரியார்‌, கந்தபுராணம்‌, 6:24:114:115, 6:24:22, 6:24:152, 
6:24:155, 6:24:136, 6:24:164, 


மேலது, 6:24:152-4. 
மேலது, 6:24:167-170. 
மேலது, 6:24:166. 
மேலது, 6:24:171. 
மேலது, 6:24:166. 


மேலது, 6:24,173-178. 


46. 
47. 
48. 
49, 
50. 
51. 
52. 
53. 
54, 
55. 
56. 
57. 
58. 


59, 


60. 
61. 
62. 
63. 
64, 
65. 
66. 
67. 
68. 


69. 


370 
மேலது, 6:24,179-181. 
மேலது, 6:24:1 84. 
மேலது, 6:24:185. 
ஐங்‌;312. 
தமிழண்ணல்‌, புதிய நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, ப,333. 
வே, இராமநாதன்‌ செட்டியார்‌, சிற்றிலக்கியச்‌ சொற்பொழிவுகள்‌, ப,5. 
ரா. விசுவநாதய்யர்‌, திருச்சிற்றம்பலக்கோவையார்‌, ப,136. 
மேலது, ப,136. 
தொல்‌,பொருள்‌,இளம்‌,நா, ! 09. 
திரு.கோ;நூ; | 6. 
மேலது; 16. 
திரு.கோ;நூ, 14. 
மேலது; 14. 


த.வசந்தாள்‌, தமிழிலக்கியத்தில்‌ அகப்பொருள்‌ மரபுகள்‌ ஒரு வரலரறற்றுப்‌ 
பார்வை, ப,51. 


ரா, விசுவநாதய்யர்‌, திருச்சிற்றம்பலக்கோவையர்‌, ப,177. 
நக்கீரர்‌, இறையனார்‌ களவியல்‌ உரை, ப,118. 

இரா. இளங்குமரன்‌ (ப.ஆ), களவியற்‌ காரிகை, ப,118. 
தமிழண்ணல்‌, புதிய நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, ப,349, 
நந்திக்கலம்பகம்‌, 32. 

கச்சிக்கலம்பகம்‌; ! 9. 

ஆ. சிங்காரவேலு முதலியார்‌, அபிதான சிந்தாமணி, ப,1332. 
முத்தொள்ளாயிரம்‌, 49,121,55. 

மேலது, 98. 


மேலது, 49. 


70. 


71. 


72. 


73. 


74. 


75. 


76. 


77. 


78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


371 
மேலது, 121, 


த. வசந்நாள்‌, தமிழிலக்கியத்தில்‌ அகப்பொருள்‌ மரபுகள்‌ ஒரு வரலாற்றுப்‌ 
பார்வை, ப, 164. 


பாரதியார்‌ கவிதைகள்‌, 281. 
தொல்‌,பொருள்‌,களவு,நச்சர்‌,நூ, 12. 
பாரதிதாசன்‌ பாடல்கள்‌, தொகுதி-4, ப,343. 
தொல்‌,பொருள்‌,இளம்‌,நூ; 109. 


நற்‌;287, குறுந்‌;57,141,161,246,261,305,305,401, கலி;123, அகம்‌;252, 
ஐநங்‌;111,113,115,124. 


பாரதிதாசன்‌, இசையமுது, ப,5. 
தொல்‌,பொருள்‌,அகம்‌, இளம்‌,நூ, 17. 
முடியரசன்‌, பூங்கொடி, ப,74. 
அனிச்ச அடி, அங்கம்‌ 1; களம்‌ 2. 
அனிச்ச அடி, அங்கம்‌ !; களம்‌ 2. 
இராவண காவியம்‌, 69, 


தொல்‌, பொருள்‌, அகம்‌, இளம்‌, நூ, 43-7. 


இயல்‌ -7 


முடிவுரை 


372 


களவு, கற்பென அகம்‌ பிரிக்கப்பெறும்‌. அக்களவின்‌ வகையாகிய தோழியிற்‌ 


கூட்டத்தில்‌ இற்செறித்தலும்‌, உடன்போக்கும்‌ அடங்கும்‌. 


'இல்‌' என்பதற்கு 'வீடு' என்பதும்‌, 'செறித்தல்‌' என்பதற்குப்‌ 'பெய்தல்‌', 


'நெருங்குதல்‌' என்ற பொருள்களும்‌ பொருத்தமுடையது எனக்‌ கருதலாம்‌. 


தலைவி புறத்தில்‌ போகாதவாறு பெற்றோரால்‌ வீட்டின்‌ உள்ளேயே அடக்கி 
வைக்கப்பெற்ற நிலையில்‌, மனம்‌ கலங்கிச்‌ சிதைதல்‌  மனைப்பட்டுக்‌ 


கலங்குதலாகும்‌. 


'இற்செறித்தல்‌' என்ற சொல்லாட்சியைத்‌ தொல்காப்பியம்‌ கையாளவில்லை. 
இவற்றிற்கு ஈடாக 'மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌', 'தமர்‌ தற்காத்தல்‌', 'காப்பின்‌ கடுமை' 
என்ற வெவ்வேறு சொற்களைக்‌ கையாண்டுள்ளமையை ஆய்வின்வழி 


உணரமுடிகிறது. 


தொல்காப்பியர்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ தலைவிக்கு இரு கூற்றினையும்‌, 
தோழிக்கு ஒரு கூற்றினையும்‌ வரையறை செய்துள்ளார்‌. தலைவன்‌ கூற்றினை 
அமைக்கவில்லை. முதல்‌ உரையாசிரியராகிய இளம்பூரணரும்‌ தலைவன்‌ 
கூற்றினைச்‌ சுட்டவில்லை, எனினும்‌ நச்சர்‌ தமது உரையில்‌ தலைவன்‌ கூற்றினைச்‌ 


சேர்த்துள்ளார்‌. 


இளம்பூரணர்‌ தலைவிக்கும்‌ தோழிக்கும்‌ கூற்றுக்களை வன்ரய்னறை 
செய்வதில்‌ தொல்காப்பியர்‌ கருத்திற்கு உடன்படுகிறார்‌. நச்சர்‌ தலைவிக்கு ஆறு 
கூற்றினையும்‌ தோழிக்கு ஒரு கூற்றினையும்‌ தலைவனுக்கு ஒரு கூற்றினையும்‌ 
குறித்துள்ளார்‌. 

இறையனார்‌ களவியல்‌ 'இற்செறித்தல்‌' என்ற சொல்லாட்சியை நூற்பாவில்‌ 


அமைக்கவில்லை. எனினும்‌ உரையில்‌ குறித்துள்ளது.  இற்செறித்தலுக்குரிய 


373 


கூற்றுகளை ஐந்தாக வகைப்படுத்தியுள்ளது. நச்சர்‌ சுட்டிய தலைவன்‌ கூற்றினை 


இந்நூல்‌ தோழி கூற்றில்‌ கூறியுள்ளது. 


நம்பியகப்‌ பொருளும்‌, இலக்கண விளக்கமும்‌ இற்செறித்தலை ஒருசார்‌ 
பகற்குறியின்‌ வகையாக்கியும்‌ தோழிக்கு நான்கு கூற்றினையும்‌ தலைவனுக்கு ஒரு 
கூற்றினையும்‌ அமைத்துள்ளன. சுவாமிநாதமும்‌ இற்செறித்தல்‌ துறையில்‌ இவ்விரு 


நூல்களை அடியொற்றிக்‌ கூற்றுகளை அமைத்தத்திறம்‌ கருத்திற்குரியதாகும்‌. 


களவியற்‌ காரிகை இற்செறித்தலுன்‌ கூற்றுகளை அமைப்பதில்‌ இறையனார்‌ 
களவியலைப்‌ பின்பற்றினாலும்‌ கூடுதலாக இரு கூற்றினை விரித்துள்ளது. நச்சர்‌ 
தலைவிக்குரியனவாகச்‌ சுட்டிய கூற்றினை இந்நூல்‌ தோழி கூற்றில்‌ கொண்டு 


கூறியமை குறிக்கத்தக்கது. 


தொல்காப்பியர்‌ 'உடன்போக்கு' என்பதை நேரடியாகச்‌ சுட்டவில்லை 
என்றாலும்‌ உரையாசிரியர்கள்‌ நேரடியாகப்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. 'உடன்‌' என்ற 
சொல்லிற்கு 'ஒருங்கு' என்பதும்‌ 'போக்கு' என்பதற்கு 'போகுதல்‌' என்பதும்‌ 
பொருத்தமுடையதாகும்‌. இக்குறிப்புகளான்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ ஒருங்கு 


சேர்ந்து போகுதல்‌ 'போக்குடன்‌' அல்லது 'உடன்போக்கு' என்பது தெளிவுறும்‌. 


கடை' என்பது "பின்‌, 'கொண்டு' என்பது தலைவன்‌ தலைவியை 
அழைத்துக்‌ கொண்டு பெயர்தல்‌ என்பது 'போகுதல்‌' என்ற பொருள்களில்‌ 
ஆளப்பெறுவதால்‌ தலைவன்‌ தலைவியைத்‌ தன்பின்‌ அழைத்துக்‌ கொண்டு 


போகுதல்‌ 'கடைக்கொண்டு பெயர்தலாகும்‌'. 


தோழியின்‌ உதவியால்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ தலைவியின்‌ ஊரைவிட்டு 


நீங்கிச்‌ செல்வது உடன்போக்காகும்‌. 


374 


உடன்போக்கில்‌ தலைவன்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுகளைத்‌ தொல்காப்பியர்‌ 
ஆறாகக்‌ குறிப்பர்‌. இளம்பூரணர்‌ மூன்று கூற்றுகளையும்‌, நச்சர்‌ எட்டுக்‌ 
கூற்றுகளையும்‌, சோமசுந்தர பாரதியார்‌ இரண்டு கூற்றுக்களையும்‌, அருணாச்சலம்‌ 


பிள்ளை இரண்டு கூற்றுகளையும்‌ கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளனர்‌. 


தலைவி நிகழ்த்தும்‌ கூற்றுகளைத்‌ தொல்காப்பியர்‌ குறிக்கவில்லை 
என்றாலும்‌ உரையாசிரியர்கள்‌ தங்கள்‌ உரையில்‌ அமைத்துள்ளனர்‌. இளம்பூரணர்‌ 
நான்கு கூற்றுக்களையும்‌, நச்சர்‌ பத்துக்‌ கூற்றுகளையும்‌, அருணாச்சலம்பிள்ளை 


மூன்று கூற்றுகளையும்‌ தலைவிக்குரியதாகக்‌ குறித்துள்ளனர்‌. 


தொல்காப்பியர்‌ உடன்போக்கில்‌ தோழி நிகழ்த்தும்‌ கூற்றுக்களை ஆறு 
என்பர்‌, உரையாசிரியர்கள்‌ இத்துறையில்‌ தோழியின்‌ கூற்றினை 


மிகுதிப்படுத்தியுள்ளனர்‌ என்பது கருதத்தக்கது. 


நற்றாய்‌ நிகழ்த்தும்‌ கூற்றுகளாக இளம்‌ ஆறு கூற்றுகளையும்‌, நச்சர்‌ 
பதினொன்று கூற்றுகளையும்‌, பாரதியார்‌ ஒன்பது கூற்றுகளையும்‌, அருணாசலம்‌ 


பிள்ளை மூன்று கூற்றுகளையும்‌ தொல்காப்பியத்தினும்‌ கூடுதலாகச்‌ சுட்டியுள்ளனர்‌. 


தொல்காப்பியம்‌ உடன்போக்கில்‌ செவிலி நிகழ்த்தும கூற்றுகளைத்‌ 
தொகுத்துச்‌ சுட்டவில்லை. ஆதலால்‌  உரையாசிரியர்களின்‌ உரையில்‌ 
குறிக்கப்பெற்றுள்ளது. அவ்வகையில்‌ இளம்பூரணர்‌ ஒன்பது கூற்றுகளையும்‌, நச்சர்‌ 
பதினைந்து கூற்றுகளையும்‌ , பாரதியார்‌ இரண்டு கூற்றுகளையும்‌ அருணாச்சலம்‌ 
பிள்ளை மூன்று கூற்றுகளையும்‌ அமைத்துள்ளனர்‌. 

உடன்போக்கில்‌ கண்டோர்‌ நிகழ்த்தும்‌ கூற்றினைத்‌ தொல்காப்பியர்‌ ஏழு 
என்பர்‌. இளம்பூரணரூம்‌, சோமசுந்தர பாரதியாரும்‌ ஒவ்வொரு கூற்றினைப்‌ 
புதியதாகவும்‌, நச்சரும்‌ அருணாச்சலம்‌ பிள்ளையும்‌ தொல்காப்பிய கூற்றுகளுக்கு 


உடன்பட்டும்‌ உரை வரைந்துள்ளமையை ஆய்வின்வழி உணரமுடிகிறது. 


375 
இறையனார்‌ களவியல்‌ உடன்போக்கினைச்‌ சூத்திரத்தில்‌ குறிக்கவில்லை 
என்றாலும்‌ உரையில்‌ சுட்டிச்‌ செல்கின்றது. இந்நூல்‌ உடன்போக்கிற்குரிய 


கூற்றுகளை இருபத்து மூன்றாக வரையறை செய்துள்ளது. 


நம்பியகப்‌ பொருள்‌ உடன்போக்கு, கற்பொடு புணர்ந்த கவ்வை, மீட்சி ஆகிய 


மூன்று துறைகளிலும்‌ உடன்போக்குச்‌ செய்திகளைக்‌ குறித்துள்ளது, 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகளைக்‌ களவியற்காரிகை முப்பத்து இரண்டென 


வரையறை செய்துள்ளது. 


இலக்கண விளக்கம்‌ நம்பியகப்‌ பொருளை அடியொற்றி மூன்று துறைகளில்‌ 
உடன்போக்குச்‌ செய்திகளை விவரித்துள்ளது. இத்துறையில்‌ நம்பியகப்‌ 


பொருளினும்‌ கூடுதலான கூற்றுகளைக்‌ குறித்துள்ளது. 


உடன்போக்கிற்குரிய கூற்றுகளை ஐம்பத்தாறு என்று முத்துவீரியம்‌ 


சுட்டிச்செல்கின்றது. 


சுவாமிநாதம்‌ நம்பியகப்‌ பொருள்‌, இலக்கண விளக்கம்‌ உள்ளிட்டவைகளைப்‌ 
பின்பற்றி விளக்கிச்‌ செல்கிறது. எனினும்‌ கூற்றுகளை அவ்விரு நூல்களைவிடக்‌ 


குறைத்துள்ளது. 


மனைப்பட்டுக்‌ கலங்குதல்‌, காப்பின்‌ கடுமை, தமர்‌ தற்காத்தல்‌ என்று 
தொல்காப்பியமும்‌ செறிப்பறிவுநிட, இற்செறிப்பு, காப்புமிகுதி என்று சங்க இலக்கியமும்‌ 


(துறைக்‌ குறிப்பில்‌) இற்செறித்தலைக்‌ குறித்துச்‌ செல்கின்றன. 


376 


இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ நற்றிணை, குறிஞ்சித்திணை மற்றும்‌ தோழி கூற்று 
ஆகியவற்றில்‌ மிகுந்துள்ளன. ஆண்பாற்‌ புலவர்களும்‌ மிகுதியாக இத்துறையில்‌ 


இயற்றியுள்ளனர்‌. இம்மிகுதிக்குரிய காரணங்களும்‌ விளக்கப்‌ பெற்றுள்ளன. 


கலித்தொகை, நெய்தல்‌, மருதத்திணை, தலைவி கூற்று, பெண்பாற்‌ 
புலவர்கள்‌ முதலானவற்றில்‌  இற்செறித்தல்‌ பாடல்கள்‌ குறைந்துள்ளன. 


குறைவிற்குரிய சூழல்கள்‌ ஆராயப்‌ பெற்றுள்ளன. 


கபிலர்‌, அம்மூவனாரின்‌ பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றில்‌ மிகுந்தும்‌, உலோச்சனார்‌, 
குடவாயிற்‌ கீரத்தனார்‌ பாடல்கள்‌ நற்றிணையில்‌ மிகுந்தும்‌ காணப்பெறுகின்றன. 


மருதனிளநாகனார்‌ பாடல்கள்‌ அகநானூற்றில்‌ மிகுந்துள்ளன. 


கபிலர்‌, மருதனிளநாகனார்‌, நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்கள்‌, 
குறுந்தொகையில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்கள்‌, அகநானூற்றில்‌ ஒருபாடல்‌ பாடிய 
புலவர்களின்‌ பாடல்களில்‌ குறிஞ்சித்‌ திணையும்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத 
பாடல்கள்‌, குடவாயிற்‌ கீரத்தனாரின்‌ பாடல்களில்‌ நெய்தல்‌ திணையும்‌ மிகுத்துக்‌ 


கூறப்பெற்றுள்ளன. 


கபிலர்‌, உலோச்சனார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, நற்றிணையில்‌ ஒருபாடல்‌ 
பாடிய புலவர்கள்‌, குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புவைர்கள்‌, அகநானூற்றில்‌ 
ஒருபாடல்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களில்‌ தோழி கூற்றும்‌, அம்மூவனாரின்‌ 
பாடல்களில்‌ தலைவி கூற்றும்‌ மிகுதியாகும்‌. இரண்டு பாடல்கள்‌ பாடிய நக்கீரரும்‌, 


பரணரும்‌ யார்‌ கூற்றையும்‌ மிகுதியாகச்‌ சுட்டாமல்‌, சமமாகப்‌ பங்கிட்டுள்ளனர்‌, 


காப்பின்‌ கடுமை கூறல்‌, மனைப்பட்டுக்‌ கலங்கல்‌, தலைவன்‌ ஆற்றானாய்க்‌ 
கூறல்‌ என்கிற இலக்கண மெய்ம்மைகள்‌, சங்கப்‌ பாக்களில்‌ அவ்வக்‌ கூற்றுகளில்‌ 


மிகுதியும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளமை ஆய்வின்வழி மதிப்பிடப்பெற்றது. 


377 


'இற்செறித்தல்‌' என்ற சொல்லாட்சி தொல்காப்பியத்தில்‌ இடம்பெறாமல்‌, சங்க 
இலக்கியத்தில்‌ குறிக்கப்பெற்றிருப்பது உணரப்பெற்றது. இதைத்தவிர 
தொல்காப்பியம்‌ சுட்டும்‌ காப்பின்கடுமை, தமர்‌ தற்காத்தல்‌, மனைப்படுக்‌ கலங்குதல்‌ 


என்கிற சொல்லாட்சிகளைச்‌ சங்க இலக்கியமும்‌ அடியொற்றிச்‌ செல்கிறது. 


இயற்கை நிகழ்ச்சிகளும்‌, ஐயத்தின்‌ விளைவுகளும்‌ இற்செறித்தலின்‌ 
காரணங்களாக அமைகின்றன. 
குறிஞ்சி, தலைவியின்‌ ஊர்‌, மனை, சிறைப்புறம்‌ ஆகியன இற்செறித்தலின்‌ 


களங்களாகும்‌, 


தலைவியின்‌ (தாய்‌) அன்னை தலைவியைக்‌ கடுங்காவலில்‌ வைத்துப்‌ 


பாதுகாத்ததைச்‌ சங்கப்‌ பாக்களின்வழி அறியமுடிகின்றது. 


இற்செறித்தலின்‌ பொழுதாக இரவு பொதுவாகவும்‌, யாமம்‌ சிறப்புநிலையிலும்‌ 
வைத்து  எண்ணப்பெற்றுள்ளது. இவ்விரு பொழுதுகளைக்‌ குறிக்கும்‌ 


கலைச்சொற்களைச்‌ சங்க இலக்கியம்‌ கையாண்டிருப்பது கருதத்தக்கது. 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்குத்‌ துறைக்குறிப்பில்‌ உடன்போகா, 
கொண்டுதலைக்‌ கழிதல்‌, புணர்ந்துடன்‌ போகா, மகட்போக்கிய மனைமருட்சி என்று 


குறிக்கப்‌ பெற்றுள்ளன. 


378 
உடன்போக்குப்‌ பாடல்கள்‌, ஐங்குறுநூறு, பாலைத்திணை, நற்றாய்‌ கூற்று, 
ஆண்பாற்‌ புலவர்கள்‌ ஆகியவற்றில்‌ மிகுந்தும்‌, மிகுதிக்குரிய காரணமும்‌ மதிப்பிடப்‌ 


பெற்றுள்ளன. 


இத்துறைப்‌ பாடல்கள்‌ கலித்தொகை, நெய்தல்‌ திணை, தலைவி கூற்று, 
பெண்பாற்‌ புலவர்களின்‌ பாடல்களில்‌ குறைந்து காணப்பெறுவதற்குரிய காரணங்கள்‌ 


ஆய்விற்குட்படுத்தப்பெற்றன . 


ஓதலாந்தையார்‌ பாடல்கள்‌ ஐங்குறுநூற்றிலும்‌, மாமூலனாரின்‌ பாடல்கள்‌ 
அகநானூற்றிலும்‌, ஒளவையார்‌, வெள்ளிவீதியாரின்‌ பாடல்கள்‌ குறுந்தொகையிலும்‌ 
மட்டும்‌ இடம்பெற்றுள்ளன. பெருங்கடுங்கோவின்‌ பாடல்கள்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ 
இல்லாத பாடல்கள்‌ ஆகியன நற்றிணையிலும்‌, கபிலரின்‌ பாடல்கள்‌ 
ஐங்குறுநூற்றிலும்‌, கயமனார்‌, குடவாயிற்‌ கீரத்தனார்‌, மருதனிளநாகனாரின்‌ 


பாடல்கள்‌ அகநானூற்றிலும்‌ மிகுந்துள்ளன. 


கபிலரின்‌ உடன்போக்குப்‌ பாடல்களில்‌ மட்டும்‌ குறிஞ்சித்திணையும்‌, எஞ்சிய 


புலவர்களின்‌ பாடல்களில்‌ பாலைத்திணையும்‌ மிகுதியாகும்‌. 


ஓதலாந்தையார்‌, ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌, மாமூலனார்‌ 
நற்றிணையில்‌ ஒரு பாடல்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களில்‌ நற்றாய்‌ கூற்றும்‌, ஒரு 


பாடல்கள்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களில்‌ செவிலி கூற்றும்‌ மிகுந்துள்ளன. 


கபிலர்‌, குறுந்தொகையில்‌ ஒருபாடல்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்களில்‌ 
தோழி கூற்றும்‌, பெருங்கடுங்கோ, மருதனிளநாகனார்‌ பாடல்களில்‌ தலைவன்‌ 
கூற்றும்‌, பெரும்பதுமனாரின்‌ பாடல்களில்‌ கண்டோர்‌ கூற்றும்‌ மிகுத்துச்‌ 


சுட்டப்பெற்றுள்ளன. 


379 


மூன்று பாடல்கள்‌ பாடிய அம்மூவனாரும்‌, இரண்டு பாடல்கள்‌ பாடிய 
ஓளவையாரும்‌, வெள்ளிவீதியாரும்‌ யார்‌ கூற்றையும்‌ மிகுதியாகச்‌ சுட்டாமல்‌, 


சமமாகப்‌ பாடியுள்ளனர்‌. 


தலைவன்‌ மெல்லக்‌ கொண்டேகல்‌, தலைவி போக்கிற்கு 
உடன்பட்டமையைத்‌ தோழியிடம்‌ கூறல்‌, தோழி தலைவியை உடன்போக்கிற்கு 
ஒருப்படச்‌ செய்தல்‌, செவிலி கவன்று உரைத்தல்‌, நற்றாய்‌ மகளின்‌ அச்சத்தின்கண்‌ 
இரங்கல்‌, கண்டோர்‌ சேய்நிலைக்கு அகன்றோர்‌ செலவின்கண்‌ கூறல்‌, தாய்நிலை 
கண்டு தடுத்தற்கண்‌ கூறல்‌ என்கிற இலக்கண மெய்ம்மைகள்‌ சங்கப்‌ பாக்களில்‌ 


அவ்வக்‌ கூற்றுகளில்‌ மிகுதியும்‌ பயின்று வந்துள்ளன. 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கிற்கு ஈடாக முப்பத்து ஒன்பது 
சொற்களும்‌, போக்கு, போகிய ஆகிய சொல்லாட்சியில்‌ தொல்காப்பியமும்‌ சங்க 


இலக்கியமும்‌ ஒத்துச்‌ செல்வதும்‌ அறியப்பெற்றன. 


சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கிற்குரிய காரணங்கள்‌ ஏழாகவும்‌, 


சூழல்கள்‌ இரண்டாகவும்‌ அமைந்த திறம்‌ மதிப்பிடப்பெற்றது. 


உடன்போக்குப்‌ பாடல்களில்‌ உடன்போக்கின்‌ பொழுது பதினைந்து 
பாடல்களிலும்‌, காலம்‌ பதின்மூன்று பாடல்களிலும்‌ குறிக்கப்‌ பெறுவதோடு, 


அவற்றைப்‌ பொதுநிலையிலும்‌, சிறப்புநிலையிலும்‌ வரையறுத்துள்ளனர்‌. 


உடன்போக்கின்‌ களமாகப்‌ பாலைத்திணை சோலைகள்‌, பலகாடுகள்‌, 


பலநாடுகள்‌ சுட்டப்பெற்றுள்ளன. 


இற்செறித்தலில்‌ கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ தலைவன்‌, தலைவி, தோழி 


ஆகியோர்‌. தோழி தலைவன்‌ (14), தலைவி (6), செவிலி (2), உழவர்‌ (2), 


380 
கிளி(1) ஆகியவைகளிடம்‌ நிகழ்த்திய கூற்றுகளில்‌ இருந்து இருபத்தைந்து 


பண்புகள்‌ பெறப்பெறுகின்றன. இவற்றில்‌ தோழிக்கு பதினெட்டும்‌, தலைவிக்கு 
நான்கும்‌, தலைவனுக்கு இரண்டும்‌, செவிலிக்கு ஒன்றுமாகப்‌ பண்புகள்‌ குறிக்கப்‌ 


பெற்றுள்ளன. 


தலைவி தோழி (5), நெஞ்சம்‌ (4) ஆகியவற்றிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களில்‌ 


தலைவிக்கு எட்டும்‌, தலைவனுக்கு ஒன்றுமாக ஒன்பது பண்புகள்‌ உள்ளன. 


தலைவன்‌ நெஞ்சிடம்‌ நிகழ்த்திய கூற்றிலிருந்து பெறப்பெறும்‌ மூன்று 


பண்புகளும்‌ அவனுக்குரியவை. 


கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களாகிய செவிலி, நற்றாய்‌, தந்தை ஆகியோரின்‌ 


பண்புகள்‌ தோழி கூற்றில்‌ மட்டும்‌ இடம்பெற்றிருப்பது கருதத்தக்கது. 


உடன்போக்கில்‌ கூற்று நிகழ்த்தும்‌ மாந்தர்கள்‌ தலைவன்‌, தலைவி, தோழி, 
செவிலி, நற்றாய்‌, கண்டோர்‌ ஆவர்‌. நற்றாய்‌ நெஞ்சம்‌ (15), கண்டோர்‌ (5), தோழி 
(3), தெய்வம்‌ (3), செவிலி (1), அஃறிணை (1)யிடம்‌ நிகழ்த்திய கூற்றுக்களில்‌ 
இருந்து பெறப்பெறும்‌ இருபத்தெட்டுப்‌ பண்புகளில்‌ இருபத்தாறு நற்றாய்க்கும்‌, 
தலைமக்களுக்கு ஒன்றும்‌, தலைவிக்கு ஒன்றும்‌ உரியவை என்பது ஆய்வின்வழி 


உணர்ப்பெற்றது. 


தோழி தலைவி (9), தலைவனிடம்‌ (8) கூற்று நிகழ்த்தியதன்வுழி பதினேழு 
பண்புகள்‌ அறியப்பெறும்‌. இவற்றில்‌ தோழிக்குப்‌ பதினொன்றும்‌, தலைவனுக்கு 
இரண்டும்‌, ஊராருக்கு ஒன்றும்‌, நற்றாய்க்கு ஒன்றும்‌, தலைவிக்கு இரண்டும்‌ 


பொருந்துவதாக உள்ளன. 


341 


செவிலி நெஞ்சம்‌ (12), கண்டோர்‌ (4), நற்றாய்‌ (3), தோழியிடம்‌ (3), 
தெய்வம்‌ (3), அஃறிணை (1) நிகழ்த்திய கூற்றுகளில்‌ இருந்து பெறப்பெறும்‌ 
பண்புகள்‌ இருபத்தைந்து. இதில்‌ செவிலிக்கு இருபத்தொன்றும்‌, தலைவிக்கு 


ஒன்றும்‌, தலைவனுக்கு இரண்டும்‌, தலைமக்களுக்கு ஒன்றுமாக அமைந்துள்ளன. 


கண்டோர்‌ நெஞ்சம்‌ (4), நற்றாய்‌ (2), செவிலி (3), தலைமக்களிடம்‌ (3) 
கூற்று நிகழ்த்தியதன்‌ மூலம்‌ கண்டோருக்கு ஒன்பதும்‌, தலைமக்களுக்கு ஒன்றும்‌, 
தலைவிக்கு ஒன்றும்‌, தலைவனுக்கு ஒன்றுமாகப்‌ பன்னிரெண்டு பண்புகள்‌ 


அறியப்பெற்றன. 


தலைவன்‌, தலைவி (8), நெஞ்சம்‌ (2), தோழியிடம்‌ (2) நிகழ்த்திய 


கூற்றின்வழிப்‌ பெறப்பெறும்‌ பன்னிரெண்டு பண்புகளும்‌ தலைவனுக்குரியவை. 


தலைவி, தோழி (7), கண்டோர்‌ (3), தலைவனிடம்‌ (1) கூற்று 
நிகழ்த்தியதன்‌ மூலம்‌ அறியப்பெறும்‌ பதினொன்று பண்புகளில்‌ தலைவிக்கு ஏழும்‌, 


செவிலிக்கு மூன்றும்‌, தோழிக்கு ஒன்றுமாக அமைந்துள்ளன. 


உடன்போக்குத்‌ துறையில்‌ கூற்று நிகழ்த்தாத மாந்தர்களாகிய தந்தை 


தமையனாரின்‌ பண்புகள்‌ தலைவி, செவிலி கூற்றில்‌ குறிக்கப்பெற்றுள்ளன., 


தொல்காப்பிய அகக்கோட்பாடுகள்‌ மரபின்‌ தொடர்ச்சியாகவும்‌ மாற்றம்‌ 


பெற்றும்‌ பிற்கால இலக்கியங்களில்‌ பதிவாகியுள்ளன. 


சங்க மருவிய இலக்கியமாகியத்‌ திருக்குறளில்‌  இற்செறித்தலின்‌ 
சொல்லாட்சி மற்றும்‌ பொருண்மையில்‌ அகமரபு பின்பற்றப்‌ பெற்றுள்ளமை 


கருதத்தக்கதாகும்‌. 


382 
திணைமாலை நூற்றைம்பதில்‌ குறிக்கப்பெறும்‌ உடன்போக்குச்‌ செய்திகள்‌ 


அகமரடைப்‌ போற்றியுள்ளமை கருதத்தக்கதாகும்‌. 


பக்தி இலக்கியமாகிய நாவயிரத்திவ்விய பிரபந்தத்தில்‌ சொல்லாட்சி மற்றும்‌ 
அகப்பொருள்‌ துறைகள்‌ பின்பற்றப்‌ பெற்றிருந்தாலும்‌, அத்துறைகள்‌ 
இறைக்காதலுக்காக மடைமாற்றம்‌ செய்யப்பெற்ற நிலையில்‌ அகமரபு பின்பற்றப்‌ 


பெறவில்லை. 


மொழிபெயர்ப்புக்‌ காப்பியமாகிய கம்பராமாயணத்தில்‌ தோழி ஓம்படை 


கூறிவிடுக்கும்‌ முகத்தான்‌ அகமரபு போற்றப்‌ பெற்றுள்ளது. 


புராண இலக்கியமாகிய கந்தபுராணத்தில்‌ இரு துறைகள்‌ பற்றிய செய்திகள்‌ 
குறிக்கப்பெற்றிருந்தாலும்‌, மானுடம்‌ பற்றியதல்ல ஆகையால்‌ அகமரபிற்கு 


உரியதல்ல எனக்‌ கருதலாம்‌. 


சிற்றிலக்கியமாகிய திருக்கோவையார்‌ இருதுறைகளிலும்‌ வளர்ச்சி பெற்று, 


அகமரபைப்‌ போற்றியுள்ளதிறம்‌ கருதத்தக்கதாகும்‌. 


நந்திக்‌ கலம்பகம்‌ அகதமரபைப்‌ போற்றியுள்ளது. கச்சிக்‌ கலம்பகம்‌ மானுட 
வாழ்க்கையில்‌ இருந்து விலகிச்‌ செல்வதால்‌ அகமரபு மாற்றம்‌ பெற்றுள்ளதாகக்‌ 
கருதலாம்‌. 

முத்தொள்ளாயிரம்‌ அகத்துறையின்‌ பின்புலமாக இற்செறித்தலை 


அமைத்துள்ளது. 


இற்செறித்தல்‌, உடன்போக்குத்‌ துறைகள்‌ பாரதியார்‌ உள்ளிட்ட இக்காலப்‌ 
புலவர்களால்‌ ஈர்க்கப்பெற்று, அகமரபு தொடர்ந்து பயின்றுள்ளமை ஆய்வின்வழி 


உணரப்பெற்றது. 


383 

பிற்கால வளர்ச்சியில்‌ இற்செறித்தலும்‌ உடன்போக்கும்‌ என்னும்‌ தலைப்பு 
விரிந்த ஆய்வுப்‌ பரப்பைப்‌ பெற்றுள்ளது. அவ்வகையில்‌ இத்தலைப்பில்‌ 
ஆய்வினைத்‌ தொடர்ந்து மேற்கொள்ள வாய்ப்புண்டு. இவ்விரு துறைகளையும்‌ 
இன்றைய சமுதாயச்‌ சூழல்களோடு ஒப்பிட்டும்‌ ஆய்வினை மேற்கொள்ளலாம்‌. 
துறைகளை மையமிட்ட இத்தகு ஆய்வினைப்‌ பகற்குறியும்‌ இரவுக்குறியும்‌ என்று 
ஏனைத்‌ துறைகளுக்கும்‌ மேற்கொண்டு ஆய்வினை விரிவாக நிகழ்த்தலாம்‌. 
தனித்துறைகளை மையமிட்ட ஆய்விற்கு இவ்வாய்வு தூண்டுகோலாய்‌ அமையும்‌ 


என்பதில்‌ ஐயமில்லை. 


துணைநுற்பட்டியல 


384 


துணைநறூற்பட்டியல்‌ 


முதன்மைச்‌ சான்றாதாரங்கள்‌ : 


இளங்குமரன்‌, இரா., (ப.ஆ) 


கோபாலையர்‌, தி.வே., 


சண்முகம்‌, செ.வை., 


(பதிப்பும்‌ உரையும்‌) 


சாமிநாதையர்‌, ௨.வே., (ப.ஆ) 


துரைசாமிப்பிள்ளை, ஒளவை,சு., 


தொல்காப்பியர்‌, 


களவியற்‌ காரிகை 
கழகம்‌, 
சென்னை, 1973. 


இலக்கண விளக்கம்‌ பொருளதிகாரம்‌ 
(அகத்திணையியல்‌,புறத்திணையியல்‌) 
கழகம்‌, 


சென்னை, 1976. 


சுவாமிநாதம்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


அண்ணாமலை நகர்‌, 1975. 


குறுந்தொகை 

கபீர்‌ அச்சுக்கூடம்‌, 

சென்னை, 1962, (நா.ப). 
ஐங்குறுநூறு : இரண்டாம்‌ தொகுதி 
(குறிஞ்சி, பாலை) 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


அண்ணாமலை நகர்‌, 1957, 
ஐங்குறுநூறு : முதல்‌ தொகுதி 
(மருதம்‌, நெய்தல்‌) 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


அண்ணாமலை நகர்‌, 1957. 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ : 
இளம்பூரணர்‌ உரையுடன்‌ 
கழகம்‌, 


சென்னை, 1977, (ஏ.பி. 


நக்கீரனார்‌, 


நச்சினார்க்கினியர்‌, 


(௨) 


நாராயணசாமி ஐயர்‌, ௮., (௨.ஆ) 


நாற்கவிராச நம்பி, 


வேங்கடசாமி நாட்டார்‌, ந.மு., 


வெங்கடாசலம்‌, ரா (௨.ஆ) 


385 
களவியல்‌ என்ற இறையனார்‌ 


அகப்பொருள்‌ 
கழகம்‌, 


சென்னை, 1958. (ம.ப) 


கலித்தொகை 
கழகம்‌, 


சென்னை, 1958, (ஐ.ப.). 


நற்றிணை 
கழகம்‌, 


சென்னை, 1956 


நம்பியகப்‌ பொருள்‌ 

கா. ர. கோவிந்தராச முதலியார்‌ 
(குறிப்புரை) 

கழகம்‌, 


சென்னை, 1973. (ம.ப) 


அகநானுறு(கவிற்றியானைநிறை), 


கழகம்‌, 
சென்னை, 1945, 


அகநானூறு (மணமிடைபவளம்‌) 
கழகம்‌, 


சென்னை, 1944, 


அகநானூறு (நித்திலக்‌ கோவை) 
கழகம்‌, வ்‌ 


சென்னை, 1944, 


துணைமைச்‌ சான்றாதாரங்கள்‌ 


1.அகத்தியலிங்கம்‌, ச., 


அரங்கநாத முதலியார்‌, 


அருணாசலம்‌, மு., 


அறவாணன்‌, க.ப, 


அறவாணன்‌, க.ப, & 


தாயம்மாள்‌ அறவாணன்‌ 


ஆறுமுகம்‌, நா., 


இராகவையங்கார்‌, மு., 


இராசமாணிக்கனார்‌, மா., 


சங்க இலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ 


இலக்கியங்களே 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 


சென்னை, 1997. 

கச்சிக்கலம்பகம்‌ 

ஐந்தாம்‌ பகுப்பு, 

கழகம்‌, 

சென்னை, 1950, 

தொல்காப்பியம்‌ அகத்திணையியல்‌ 
உரைவளம்‌ 

மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


மதுரை, 1975, 


அற்றை நாள்‌ காதலும்‌ வீரமும்‌ 
பாரி நிலையம்‌, 

சென்னை, 1978. 
தொல்காப்பியக்‌ களஞ்சியம்‌ 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1975. 


கலித்தொகை ஓர்‌ ஆழ்வாய்வு 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1985. 


தொல்காப்பியப்‌ பொருளதிகார 
ஆராய்ச்சி 

மானாமதுரை, 1960. 
இல்வாழ்க்கை 

ஏ.டி.எஸ்‌. நாகலிங்கம்‌ 
அண்டு கம்பெனி, 


மதுரை. 


இராசாரும்‌, சு., 


இராமகிருட்டிணன்‌, அ., 


இராமநாதன்‌ செட்டியார்‌, மீ.பொன்‌., 
(௨.ஆ) 


இராமநாதன்‌ செட்டியார்‌, வே., 


இராமநாதன்‌ செட்டியார்‌, வெ.ப.கரு., 


இரமேஷ்‌ சாமியப்பா, 


இலக்குவனார்‌, சி., 


387 


அகமாந்தர்களில்‌ கண்டோர்‌ 
பாக்யா வெளியீடு, 


கல்லல்‌, 1995 


அகத்திணை மாந்தர்‌ ஓர்‌ ஆய்வு 
சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை, 


மதுரை, 1982, 


அம்பிகாபதி கோவை 
கழகம்‌, 


சென்னை, 1952. 


சிற்றிலக்கியச்‌ சொற்பொழிவுகள்‌ 
(நான்காவது மாநாடு) 

சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை -1, 1961. 

சுங்க காலத்‌ தமிழர்‌ வாழ்வு 
வெள்ளையன்‌ பதிப்பு கழகம்‌, 


கண்டனூர்‌, 1958. 


அகப்பாடல்களின்‌ செவிலி 
நீலாப்பதிப்பகம்‌, 


பட்டுக்கோட்டை, 1995 


இலக்கியம்‌ கூறும்‌ தமிழர்‌ வாழ்வியல்‌ 
வள்ளுவர்‌ பதிப்பகம்‌, 


புதுக்கோட்டை, 1962. 


தொல்காப்பிய ஆராய்ச்சி 
வள்ளுவர்‌ பதிப்பகம்‌, 


புதுக்கோட்டை, 1961. 


இளங்கோவடிகள்‌ 


இளந்திரையன்‌, சாலை., 


கச்சியப்ப சிவாசாரிய சுவாமிகள்‌, 


காந்தி, ௧., 


காளிமுத்து, கா., 


குருசாமி, ம.ரா.போ., 


குழந்தை புலவர்‌, 


388 


சிலப்பதிகாரம்‌, 
கழகம்‌, 
சென்னை, 1956 


சமுதாயபோக்கு 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 
சென்னை-5, 1980 (இ.ப.) 


கந்தபுராணம்‌ : பகுதி-2 
பிரஸிடென்ஸி அச்சியந்திரசாலை, 


சென்னை, 1908. 


தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ 
நம்பிக்கைகளும்‌ 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை, 1980. 


தொல்காப்பிய இலக்கியக்‌ 
கொள்கைகளும்‌ குறுந்தொகையும்‌ 
பூம்புகார்‌ பிரசுரம்‌ பிரஸ்‌, 


சென்னை, 1983. 


வாழ்வும்‌ வழியும்‌ 
மெர்குரி புத்தகக்‌ கம்பெனி, 
கோயம்புத்தூர்‌, 1969, 


தொல்காப்பியர்‌ காலத்‌ தமிழர்‌ 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1959, 


தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ உரை 


வேலாப்‌ பதிப்பகம்‌, 


சங்குப்புல்வர்‌, தி., 


சஞ்சீவி, ந., 


சண்முகம்‌, இராம., 


சண்முகம்பிள்ளை, மு., 


சண்முகம்பிள்ளை, மு.,( ப.ஆ) 


சரளா இராசகோபாலன்‌ 


389 
ஈரோடு, 1968. 


இராவண காவியம்‌ 
வேலா வெளியீடு, 
சென்னை, 1971, (இ.ப. 


ஐங்குறுதூற்றுச்‌ சொற்பொழிவுகள்‌ 
கழக வெளியீடு, 
திருநெல்வேலி, 1955, 


சங்க இலக்கிய ஆராய்ச்சி 
அட்டவணைகள்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


சென்னை, 1973. 


சங்க இலக்கியங்களில்‌ வரைவு 
கடாதலும்‌, அறத்தொடு நிற்றலும்‌ 
சரவணா பதிப்பகம்‌, 

மதுரை-20, 1993. 


அகப்பொருள்‌ மரபும்‌ திருக்குறளும்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
சென்னை, 1980. 

குறுந்தொகை 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


தஞ்சாவூர்‌, 1974. 


சங்க இலக்கியத்தில்‌ தோழி 
ஒளிப்‌ பதிப்பகம்‌, 
சென்னை -18, 1986. 


சங்க இலக்கியம்‌ (அகம்‌) 
ஒளிப்‌ பதிப்பகம்‌, 
சென்னை -18, 1988. 


சாரங்கபாணி, இரா., 


சிதம்பரனார்‌, சாமி., 


சிவலிங்கனார்‌, அ., 


சுந்தர சண்முகனார்‌, 


சுப்பிரமணியன்‌, கா., 


சுப்பிரமணிய பாரதி, சி., 


390 


சங்கச்‌ சான்றோர்கள்‌ 
மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 


சென்னை, 1993. 


குறுந்தொகை பெருஞ்‌ செல்வம்‌ 
இலக்கிய நிலையம்‌, 


சென்னை -94. (ஆ.இ) 


தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 
அகத்திணையியல்‌ உரைவளம்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை -113. (ஆ.இ) 


தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 
களவியல்‌ 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை -113, 1994 


தமிழ்‌ நூல்‌ தொகுப்புக்கலை 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1972. 


சங்க காலச்‌ சமுதாயம்‌ 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
சென்னை -98, (ஆ.இ) 


பாரதியார்‌ கவிதைகள்‌ 
பாரதி பதிப்பகம்‌, 


சென்னை, 1981, (ஒப. 


சுப்பிரமணிய பிள்ளை, கா., 


சுப்புரெட்டியார்‌, ந., 


செயராமன்‌, நா., 


தமிழண்ணல்‌ 


திருவள்ளுவர்‌, 


பழந்தமிழர்‌ நாகரிகம்‌ அல்லது 


391 


தொல்காப்பியப்‌ பொருளதிகாரக்‌ கருத்து 


தமிழ்நெறி விளக்கப்‌ பதிப்பகம்‌, 
சேலம்‌, 1939, 


அகத்திணைக்‌ கொள்கைகள்‌ 
பாரி நிலையம்‌, 


சென்னை .- 1, 1981. 


தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை 


பழநியப்பா பிரதர்ஸ்‌, 
திருச்சி, 1963. 


நெய்தற்‌ பாடல்கள்‌ 
குமரன்‌ பதிப்பகம்‌, 
மதுரை, 1978. 


களம்‌ கண்ட கருத்துகள்‌ 
குமரன்‌ பதிப்பகம்‌, 


மதுரை, 1977. 


புதிய நோக்கில்‌ தமிழ்‌ 
இலக்கியவரலாறு, 

மீனாட்சி புத்தக நிலையம்‌, 
மதுரை, 1984, 


தமிழியல்‌ ஆய்வு 

? 2? 
திருக்குறள்‌ மூலமும்‌ 
பரிமேலழகருரையும்‌ 
கழகம்‌, 


சென்னை, 1946. 


துரைசாமி, வே., (ப.ஆ) 


துரைசாமிப்பிள்ளை, ஒளவை,ச்‌., 


துரையரங்கசாமி, மொ.அ., 


தொல்காப்பியர்‌, 


நாராயண வேலுப்பிள்ளை, எம்‌., 


392 


பாண்டிக்கோவை 
ஸ்டார்‌ பிரசுரம்‌, 
திருவல்லிக்கேனி, 


சென்னை, 1957. 


நற்றிணை மூலமும்‌ விளக்கவுரையும்‌ 
அருணா பப்ளிகேஷன்ஸ்‌, 


சென்னை -17, 1968. 


சேர மன்னர்‌ வரலாறு 
சாந்தி நூலகம்‌, 


சென்னை, 1960. 


தொல்காப்பிய நெறி 
மீனாட்சி புத்தக நிலையம்‌, 


மதுரை, 1963. 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ : 
(அகத்திணையியல்‌,புறத்திணையியல்‌) 
நச்சினார்க்கினியர்‌ உரையுடன்‌ 
கழகம்‌, 


சென்னை, 1983. 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ : 
(களவியல்‌, கற்பியல்‌, பொருளியல்‌) 
நச்சினார்க்கினியர்‌ உரையுடன்‌ 
கழகம்‌, 


சென்னை, 1958.( ம. ய) 


திருக்கோவையார்‌ மூலமும்‌ உரையும்‌ 
தமிழ்‌ நிலையம்‌, 
சென்னை. (ஆ.இ) 


பழநி, ஆ., 


பாலகிருட்டினன்‌, நா., 


பாஸ்கரதாஸ்‌, ஈ.கோ., 


பொய்யாமொழிப்புலவர்‌, 


மாணிக்கம்‌, வ.சுப, 


மாணிக்கவாசகர்‌ 


மார்க்கபந்து சர்மா, எஸ்‌, ஆர்‌., 


393 
அனிச்ச அடி 
கழகம்‌, மறு பதிப்பு, 
சென்னை, 1974. 
தொல்காப்பியப்‌ பொருளதிகார வழி 
நற்றிணை ஓர்‌ ஆய்வு 
இளங்கோ பதிப்பகம்‌, 


சென்னை -00, 1988. 


அகப்பொருள்‌ பாடல்களில்‌ தோழி 
திருமனை வெளியீடு, 
கோவை, 1979. 


அகப்பொருள்‌ பாடல்களில்‌ தலைவி 
தமிழ்‌ எழுத்தாளர்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌, 
சென்னை, 1982. 

தஞ்சைவாணன்‌ கோவை 

சொக்கப்ப நாவலர்‌ உரை, 

கழகம்‌, 

சென்னை, 1955. ( ம. ம்‌) 
தமிழ்க்காதல்‌ 

பாரி நிலையம்‌, 


சென்னை, 1962. 
திருக்கோவையார்‌ என்னும்‌ 


திருச்‌சிற்றலம்பக்‌ கேரவையார்‌ 
திருப்பனந்தாள்‌ ஸ்ரீகாசிமடத்து 
வெளியீரு 

திருப்பனந்தாள்‌, 1952, 

கபிலர்‌ ஓவியம்‌ 

தொல்காப்பியர்‌ நூலகம்‌, 


சென்னை, 1961. 


முத்துக்கணேசன்‌, (௨.ஆ) 


முத்துவீர உபாத்தியாயர்‌, 


ரமா, தி., 


வசந்தாள்‌.த 


வண்ணமுத்து, மா., 


வரதராசன்‌, மு., 


394 
முத்தொள்ளாயிர்ம்‌ 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1965, (மூ.ப). 


முத்துவீரியம்‌ 
கு. சுந்தரமூர்த்தி (ப.ஆ), 
கழகம்‌, 


சென்னை, 1965. 


திருவள்ளுவரின்‌ களவியல்‌ கோட்பாடு 
தியாகராசா பதிப்பகம்‌, 


காரைக்குடி -2, 2001 


தமிழக்கியத்தில்‌ அகப்பொருள்‌ 
மரபுகள்‌ ஒரு வரலரழற்றுப்‌ 
பார்வை, 

சென்னை பல்கலைக்‌ கழகம்‌. 
சென்னை, 1990, 

அம்மூவனார்‌ பாடல்களில்‌ ஓர்‌ ஆய்வு 
சோலை நூலக வெளியீடு, 

மதுரை, 1976. 


குறுந்தொகை விருந்து 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1965. 


நெடுந்தொகை விருந்து 
பாரி நிலையம்‌, 


சென்னை, 1952. 


பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
இயற்கை, 
மா.ரா.போ.குரசாமிமொ.பெ.ஆ,, 


விசுவநாதன்‌, அ., - 


விசுவநாதன்‌, எஸ்‌ ,(ப.ஆ) 5 


வீராசாமி ,தரூவே (ப.ஆ) 


வெங்கடாசா£மிரெட்டியார்‌, கி., (ப.ஆ) - 


வெள்ளைவாரனன்‌, ௧., - 


வைத்தியநாத தேசிகர்‌, - 


வையாபுரிப்பிள்ளை, எஸ்‌., - 


பாரி நிலையம்‌, 
சென்னை, 1964, 


சங்க இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 
மங்கை பதிப்பகம்‌, 

காரைக்குடி -3, 1995. 
பாட்டும்‌ தொகையும்‌ 

222 


தொல்கரப்பியம்‌ 
பொருளத்திகாரம்‌ 
அகத்திணையியல்‌ உரைவளம்‌, 
மதுரை 21 

மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
(1975) 


நாலாயிரத்திவ்யப்பிரபந்தம்‌ 


திருவேங்கடத்தான்‌ திருமன்்ஷம்‌, 
சென்னை, 1981, (இ.ப). 


தொல்காப்பியம்‌ களவியல்‌ உரைவளம்‌ 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
மதுரை, 1983. 

கப்பற்கோவை 

உ.வே.சாமிநாதையர்‌ நூல்நிலையம்‌, 
சென்னை, 1958. 

சங்க இலக்கியம்‌ 

பாரி நிலையம்‌, 


சென்னை, 1967. 


குறுந்தொகைச்‌ சொற்பொழிவுகள்‌ 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - |. (ஆ.இ) 


(தொகுப்பும்‌ பதிப்பும்‌) 


ஜகந்நாதன்‌, ம., 


ஜான்‌ சாமுவேல்‌, ஜி., 


அகராதி & கலைக்களஞ்சியம்‌ : 


கந்தையாமுதலியார்‌, ந.சி., 


கோபால கிரு2ணக்கோன்‌ 


இமா, (வெ.ஆ 


பிங்கல முனிவர்‌ 


மதிவாணன்‌, இரா.,(ப.ஆ). 


396 
சங்க இலக்கியம்‌ பாட்டும்‌ தொகையும்‌ 
பாரி நிலையம்‌, 
சென்னை, 1967, (இ.ப). 
நந்திக்கலம்பகம்‌ 
அருணோதயம்‌, 
சென்னை, 1968, (இ.ப). 


சங்க அகப்பாடல்‌ மரபுகள்‌ 
ஒரு புதிய பார்வை 
திறனாய்வுச்‌ சிந்தனைகள்‌, 
மணி பதிப்பகம்‌, 


சென்னை, 1977. 


தமிழ்‌ புலவர்‌ அகராதி, 

ஆசிரியர்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை, 1960. 

மதுரைத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி, 
எக்ஸெல்ஸியர்‌ பவர்பிரஸ்‌, 
மதுரை (ஆ.இ), 

பிங்கலந்தை என்னும்‌ பிங்கல நிகண்டு 
கழகம்‌, 

சென்னை, 1968. 

செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
பேரகரமுதலி 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, 

சென்னை-113, 1993. 


வாழ்வியற்‌ களஞ்சியம்‌, தொகுதி-4 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


தஞ்சாவூர்‌. 


கட்டுரைகள்‌ : 


அறவாணன்‌, க.ப., 


(ஆ.கோ 9-1) 


சுப்பிரமணியம்‌, ச.வே., 


மாதையன்‌, பெ., 


முத்துச்சண்முகம்‌, 


வெங்கடராமச்‌ செட்டியார்‌, செ., 


முனைவர்‌ பட்ட ஆய்வேடுகள்‌ : 


ரத்தினம்‌, ௧., 


உடன்போக்கு 

மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழ்த்‌ துறைச்‌ சார்பு வெளியீடு, 
மதுரை, 1977. 


ஒன்று நன்று 
குறுந்தொகையில்‌ உள்ளுறை 
தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, 


சென்னை, 1976. 


இற்செறிப்பும்‌ சங்க காலப்‌ 
பெண்டிர்‌ நிலையும்‌ 
st 


“இலக்கியத்தில்‌ தாய்‌” தேவகிருபை 
தியாகராசன்‌ வையை வியாழவட்டக்‌ 
கருத்தரங்கு மலர்‌ 

மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


மதுரை, 1975. 


கவைமகள்‌ நஞ்சுண்டா அங்கு 
அஞ்சுவல்‌ 

செந்தமிழ்ச்‌ செல்வி, 

சிலம்பு 53, 

பரல்‌ 9, 1979. 


சங்க அகப்பாடல்களில்‌ கூற்று 
பி.எச்‌.டி. ஆய்வேடு, 
மதுரைக்‌ காமராசர்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, 


மதுரை, 1976. 


398 


வசந்தா, து., - நற்றிணை - ஓர்‌ ஆய்வு, 
I பி.எச்‌.டி. ஆய்வேடு, 
மதுரைக்‌ காமராசர்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, 


மதுரை, 1976. 


இளம்‌ முனைவர்பட்ட ஆய்வேடுகள்‌ : 


கொழந்தைசாமி, ப., - தமிழ்ப்‌ புதுக்கவிதைகளில்‌ 
அகப்பொருள்‌ மரபுக்‌ கூறுகள்‌ 
எம்‌ஃபில்‌ ஆய்வேடு, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
சென்னை, 1985. 

செந்தூரன்‌, ச., - சங்க இலக்கியத்தில்‌ உடன்போக்கு 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
எம்‌ஃபில்‌ ஆய்வேடு, 
மதுரை, 1986. 


தனலெட்சுமி, வெ., - குறுந்தொகையில்‌ உடன்போக்கு 
எம்‌ஃபில்‌ ஆய்வேடு, 
அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 


காரைக்குடி, 2000. 


மரகதம்‌, ௧௬. - களவியல்‌ ஓப்பீடு 
எம்‌ஃபில்‌ ஆய்வேடு, 
அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 


காரைக்குடி, 1994. 


மீனாட்சி, ௮, - திருக்கோவையாரும்‌ இறையனார்‌ 
களவியலும்‌ ஒப்பீடு 
எம்‌ஃபில்‌ ஆய்வேடு, 
அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 


காரைக்குடி, 1994, 


முத்துப்பாண்டியன்‌, ம., 


ஆங்கில நூல்கள்‌ : 


Meenakshisundaram, T.P., 


Nagy, Dr. R.K., 


399 


பாலைப்‌ பாடல்கள்‌ 
எம்‌ஃபில்‌ ஆய்வேடு, 
அழகப்பா பல்கலைக்‌ கழகம்‌, 


காரைக்குடி, 2000. 


Tolkappiyars Literary Theory 
proceedings of the first 
International conference Seminar 
of Tamil Studies, Volume-II, 
Kulalumbur, 1966, (F.E). 


Palaittinai in Sangam Literature 
Aniyakam 
Madras, 1981, (F.E). 


பின்னிணைப்புகள்‌ 


பின்னிணைப்பு- 1 


அ .இற்செறித்தலைக்‌ காட்டும்‌ நூற்பாக்கள்‌ 


நம்பியகப்‌ பொருள்‌ 


சிறைப்புற மாகச்‌ செறிப்பறி வுறுத்தலும்‌ 

முன்னிலைப்‌ புறமொழி மொழிந்தறி வுறுத்தலும்‌ 

முன்னின்று ணர்த்தலும்‌ முன்னின்‌ றுணர்த்தி 

ஓம்படை சாற்றலும்‌ மேம்படு கிழவோன்‌ 

தஞ்சம்‌ பெறாது நெஞ்சொடு கிளத்தலும்‌ (நூ;154) 


இலக்கண விளக்கம்‌ 


சிறைப்புற மாகச்‌ செறிப்பறி வுறுத்தலும்‌ 
முன்னிலைப்‌ புறமொழி மொழிந்தறி வுறுத்தலும்‌ 
முன்னின்‌ றுணர்த்தலு முன்னின்று உணர்த்தி 
யோம்படை சாற்றலும்‌ மேம்படு கிழவோன்‌ 


தஞ்சம்‌ பெறாது நெஞ்சொடு கிளத்தலும்‌ (நூ;513) 


சுவாமிநாதம்‌ 


சிறைப்புறமாச்‌ செறிப்புடணர்த்தல்‌ முல்லையின்பு றச்சொற் 

செப்பியுணர்த்து தல்முன்னின்று உணர்த்துதல்‌ முன்னின்று உணர்த்தி 
உறுத்தி ஓம்படைசாற்றல்‌ தஞ்சம்‌இலாது இறைநெஞ்‌ 

சொடுகிளத்தல்‌ ஈரேழும்‌ ஒருசார்எற்‌ குறியாந்‌; (நா;98) 


ஆ .உடன்போக்கினை உணர்த்தும்‌ நூற்பாக்கள்‌ 
தொல்காப்பியம்‌ 

தன்னும்‌ அவனும்‌ அவளுஞ்சுட்டி 

மன்னும்‌ நிமித்தம்‌ மொழிப்பொருள்‌ தெய்வம்‌ 

நன்மை தீமை அச்சன்‌ சார்தலென்று 

அன்ன பிறவும்‌ அவற்றொடு தொகைஇ 

முன்னிய கால மூன்றொடு விளக்கித்‌ 

தோழி தேஎத்துங்‌ கண்டோர்‌ பாங்கினும்‌ 

போகிய திறந்து நற்றாய்‌ புலம்பலும்‌ 

ஆகிய கிளவியு மவ்வழி உரிய (நூ;39) 


ஏமப்‌ பேரூர்ச்‌ சேரியுஞ்‌ சுரத்தும்‌ 
தாமே செல்லுந்‌ தாயரும்‌ உளரே (நூ;40) 


தலைவரும்‌ விழும நிலையெடுத்‌ துரைப்பினும்‌ 
போக்கற்‌ கண்ணும்‌ விடுத்தற்‌ கண்ணும்‌ 
நீக்கலின்‌ வந்த தம்முறு விழுமமும்‌ 

என்றிவை எல்லாம்‌ இயல்புற நாடின்‌ 


ஒன்றித்‌ தோன்றுந்‌ தோழி மேன (5;42) 


பொழுது மாறும்‌ உட்குவரத்‌ தோன்றி 
வழுவின்‌ ஆகிய குற்றங்‌ காட்டலும்‌ 

ஊரது! சார்பும்‌ செல்லுந்‌ தேயமும்‌ 

ஆர்வ நெஞ்சமொடு செப்பிய வழியினும்‌ 
புணர்ந்தோர்‌ பாங்கிற்‌ புணர்ந்த நெஞ்சமொடு 
அழிந்தெதிர்‌ கூறி விடுப்பினும்‌ ஆங்கத்‌ 
தாய்நிலை கண்டுதடுப்பினும்‌ விடுப்பினும்‌ 


சேய்நிலைக்கு அகன்றோர்‌ செலவினும்‌ வரவினும்‌ 


கண்டோர்‌ மொழிதல்‌ கண்டது என்ப (நூ;43) 


ஒன்றாத்‌ தமரினும்‌ பருவத்துஞ்‌ சுரத்தும்‌ 
ஒன்றிய மொழியொடு வலிப்பினும்‌ விடுப்பினும்‌ 
இடைச்சுர மருங்கில்‌ அவள்தமர்‌ எய்திக்‌ 
கடைக்கொண்டு பெயர்தலிற்‌ கலங்கஞர்‌ எய்திக்‌ 
கற்பொடு புணர்ந்த கெளவை உளப்பட 


அப்பாற்‌ பட்ட ஒருதிறத்‌ தானும்‌ (நூ;44) 


எஞ்சி யோர்க்கு மெஞ்சுதல்‌ இலவே (நூ;45) 


போக்குடன்‌ அறிந்தபின்‌ தோழியொடு கெழீடஇக்‌ 

கற்பின்‌ ஆக்கத்து நிற்றற்‌ கண்ணும்‌ 

பிரிவின்‌ எச்சத்து மகள்நெஞ்சு வலிப்பினும்‌ 

அன்னவை பிறவுஞ்‌ செவிலி மேன. (நூ;113) 
நம்பியகப்‌ பொருள்‌ 
களவு வெளிப்பாட்டிற்குரிய கிளவித்தொகை 

போக்கே கற்பொடு புணர்ந்த கவ்வை 

மீட்சியென்‌ றாங்கு விளம்பிய மூன்றும்‌ 


வெளிப்படைக்‌ கிளவியின்‌ வழிப்படு தொகையே. (நூ;180) 


உடன்போக்கின்‌ வகை 
போக்கறி வுறுத்தல்‌ போக்குடன்‌ படாமை 
போக்குடன்‌ படுத்தல்‌ போக்குடன்‌ படுதல்‌ 
போக்கல்‌ விலக்கல்‌ புகழ்தல்‌ தேற்றலென்‌ 


நியாப்பமை உடன்போக்‌ கிருநான்கு வகைத்தே. (நூ;181) 


உடன்போக்கின்‌ விரி 
பாங்கி தலைவற்‌ குடன்போக்‌ குணர்த்தலும்‌ 
ஆங்கவன்‌ மறுத்தலும்‌ அவளுடன்‌ படுத்தலும்‌ 
தலைவன்‌ போக்குடன்‌ படுதலும்‌ பாங்கி 
தலைவிக்‌ குடன்போக்‌ குணர்த்தலும்‌ தலைவி 
நாணழி பிரங்கலும்‌ கற்புமேம்‌ பாடு 
பூண்முலைப்‌ பாங்கி புகறலும்‌ தலைவி 
ஒருப்பட்டெழுதலும்‌ விருப்புடைப்‌ பாங்கி 
சுரத்தியல்‌ உரைத்துழிச்‌ சொல்லலும்‌ பாங்கி 
கையடை கொடுத்தலும்‌ வைகிருள்‌ விடுத்தலும்‌ 
அவன்சுரத்‌ துய்த்தலும்‌ அசைவறிந்‌ திருத்தலும்‌ 
உவந்தலர்‌ சூட்டி உண்மகிழ்‌ துரைத்தலும்‌ 
கண்டோ ரயிர்த்தலும்‌ காதலின்‌ விலக்கலும்‌ 
தம்பதி அணிமை சாற்றலும்‌ தலைவன்‌ 
தன்பதி அடைந்தமை தலைவிக்‌ குணர்த்தலும்‌ 
என்றிவை ஒன்பதிற்‌ நிருவகைக்‌ கிளவியும்‌ 


ஒன்றிய அன்பின்‌ உடன்போக்கு விரியே. (நூ;182) 


கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகை 
செவிலி புலம்பல்‌ நற்றாய்‌ புலம்பல்‌ 
அர்க்க மருட்சி கண்டோ ரிரக்கம்‌ 
செவிலிபின்‌ தேடிச்‌ சேறலென்‌ றாங்குக்‌ 


கற்பொடு புணர்ந்த கெளவையை வகைத்தே. (நூா;183) 


செவிலி புலம்பல்‌ 


செவிலி புலம்பல்‌ 
வினவிய பாங்கியி னுணர்ந்த காலை 
இனைய லென்போர்க்‌ கெதிரழிந்து மொழிதலும்‌ 
தன்னறி வின்மை தன்னைநொந்‌ துரைத்தலும்‌ 
தெய்வம்‌ வாழ்த்தலும்‌ இவ்வொரு மூன்றும்‌ 


இலங்கிழைச்‌ செவிலி புலம்புதற்‌ குரிய, (மூ;184) 


நற்றாய்‌ புலம்பல்‌ 
செவிலி யறத்தொடு நிற்றலிற்‌ கவலையிற்‌ 
பாங்கி தன்னொடும்‌ பாங்கியர்‌ தம்மொடும்‌ 
அயலார்‌ தம்மொடும்‌ பயிலிடந்‌ தம்மொடும்‌ 
தாங்கல ளாகிச்‌ சாற்றிய வெல்லாம்‌ 


பூங்கொடி நற்றாய்‌ புலம்பற்‌ குரிய. (நூ;185) 


அனைமருட்சி 

நிமித்தம்‌ போற்றலும்‌ சுரந்தணி வித்தலும்‌ 

தன்மகள்‌ மென்மைத்‌ தன்மைக்‌ கிரங்கலும்‌ 

இளமைத்‌ தன்மைக்‌ குளமெலிந்‌ திரங்கலும்‌ 

அச்சத்‌ தன்மைக்‌ கச்சமுற்‌ நிரங்கலும்‌ 

எனவிவை ஐந்துமனை மருட்சிக்‌ குரிய. (நூ;186) 
கண்டோர்‌ இரங்கல்‌ 

ஆயமும்‌ தாயும்‌ அழுங்கக்‌ கண்டோர்‌ 


காதலின்‌ இரங்கல்‌ கண்டோ ரிரக்கம்‌ (நூ£;187) 


செவிலி பின்தேடிச்‌ செல்லல்‌ 


ஆற்றாத்‌ தாயைத்‌ தேற்றலும்‌ ஆற்றிடை 
முக்கோற்‌ பகவரை வினாதலும்‌ மிக்கோர்‌ 

ஏதுக்‌ காட்டலும்‌ எயிற்றியொடு புலம்பலும்‌ 
குரவொடு புலம்பலும்‌ சுவடுகண்‌ டிரங்கலும்‌ 
கலந்துடன்‌ வருவோர்க்‌ கண்டுகேட்‌ டலும்‌அவர்‌ 
புலம்பல்‌ தேற்றலும்‌ புதல்வியைக்‌ காணாது 


கவலைக்‌ தலும்‌எனும்‌ இவையொன்‌ பானும்‌ 


செவிலிபின்‌ தேடிச்‌ சேறற்‌ குரிய. (நா;188) 
மீட்சி 

தெளித்தல்‌ மகிழ்ச்சி வினாதல்‌ செப்பலென 

வெளிப்பட வுரைத்த மீட்சிநால்‌ வகைத்தே. (நூ£;190) 
மீட்சியின்‌ விரி 


தலைவிசே ணகன்றமை செவிலிதாய்க்‌ குணர்த்தலும்‌ 
தலைவன்‌ றம்மூர்‌ சார்ந்தமை சாற்றலும்‌ 
தலைவிமுன்‌ செல்வோர்‌ தம்மொடு தன்வரல்‌ 
பாங்கியர்க்‌ குணர்த்தி விடுத்தலும்‌ ஆங்கவர்‌ 
பாங்கியர்க்‌ குணர்த்தலும்‌ ஆங்கவர்‌ கேட்டு 

நற்றாய்க்‌ குணர்த்தலும்‌ நற்றாய்‌ கேட்டவண்‌ 
உளங்கோள வேலனை வினாதலும்‌ எனவுடன்‌ 


விளம்பிரு மூன்று மீட்சியின்‌ விரியே. (நா;191) 


களவியற்‌ காரிகை 


உற்ற நெறிகை யடைசுரத்‌ 
துய்த்தல்‌ சுரத்துழையோர்‌ 
பற்றி விருந்து விலக்கல்‌ 
பதியின்‌ அளவுரைத்தல்‌ 
சிற்றிடைத்‌ தோழிதன்‌ னைவினா 
விச்செ விலியிரங்கல்‌ 
நற்றரு வேயனை யாண்மென்மை 


கூறனற்‌ துறாய்க்குரைப்பே (ஒர;51) 


நற்றா யிரங்கனற்‌ செஞ்சுடர்‌ 
தன்னைப்‌ பரவனண்ணிப்‌ 
பெற்றாள்‌ கருமா மகளுக் 
குரைத்தல்பின்‌ சேறல்சுரத்‌ 
துற்றா ளிரங்கல்‌ புறவோ 
டுரைத்த லடிச்சுவட்டைச்‌ 
சுற்றா லுரைத்தல்‌ சுரத்து 
வினாதல்‌ துடியிடையே (5;52) 


துடியா ரிடையாட்கை யங்கிளத்‌ 
தல்சேர்‌ விடஞ்சொல்லுதல்‌ 
தொழியார்‌ செவிலியை யாற்றல்‌ 
துடரகந்‌ தான்றணித்தல்‌ 
வடியார்‌ வரவது முந்துறுப்‌ 
பேய்ந்த கிளைமகிழ்ச்சி 
யடியான வேலன்‌ றனைவினா 


வீன்றாட்‌ புகழ்வதுவே (நூ; 53) 


வேட்டான்‌ மணங்கண்‌ டுரைத்தலக்‌ 


கற்பு நிலைவிளம்பல்‌ (நூ£354) 


இலக்கண விளக்கம்‌ 

களவு வெளிப்பாட்டிற்குரிய கிளவித்தொகை 
போக்கே கற்பொடு புணர்ந்த கவ்வை 
மீட்சியென்‌ றாங்கு விளம்பிய மூன்றும்‌ 


வெளிப்படைக்‌ கிளவி வெளிப்படு தொகையே. (நூ;534) 


உடன்போக்கின்‌ வகை 


போக்கறி வுறுத்தல்‌ போக்குடன்‌ படாமை 
போக்குடன்‌ படுத்தல்‌ போக்குடன்‌ படுதல்‌ 
போக்கல்‌ விலக்கல்‌ புகழ்த றேற்றலென்‌ 


றியாப்பமை யுடன்போக்‌ கிருநான்கு வகைத்தே (நூ;535) 


உடன்போக்கின்‌ விரி 


பாங்கி தலைவற்கு குடன்போக்‌ குணர்த்தலு 
மாங்கவன்‌ மறுத்தலு மவளுடன்‌ படுத்தலுந்‌ 
தலைவன்‌ போக்குடன்‌ படுதலும்‌ பாங்கி 
தலைவிக்‌ குடன்போக்‌ குணர்த்தலுந்‌ தலைவி 
நாணழி பிரங்கலுந்‌ கற்புமேம்‌ பாடு 

பூண்முலைப்‌ பாங்கி புகறலுந்்‌ தலைவி 
யொருப்பட்‌ டெழுதலும்‌ விருப்புடைப்‌ பாங்கி 
சுரத்திய லுரைத்துழிச்‌ சொல்லலும்‌ பாங்கி 
கையடை கொடுத்தலும்‌ வைகிருள்‌ விடுத்தலும்‌ 
அவன்சுரத்‌ துய்த்தலு மசைவறிந்‌ திருத்தலு 
முவந்தலர்‌ சூட்டி யுண்மகிழ்ந்‌ துரைத்தலுங்‌ 
கண்டோ ரயிர்த்தலுங்‌ காதலின்‌ விலக்கலுந்‌ 
தன்பதி யணுமை சாற்றலுந்‌ தலைவன்‌ 

றன்பதி யடைந்தமை தலைவிக்‌ குணர்த்தலு 
மென்றிவை யொன்பதிற்‌ நிருவகைக்‌ கிளவியு 
மொன்றிய வன்பி னுடன்போக்கு விரியே (நூ;536) 


-கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ வகை 


செவிலி புலம்ப னற்றாய்‌ புலம்பல்‌ 
கவர்மனை மருட்சி கண்டோ ரிரக்கனஞ்‌ 
செவிலிபின்‌ றேடிச்‌ சேறலென்‌ றாங்குக்‌ 


கற்பொடு புணர்ந்த கவ்வையை வகைத்தே. (நூ£;537) 


கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ விரி 


வினவிய பாங்கியி னுணர்ந்த காலை 

யினைய லென்போர்க்‌ கெதிரழிந்து மொழிதலுந்‌ 
தன்னறி வின்மை தன்னைநொந்‌ துரைத்தலுந்‌ 
தெய்வம்‌ வாழ்த்தலு மிவ்வொரு மூன்றுஞ்‌ 
செவிலி யறத்தொடு நீற்றலிற்‌ கவலையில்‌ 
பாங்கி தன்னொடும்‌ பாங்கியர்‌ தம்மொடு 
மயலார்‌ தம்மொடும்‌ பயிலிடந்‌ தன்னொடுந்‌ 
தாங்கல ளாகிச்‌ சாற்றிய நான்கு 

நிமித்தம்‌ போற்றலுஞ்‌ சுரந்தணி வித்தலுந்‌ 
தன்மகண்‌ மென்மைத்‌ தன்மைக்‌ கிரங்கலு 
மிளமைத்‌ தன்மைக்‌ குளமெலிந்‌ திரங்கலு 
மச்சத்‌ தன்மைக்‌ கச்சமுற்‌ றிரங்கலு 

மாகிய வைந்தும்‌ போகிய விறைமக 

ளாயமுந்‌ தாயு மழுங்கக்‌ கண்டு 

காதலி னிரங்குங்‌ கண்டோ ரிரக்கமு 


மாற்றாத்‌ தாயைத்‌ தேற்றலு மாற்றிடை 


முக்கோற்‌ பகவரை வினாதலு மிக்கோ 

ரேதுக்‌ காட்டலு மெயிற்றியொடு புலம்பலுங்‌ 
குரவொடு புலம்பலுஞ்‌ சுவடுகண்‌ டிரங்கலுங்‌ 
கலந்துடன்‌ வருவோர்க்‌ கண்டுகேட்‌ டலுமவர்‌ 
புலம்ப றேற்றலும்‌ புதல்வியைக்‌ காணாது 
கவலைக்ூர்‌ தலுமெனு மிவையொன்‌ பானுமென்‌ 
நித்திற மியம்பிய வெழுமூன்று மொன்றுங்‌ 


கற்பொடு புணர்ந்த கவ்வையின்‌ விரியே. (நூ;538) 


மீட்சியின்‌ வகை 


தெளித்தன்‌ மகிழ்ச்சி வினாதல்‌ செப்பலென 


வெளிப்பட வுரைத்த மீட்சிநால்‌ வகைத்தே. (நூ;539) 


மீட்சியின்‌ விரி 

தலைவிசே ணகன்றமை செவிலித்தாய்க்‌ குணர்த்தலுந்‌ 

தலைவன்‌ றம்மூர்‌ சார்ந்தமை சாற்றலுந்‌ 

தலைவிமுன்‌ செல்வோர்‌ தம்மொடு தன்வரல்‌ 

பாங்கியர்க்‌ குணர்த்தி விடுத்தலு மாங்கவர்‌ 

பாங்கியர்க்‌ குணர்த்தலும்‌ பாங்கியர்‌ கேட்டு 

நற்றாய்க்‌ குணர்த்தலு நற்றாய்‌ கேட்டவ 

னுளங்கொள வேலனை வினாதலு மெனவுடன்‌ 

விளம்பிய விருமூன்று மீட்சியின்‌ விரியே, (ந;540) 
முத்துவீரியம்‌ 


பருவங்‌ கூறலும்‌ படைத்து மொழிதலும்‌ 


மருவமர்‌ கோதையை மகட்பேச்‌ சுரைத்தலும்‌ 


பொன்னணி வுரைத்தலும்‌ பொருள்விலை கூறலும்‌ 
அன்னமென்‌ னடையா எருமைகேட்‌ டழிதலும்‌ 
தளர்வறிந்‌ துரைத்தலுந்‌ தாழ்குழ லாடன்‌ 
உளநினை வுரைத்தலு முடன்கொண்டு சேறலுக்‌ 
கருமை யுரைத்தலு மாதரங்‌ கூறலும்‌ 

மருவிய தடங்கயல்‌ வாழா ளென்றலும்‌ 
பொருவரு கற்பின்‌ புனைநல னுரைத்தலும்‌ 
துணிந்தமை கூறலுந்‌ துணிவு கேட்டலும்‌ 
துணிவறி வித்தலுந்‌ தொல்லைநாண்‌ விடலும்‌ 
துணிவெடுத்‌ துரைத்தல்‌ கொண்டகலென வுரைத்தலும்‌ 
அடிவழி நினைந்துநின்‌ றவனுளம்‌ வாடலும்‌ 
கொடியிடை யாளைக்‌ கொண்டுசென்‌ றுய்த்தலும்‌ 
ஓம்படுத்‌ துரைத்தலும்‌ வழிப்படுத்‌ துரைத்தலும்‌ 
தேம்படு கோதையைத்‌ திறலடு வேலோன்‌ 
பையக்கொண்‌ டேகலும்‌ பயங்கெட வுரைத்தலும்‌ 
மையமர்‌ கண்ணியை வழியயர்‌ வகற்றலும்‌ 
நெறிநனி விலக்கலும்‌ நெறியிடைக்‌ கண்டவர்‌ 
செறிவெடுத்‌ துரைத்தலுஞ்‌ சேயிழை யாளுடன்‌ 
வழிவிளை யாடலும்‌ வழியெதிர்‌ வருவோர்‌ 
எழினக ரணிமை யிதுவென வுரைத்தலும்‌ 
நகரங்‌ காட்டலு நகரிடைப்‌ புக்குப்‌ 

பதிபரி சுரைத்தலும்‌ பாங்கியைக்‌ கிட்டி 

மதிநுத லாளை வளர்த்தவள்‌ கேட்டலும்‌ 
அறத்தொடு நிற்றலு மதுகேட்‌ டழுங்கலும்‌ 
திறப்பா டுன்னிச்‌ செவிலிகவன்‌ றுரைத்தலும்‌ 
அடிநினைந்‌ திரங்கலு மதுதாய்க்‌ குரைத்தலும்‌ 
மரவடல்‌ போகவா டியுரைத்தலும்‌ 

கிளிமொழிக்‌ கிரங்கலு கிளர்சுடர்ப்‌ பராய்தலும்‌ 
அளிபெறு பருவத்திற்‌ கவள்கவன்‌ றுரைத்தலும்‌ 
நாடத்‌ துணிதலு நற்றாய்‌ நயந்தவர்‌ 

கூடக்‌ கரையெனக்‌ கொடிக்குறி பார்த்தலும்‌ 


சோதிடங்‌ கேட்டலுஞ்‌ சுவடுகண்‌ டறிதலும்‌ 


ஏதமுற்‌ றவைகண்‌ டிரங்கி யுரைத்தலும்‌ 
வேட்ட மாதரைக்‌ கண்டு வினாவலும்‌ 
புறவொடு புலத்தலுங்‌ குரவொடு வருந்தலும்‌ 
திறலருந்‌ தவத்தொடு செல்லா நின்ற 

மாவிர தியரை வழியிடை வினாவலும்‌ 
வேதியர்‌ தம்மை விரும்பி வினாதலும்‌ 
புணர்ந்துடன்‌ வருவோரைப்‌ பொருந்தி வினாவலும்‌ 
மணந்தரு குழலாள்‌ மன்னிய நிலையொடு 
வேங்கை பட்டது கண்டு வியத்தலும்‌ 
ஆங்கவ ரியைபணி யவட்கெடுத்‌ துரைத்தலும்‌ 
மீள வுரைத்தலு மீளா தவளுக் 

கூழ்முறை யிதுவென வுலகியல்‌ புரைத்தலும்‌ 
அழுங்குதாய்க்‌ குரைத்தலு மாகிய வெல்லாம்‌ 


உழுங்கொலை வேலோ னுடன்போக்கு விரியே (நூ;850) 


சுவாமிநாதம்‌ 


இறைதவிரும்‌ போக்கேகற்‌ பொடுபுணர்ந்த கவ்வை 


மீட்சிஎன வேதொகை மூன்றாம்‌ உடன்போய்‌ வரைவே (நூ;110) 


போக்குஉணர்த்தல்‌ நேராமை நேர்வித்தல்‌ நேர்தல்‌ 
போக்கல்‌, விலக்குதல்‌, புகழ்தேறுஏற்றல்‌, எட்டுவகைத்தாய்த்‌ 
தூக்குசகி இறைக்குஉடன்போக்‌ குஉணர்த்தல்‌ அவன்மறுத்தல்‌ 


தோழிஉடன்‌ படுத்தல்‌, உடன்‌ படுத்தல்‌ அவட்கு உணர்த்தல்‌ 


ஏற்கும்நாண்‌ அழிபுஇரங்கல்‌ கற்புஉயர்ச்சி கூறல்‌ 

இசைந்து, எழுதல்‌ சுரத்துஇயல்பு சொல்‌, இறைவி மறுத்தல்‌ 
அக்குறுகை யடைகொடுத்தல்‌, வைகிருளில்‌ விடுத்தல்‌ 

அவன்சுரத்தின்‌ உய்த்தல்‌அசைவு அறிந்திருத்தல்‌ உடனே. (நூ;111) 


உடன்கலந்துபூச்‌ சூட்டிமகிழ்ந்து உரைத்தல்‌ அதைக்கண்டோர்‌ 
அயிர்த்தல்‌அவர்‌ விலக்கல்பதி அணிமை சொலல்‌, ஊர்‌ 


அடைந்தமைகூ றுதல்‌, பத்தொன்‌ பானும்‌ உடன்போக்காம்‌. 


அணிசெவிலி புலம்பல்‌,நற்‌ றாய்புலம்பல்‌ மனைமருட்சி 
இடுங்கண்டோர்‌ மொழி,செவிலி பின்தேடிச்‌ சேறல்‌ 

என்றுஐந்தாய்ச்‌ செவிலிபாங்கி யைவினவல்‌; பாங்கி 
மடந்தைபோக்கு உணர்த்தல்‌ தேற்றினர்க்கு எதிர்சொற்று அழுங்கல்‌ 

வருசெவிலி அறிவின்மை சொலல்‌, தெய்வந்‌ தொழலே. (நூ;112) 


தொழுசெவிலி நற்றாய்க்குச்‌ சொல்லநற்றாய்‌ இரங்கல்‌ 

தோழியாரட்‌ டம்‌அயலார்‌ தோழியொடும்‌ புலம்பல்‌ 
அழுசகிபாற்‌ புலம்ப(ல்‌)நிமித்‌ தம்போற்றல்‌ சுரத்தை 

ஆற்றுவித்தல்‌ தன்மகள்மென்‌ மைத்தன்மைக்கு இரங்கல்‌ 
எழில்‌ இளமைக்கு இரங்கல்‌ அச்சமதற்கு இரங்கல்‌ கண்டோர்‌ 

இரங்கல்‌ ஆற்றாத்‌ தாயைச்‌ செவிலிதேற்‌ றுதல்பின்‌ 
னுழிநடத்தல்‌ வழியின்முக்‌ கோற்பகவரை வினாதல்‌ 

மற்றுஏது காட்டல்‌ எயிற்‌ நியைவினா வுதலே. (நூ;113) 


வினையில்குர வொடுபுலம்பல்‌ சுவட்டினைக்கண்‌ டிரங்கல்‌ 
மேற்கலந்து வருவோரை வினவல்‌, அவர்‌ தேற்றல்‌ 
அனைமகட்கா ணாதுதுன்பம்‌ உறல்‌ இருபத்‌ தெட்டும்‌ 
அறிந்திடுகற்‌ பொடுபுணர்ந்த கவ்வையாம்‌; தெளிதல்‌ 
தனிமகிழ்ச்சி வினவல்செப்‌ பல்நால்வகைத்தாய்ச்‌; செவிலி 
தலைவிசேண்‌ அகன்றமைதாய்க்கு உணர்த்தல்‌ நம்மூர்ச்‌ சார்ந்தோம்‌ 
என இறைவிக்கு இறைசொலல்தம்‌ வரவுமுன்‌ செல்வோரோடு 
இகுளையர்க்கே சொலிவிடுத்தல்‌ அவள்‌ அவர்க்கு ஓதுதலே 
(5ா;114) 


ஓதுபாங்கியர்‌ நற்றாய்க்குடணர்த்‌ தல்நற்றாய்‌ இறைவன்‌ 
உளங்கொள்வே லனைவினவல்‌, ஆறும்மீட்‌ சியதாம்‌. (நூ;115) 


15. 


பின்னிணைப்பு-2 
இற்செறித்தல்‌ துறைப்பாடல்கள்‌ 
அலரச்சத்தாற்‌ தோழி சிறைப்புறமாகக்‌ காப்புமிகுதி சொல்லியது, நற்‌; ! 1;63. 
இரவுக்குறிக்கண்‌ இற்செறிப்பு உணர்த்தி வரைவு கடாயது, குறுந்‌;244. 
இரவுக்குறி நயவாமைத்‌ தோழி செறிப்பறிவுநீஇயது, குறுந்‌;335. 


இற்செறித்த பின்னர்த்‌ தோழி வரைவு கடாவுழிமுதிர்ந்த தினைப்புனம்‌ இவள்‌ 
காத்தொழிந்தால்‌ வரைவல்‌ என்றாற்கு அவள்‌ சொல்லியது, ஐங்‌;289. 


இற்செறிப்பான்‌ அறிந்து ஆற்றாளாகி நின்ற தலைமகள்‌ ஆற்றவேண்டி 
உலகியல்‌ மேல்‌ வைத்துச்‌ சிறைப்புறமாகச்‌ செறியாரெனச்‌ சொல்லியது, நற்‌; 
372. 

இற்செறிப்பாள்‌ எனக்கூறி வரைவுகடாயது, நற்;3 17,368. 


செறிப்பறிவுமீஇ இரவும்‌ பகலும்‌ வாரலென்று வரைவு கடாயது, அகம்‌; 118, 
குறுந்‌;3 24. 


தலைமகனைச்‌ செறிப்பறிவுறீஇி வரைவு கடாயது, குறுந்‌;342. 


தலைவன்‌ சிறைப்பறமாக உழவற்குச்‌ சொல்லுவாளாய்த்‌ தோழி 
செறிப்பறிவுநிஇயது, நற்‌;60. 


தலைவன்‌ சிறைப்பறமாகத்‌ தினைக்குச்‌ சொல்லுவாளாய்ச்‌ செறிப்பறிவுறீஇயது, 
நற்‌;251. 


தோழி காப்பு மிகுதிக்கண்‌ தலைமகட்கு உரைந்தது, நற்‌;132,267, 
குறுந்‌; 1 66. 
தோழி கிளிமேல்‌ வைத்துச்‌ சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவுநீஇயது, நற்‌;376. 


தோழி சிறைப்பறமாகத்‌ தலைமகட்குச்‌ சொல்லுவாளாய்‌ப்‌ புனம்‌ 
அழிவுரைத்துச்‌ செறிப்பறிவுநீஇயது, நற்‌;259,3 13. 


தோழி தன்னுள்ளே சொல்லுவாளாய்ப்‌ புனமழிவுரைத்துச்‌ செறிப்பறிவுறீஇியது, 
நற்‌;306. 


பகற்குறிக்கண்‌ தோழி செறிப்பறிவுநீஇ வரைவு கடாயது, 
நற்‌;253,258,295,354, குறுந்‌;294,303, ஐங்‌;186, அகம்‌; 2,60,90,288. 


33. 


34. 


15 
பகற்குறிக்கண்‌ மனைக்கண்‌ நிகழ்ந்தது கூறிச்‌ செறிப்பறிவுநரீஇ வரைவு 
கடாயது, ஐங்‌; 194, 
பகற்குறியும்‌, இரவுக்குறியும்‌ மறுத்துத்‌ தலைமகன்‌ சிறைப்புறத்தானாக 
வரைவு கடாயது, குறுந்‌;353, நற்‌;263. 
தோழி சிறைப்பறமாகத்‌ தலைவிக்கு உரைப்பாளாய்ச்‌ சொல்லியது, நற்‌;72,61. 


தோழி தலைமகன்‌  சிறைப்பறமாகச்‌  செறிப்பறிவுறுப்பான்‌ வேண்டிச்‌ 
சொல்லியது, நற்‌;191. 


செறிப்பறி வுநீஇியது, நற்‌;373. 
சிறைப்புறமாகத்‌ தோழி தலைவிக்குரைப்பாளாய்ச்‌ செறிப்பறிவுநீஇயது, நற்‌;68. 
தோழி, தலைமகனைச்‌ செறிப்பறிவுநீஇ இரவுக்குறி மறுத்தது, அகம்‌; 192. 


இரவுக்குறி வந்த தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழி தலைமகட்குச்‌ 
சொல்லுவாளாய்ச்‌ சொல்லியது, அகம்‌;242,248,272. 


பகலே சிறைப்பறமாகத்‌ தோழி தலைமகட்குச்‌ சொல்லியது, 
அகம்‌;358,368,302. 


தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழிக்குச்‌ சொல்லுவாளாய்த்‌ தலைமகள்‌ 
சொல்லியது, அகம்‌;252. 


வரைவு நீட்டிப்பத்‌ தோழி சிறைப்புறமாகச்‌ சொல்லியது, நற்‌; 53. 
சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவுநீஇ வரைவுகடாயது, நற்‌;57,282. 
சிறைப்புறமாகத்‌ தோழி செறிப்பறிவுநீஇயது, நற்‌;27,1 19,178,194, 


இற்செறிப்பிற்‌ பிற்றைஞான்று தலைமகன்‌ குறியிடத்து வந்து சொல்லியது, 
நற்‌;44. 


காப்பு மிகுதிக்கண்‌ ஆற்றானாகிய தலைமகன்‌ தலைமகளை நினைந்து 
தன்னுள்ளே சொல்லியது, நற்;3 19. 


தோழி தலைமகன்‌ வரவுணர்ந்து சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவுறீஇ வரைவு 
கடாயது, நற்‌;222. 


சிறைப்புறமாகத்‌ தலைவன்‌ கேட்பச்‌ சொல்லியது, நற்‌;339. 


காப்புக்‌ கைமிக்க காலத்துத்‌ தலைமகள்‌ தோழிக்குச்‌ சொல்லியதூஉமாம்‌, 
நற்‌;379, குறுந்‌;57. 


சிறைப்புறமாகத்‌ தோழி சொல்லியது, நற்‌;147,175. 


தல 


36. 


அம்‌ 


38. 


39. 


40, 


4]. 


42. 


43, 


44, 


45, 


46. 


47. 


48. 


49, 


16 
வரையவுநீட்டிப்பத்‌ தலைமகளாற்றாமையறிந்த தோழி சிறைப்புறமாகச்‌ சொல்லி 
வரைவுகடாயது, நற்‌; 182. 
தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகாத்‌ தோழி சொல்லியது, நற்‌;206,344, 


இற்செறிப்பாரென ஆற்றாளாய தலைவியை அஃதிலர்‌ என்பதுபடத்‌ தோழி 
சொல்லியது, நற்‌;134. 


பகற்குறி வாராநின்ற தலைமகன்‌ தோழியாற்‌ செறிப்பறிவுறுக்கப்பட்டு, 
இரவுக்குறி வாரா வரைவல்‌ என்றாற்கு, அதுவும்‌ மறுத்து வரைவு கடாயது, 
அகம்‌; 12. 


பகற்குறி வந்த தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழி தலைமகட்குச்‌ 
சொல்லுவாளாய்த்‌ தலைமகன்‌ கேட்பச்‌ சொல்லியது, அகம்‌;20. 


தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலைமகட்குச்‌ சொல்லுவாளாய்த்‌ தோழி 
சொல்லியது, அகம்‌;28, நற்‌;122. 


இரவுக்குறி வந்த தலைமகனை யெதிர்பட்டு நின்று தோழி சொல்லி வரைவு 
கடாயது, அகம்‌; 112. 


பகற்குறி வந்து கண்ணுற்று நீங்கும்‌ தலைமகனைத்‌ தோழி தலைமகளை 
இடத்துூய்த்து வந்து, செறிப்பறிவுநீஇ வரைவு கடாயது, அகம்‌; 1 50. 


காப்பு மிகுதிக்கண்‌ ஆற்றாளாகிய தலைமகள்‌ சொல்லியது, நற்‌;287, 
கலி;123, குறுந்‌;305,306,401. 


பகற்குறிவந்‌ தொழுகா நின்றகாலத்துத்‌ தலைமகன்‌ கேட்பச்‌ சொல்லியது, 
நற்‌;389, 


வரையாது வந்து ஒழுகுந்‌ தலைவற்குத்‌ தோழி தலைவியாற்றாமையும்‌ 
இவ்வொழுக்கம்‌ புறத்தார்‌ அறியப்படுகின்றமையுங்‌ கூறி வரைவுகடாயது, 
கலி;48. 


இற்செறித்த விடத்துத்‌ தலைமகட்கு எய்திய வேறுபாடு கண்டு, இது 
தெய்வத்தினால்‌ ஆயிற்று," என்று தமர்‌ வெறியெடுப்புழி. அதனை விலக்கக்‌ 
கருதிய தோழி செவிலிக்கு அறத்தொடுநின்றது, ஐங்‌;28,210,241. 


வரையாது ஒழுகும்‌ தலைமகன்‌ இரவுக்குறி வந்துழித்‌ தோழி சொல்லியது, 
ஐங்‌;60, நற்‌;292. 


முயக்கம்‌ பெற்றவழிப்‌ பிறந்த வெறிநாற்றத்தால்‌ பண்டையளவன்றி வண்டுகள்‌ 


மொய்த்தனவாக, "இதற்குக்‌ காரணம்‌ என்ன? என்று வினாவிய செவிலித்‌ 
தாய்க்குக்‌ கூறுவாள்‌ போன்று தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழி 
சொல்லியது, ஐங்‌;93. 


இற்செறிப்பாரெனக்‌ கேட்ட தலைமகள்‌ வரையாது வந்தொழுகும்‌ தலைமகன்‌ 
சிறைப்புறத்தானாகத்‌ தோழிக்குச்‌ சொல்லியது, ஐங்‌; 111,115,224. 


50. 


51. 


5 


லி 


54, 


55. 


56. 


57. 


58. 


59, 


17 


கேட்ப நெருநல்‌ இல்லத்து நிகழ்ந்தது இதுவெனத்‌ தலைமகள்‌ தோழிக்குச்‌ 
சொல்லியது, ஐங்‌;1 13, 


வரையாது வந்தொழுகும்‌ தலைமகனைப்‌ பகற்குறிக்கண்ணே எதிர்ப்பட்டுத்‌ 
தோழி வரைவு கடாயது, ஐங்‌;264,277. 


இற்செறித்த பின்னர்த்‌ தோழி வரைவுகடாவுழி முதிர்ந்த தினைப்புனம்‌ இவள்‌ 
காத்தொழிந்தால்‌ வரைவல்‌ என்றாற்கு அவள்‌ சொல்லியது, ஐங்‌;289, 


தலைமகன்‌ சிறைப்புறமாகத்‌ தோழி செறிப்பறிவுறுத்தது, குறுந்‌; 159. 
இரவுக்குறிக்கண்‌ வந்த தலைமகனைக்‌ காப்பு மிகுதியான்‌ எதிர்ப்படப்‌ பெறாத 


தலைமகள்‌, பிற்றை ஞான்று தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழிக்குச்‌ 
சொல்லியது, குறுந்‌;161,141. 


காப்பு மிகுதிக்கண்‌ தோழி தலைமகட்கு உரைத்தது, குறுந்‌;166, நற்‌; 132, 
தோழி செறிப்பறி வுறுப்ப, நெஞ்சிற்குக்‌ கிழவன்‌ உரைத்தது, குறுந்‌; 199, 
பகற்குறிக்கண்‌ வந்த தலைமகனைத்‌ தோழி இனிப்புனம்‌ 
காவற்கு வாரேம்‌ எனக்‌ கூறி வரைவு கடாயது, ஐங்‌; 260, 


290. 


பகற்குறி வந்து நீங்கும்‌ தலைமகனைத்‌ தோழி தலைமகளை 


என்னை யாற்றுவிக்குமென்றாகாதோ எம்பெருமான்‌ கவலாது 
செல்வது யான்‌ ஆற்றுவிக்கும்‌ இடத்துக்‌ கவன்றால்‌ நீ 
ஆற்றுவியெனச்‌ சொல்லியது நற்‌ ;363 


வரைவிடைக்‌ கிழத்தியது நிலைமை தும்பிக்குச்‌ 
சொல்லுவாளாய்ச்‌ சிறைப்புறமாக தோழி சொல்லியது,குறுந்‌ ;392 


அட்டவணை:!1 


இற்செறித்தலைப்‌ பாடிய புலவர்‌ வகைப்பாடு 


அஞ்சியாந்தையார்‌ 1. ஒளவையார்‌ 
அம்மூவனார்‌ 
அண்டர்மகன்‌ குறுவழுதியார்‌ 2. கழார்க்‌ கீரனெயிற்றியார்‌ 


இருந்தையூர்க்‌ கொற்றன்புலவனார்‌ 


இளம்போதியார்‌ 3, 
இளவெயினனார்‌ 
உலோச்சனார்‌ 4. 


உரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌ 
உறையூர்‌ முதுகூற்றனார்‌ 

ஐயூர்‌ முடவனார்‌ 

ஓரம்போகியார்‌ 

கண்ணனார்‌ 

கபிலர்‌ 

கவைமகனார்‌ 
காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ கந்தரத்தனார்‌ 
காவிரிப்பூம்பட்டிச்‌ செங்கண்ணனார்‌ 
குடவாயிற்‌ கீரத்தனார்‌ 

கூடலூர்‌ கிழார்‌ 

கொள்ளம்பக்கனார்‌ 
கொற்றங்கொற்றனார்‌ 

சிறுமோலிகனார்‌ 

சிறைக்குடி ஆந்தையார்‌ 

சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 
செங்கண்ணனார்‌ 

தங்கால்‌ பொன்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ 
தும்பிசேர்‌ கீரனார்‌ 


தூங்கலோரியார்‌ 


குப்பைக்‌ கோழியார்‌ 


நக்கண்ணையார்‌ 


நக்கீரர்‌ 

நல்லந்துவனார்‌ 

நல்லூர்‌ சிறுமேதவியார்‌ 
நல்வேட்டனார்‌ 

நெய்தற்‌ சாய்த்துய்த்த ஆவூர்கிழார்‌ 
பரணர்‌ 

பாண்டியன்‌ அறிவுடைநம்பி 
பிரான்சாத்தனார்‌ 
பெருங்குன்றூர்கிழார்‌ 
பெருங்கெளசிகனார்‌ 

பேரிசாத்தனார்‌ 

பொதும்பில்கிழார்‌ 

பொதும்பில்கிழான்‌ வெண்கண்ணனார்‌ 
மதுரை அறுவை வாணிகன்‌ இளவேட்டனார்‌ 
மதுரைப்‌ பூவண்டனாகன்‌ வேட்டனார்‌ 
மதுரைப்‌ பெருங்கொல்லனார்‌ 
மதுரைப்‌ பெருமருதனிளநாகனார்‌ 
மதுரை மருதனிளநாகனார்‌ 
வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தனார்‌ 
விற்றூற்று மூதெயினனார்‌ 
வினைத்தொழிற்‌ சோகீரனார்‌ 


20 
அட்டவணை: 2- திணையும்‌ இற்செறித்தலும்‌ 


வ.எண்‌. நூ.பெ பா.எ குறிஞ்சி மருதம்‌ நெய்தல்‌ 

1. நற்‌ 11 V 
2, ப 27 | 
3. 44 | 

4, Hl 53 | 

5, ப 57 | 

6. ப 60 | 

7 f 6l | 

, ப 63 | 
9. i 68 \ 

10 1 72 | 
11 H 119 V 

12 f 122 V 

13 i 132 \ 
14 ப 134 \ 

15 ப 147 

16 i 175 V 
17 ப 178 | 
18 ப 182 | 

19 ய 191 | 
20 194 | 

21 வ 206 V 

22 ப 222 | 

23 i 223 | 
24 ப 251 | 
25 \ 253 | 
26 i 258 | 
27 ப 259 V 
28 ல்‌ 263 
29 ப 267 Vv 

30 $ 282 N 

31 ப 287 | 
32 b 295 V 
33 fi 306 NV 

34 ய 313 V 

35 ய 317 | 

36 ப 319 | 
37 i 339 | 

38 1 344 | 

39 ப 354 | 
40 i 363 vy 


41 ப 368 V 

42 ப 372 \ 
43 A 373 Vy 

44 ப 376 | 

45 1 379 | 

46 if 389 VY 

47. குறுந்‌ 57 | 
48. ப 141 | 

49 g 159 VY 

50 ய 161 | 

51 " 166 | 
52 Hl 199 \ 

53 i 244 

54 i 246 | 
55 H 261 \ 

56 ‘ 292 S| 

57 ப 294 | 
58 ப 303 V 
59 ப 305 | 

60 $ 306 | 
61 fl 324 \ 
62 £ 335 y 

63 p 342 Vy 

64 1 353 | 

65 ப 392 | 

66 ப 401 Vv 
67 ஐங்‌ 28 | 

68 வ 60 | 

69. 93 | 

70. ப 111 | 
71 ப 113 | 
72 ப 115 | 
73 g 186 | 
74 ப 194 \ 
75 ல 210 

76 i 224 | 

77 241 | 

78 ப 260 | 

79 4 264 Vy 

80 ப 277 VY 

81 ய்‌ 289 | 

82 கலி 48 V 


வ.எண்‌. நூபெ பாஎ குறிஞ்சி மருதம்‌ நெய்தல்‌ 
83 கலி 123 V 
84 அகம்‌ 2 V 
85 i 12 V 
86 20 a 
87 " 28 \ 
88 i 60 | 
89 i 90 | 
90 g 112 y 
91 Y 118 \ 
92 1 150 \ 
93 “ 192 V 
94 ங்‌ 242 \ 
95 1 248 y 
96 ய 252 Y 
97 i 272 y 
98 ்‌ 288 Y 
99 g 302 V 
100 ம 358 V 
101 ய 368 V 


குறிஞ்சி ௪ 61, மருதம்‌ ௪5, நெய்தல்‌ ௪ 35 


அட்டவணை:3 -கூற்றும்‌ இற்செறித்தலும்‌ : 


வ.எண்‌ நூ.பெ பா.எ கூற்று கேட்போர்‌ 
1 மற்‌ 11 தோழி தலைவி 
2 i 27 1 தலைவன்‌ 
3 த்‌ 44 தலைவன்‌ நெஞ்சம்‌ 
4 ப 53 தோழி தலைவி 
5 " 57 Si தலைவன்‌ 
6 1 60 ல்‌ உழவர்‌ 
7 i$ 6l 5 தலைவி 
8 63 த தலைவன்‌ 
9 S 68 £ தலைவி 
10 72 த ப்‌ 
11 H 119 i தலைவன்‌ 
12 ம 122 தலைவி 
13 i 132 த ‘$ 
14 i 134 க Se 
15 ‘ 147 £3 
16 175 வ்‌ $s 
17 த 178 ப A 
18 த 182 ல ப 
19 ய 191 தோழி தலைவன்‌ 
20 த 194 “i £ 
21 1 206 i தலைவி 
22 த்‌ 222 தலைவன்‌ 
23 i 223 5 Si 
24 251 ந ‘§ 
25 த்‌ 253 ய்‌ < 
26 ய 258 ப்‌ 
27 i 259 தலைவி 
28 ல 263 £ & 
29 & 267 ல்‌ தலைவன்‌ 
30 " 282 ம்‌ தலைவி 
31 ய 287 தலைவி நெஞ்சம்‌ 
32 த 295 தோழி தலைவன்‌ 
33 ய 306 & £5 
34 & 313 ‘« தலைவி 
35 i 317 “ தலைவன்‌ 
36 { 319 தலைவன்‌ நெஞ்சம்‌ 
37 த 339 தோழி தலைவி 
38 344 i ப 
39 i 354 i தலைவன்‌ 
40 E 363 ப்‌ னி 
41 " 368 ல ய்‌ 
42 த 372 “ தலைவி 
43 & 373 i ‘“« 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ கூற்று கேட்போர்‌ 
45 நற்‌ 379 தலைவி தோழி 
46 ¢ 389 தோழி தலைவி 
47 குறும்‌ 57 தலைவி தோழி 
48 த்‌ 141 ro 5 
49 | 159 தோழி தலைவி 
50 - 161 தலைவி தோழி 
51 & 166 தோழி தலைவி 
52 " 199 தலைவன்‌ நெஞ்சம்‌ 
53 ப 244 தோழி தலைவன்‌ 
54 id 246 தலைவி தோழி 
55 g 261 s ந 
56 " 2092 தோழி தலைவி 
57 ய 294 “4 தலைவன்‌ 
58 ப 303 “ & 
59 305 தலைவி நெஞ்சம்‌ 
60 1 306 ம்‌ 
61 g 324 தோழி தலைவன்‌ 
62 " 335 ய $ 
63 i 342 SS 
64 g 353 தோழி தலைவி 
65 ய 392 தோழி வண்டு 
66 g 401 தலைவி நெஞ்சம்‌ 
67 ஜங்‌ 28 தோழி செவிலி 
68 A 60 i தலைவன்‌ 
69 93 செவிலி 
70 1 111 தலைவி தோழி 
71 113 st ‘ 
72 & 115 & ‘ 
73 த 156 தோழி தலைவன்‌ 
74 194 Fe ல்‌ 
15 210 தோழி செவிலி 
76 224 தலைவி தோழி 
77 ‘ 24] தோழி தலைவி 
78 g 260 தலைவன்‌ 
79 i 2064 ல 1 
80 " 277 ப 6 
| ' 289 & £ 
82 கலி 48 ல்‌ £ 
83 ய 123 தலைவி நெஞ்சம்‌ 
84 அகம்‌ 2 தோழி தலைவன்‌ 
85 < 12 7 58 
86 A 20 i தலைவி 
87 g 28 4 & 
88 ‘ 60 ல்‌ தலைவன்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா. ௭ கூற்று கேட்போர்‌ 
90 அகம்‌ 112 தோழி தலைவன்‌ 
91 1 118 தோழி தலைவன்‌ 
92 " 150 ம்‌ ல்‌ 
93 ல்‌ 192 i ப 
94 ன்‌ 242 ப தலைவி 
95 g 248 ‘“« 
96 வ 252 தலைவி தோழி 
97 த்‌ 272 தோழி தலைவி 
98 " 288 Fi தலைவன்‌ 
99 ¥ 302 1 தலைவி 
100 358 & “ 
101 " 368 i 


தலைவி ஈ 16, தோழி £82, தலைவன்‌ஈ3. 


26 
அட்டவணை:4 


இற்செறித்தல்‌ துறையில்‌ பாடிய புலவர்கள்‌ 


கபிலர்‌ பாடிய பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
நற்‌ 222 குறிஞ்சி தோழி 
2. ப 253 i " 
3. ல 267 " " 
4. g 368 tl " 
5. ப 373 " " 
6. ப 376 " " 
7. குறுந்‌ 246 நெய்தல்‌ தலைவி 
8. ஐங்‌ 210 குறிஞ்சி தோழி 
9. 224 " தலைவி 
10 g 241 " தோழி 
11 த 260 i " 
12 A 264 " " 
13 277 " " 
14 த்‌ 289 " " 
15 கலி 48 " " 
16 அகம்‌ 2 " " 
17 \! 12 " " 
18 த 118 " 


27 


உலோச்சனார்‌ பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
l நற்‌ 11 நெய்தல்‌ தோழி 
2 i 63 ப தோழி 
3 191 p 1 
4 " 223 ப i 
5 ந 287 " தலைவி 
6 \ 354 & தோழி 
7 ்‌ 363 1 ப 
8 ப 372 ய்‌ 1 
9 அகம்‌ 20 1 i 


28 
ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
1 நற்‌ 132 நெய்தல்‌ தோழி 
2 ல 134 குறிஞ்சி தோழி 
3. 1 175 நெய்தல்‌ L 
4. S 178 ப " 
% : 182 குறிஞ்சி 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
1 நற்‌ 194 குறிஞ்சி தோழி 
2 அகம்‌ 90 நெய்தல்‌ தோழி 
3 358 குறிஞ்சி " 
4 " 368 [1 " 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
| ஐங்‌ 28 மருதம்‌ தோழி 
2 i 60 " 1 
3 1 93 " n 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
| நற்‌ 27 நெய்தல்‌ தோழி 


29 


மதுரை அறுவைவாணிகன்‌ இளவேட்டனார்‌ பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
நற்‌ 344 குறிஞ்சி தோழி 
2 அகம்‌ 272 i தோழி 
3 ப 302 " " 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
நற்‌ 258 நெய்தல்‌ தோழி 
க குறுந்‌ 161 குறிஞ்சி தலைவி 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
s குறுந்‌ 199 குறிஞ்சி தலைவன்‌ 
a g 292 குறிஞ்சி தோழி 


வ.எண்‌. ஆ.டபெயா பா.எண்‌ திணை ற்று 
1. இளம்போதியார்‌ 72 க்‌ அல வ அலல்‌, 
2.  இளவெயினனார்‌ 263 தோழி 
3. உரோடோகத்துக்‌ 306 குறிஞ்சி * 
மறழ்தரத்தனா 
4. ஐயூர்‌ முடவனார்‌ 206 , 
5. ஓளவையார்‌ 295 நெய்தல்‌ ப 


6.  காவிரிப்பூட்பட்டினத்துச்‌ 
செங்கண்ணனார்‌ 389 குறிஞ்சி 


7. கொள்ளம்பக்கனார்‌ 147 i " 


வ.எண்‌. ஆ.பெயர்‌ பா.எண்‌ திணை கூற்று 
8.  கொற்றங்கொற்றனார்‌ 259 ல க 
9. சிறுமோலகைனார்‌ 6l £ 1 
10. சீத்தலைச்சாத்தனார்‌ 339 ‘4 ப 
11. செங்கண்ணனார்‌ 122 குறிஞ்சி P 
12. தங்கால்‌ பொன்கொல்லன்‌ 313 குறிஞ்சி A 

வெண்ணாகனார்‌ 

13. தூங்கலோரியார்‌ 60 மருதம்‌ ப 
14. நல்லூர்‌ சிறுமேதாவியார்‌ 282 குறிஞ்சி i 
15. நல்வேட்டனார்‌ 53 1 ல 
16. பிரான்சாத்தனார்‌ 68 ய்‌ A 
17. பெருங்குன்றூர்கிழார்‌ 119 a 
18. பெருங்கெளசிகனார்‌ 44 ய்‌ தலைவன்‌ 
19. பொதும்பில்கிழார்‌ 57 வ தோழி 


20. மதுரைப்‌ பூவண்டனாகன்‌ 317 
வேட்டனார்‌ 


21. மதுரைப்‌ பெருமருதனிள 
-நாகனார்‌ 251 ய ப 


22. வினைத்தொழிற்‌ சோகீரனார்‌319 நெய்தல்‌ தலைவன்‌ 


வ.எண்‌ ஆ.பெயர்‌ பா. எண்‌ திணை கூற்று 
1. அஞ்சியாந்தையார்‌ 294 நெய்தல்‌ தோழி 
2. இருந்தையூர்க்‌ கொற்றன்‌ 335 குறிஞ்சி தோழி 

புலவனார்‌ 

3 உறையூர்‌ முதுகூற்றனார்‌ 353 et 1 
4, கண்ணனார்‌ 244 ல 11 
5 கழார்க்‌ கீரனெயிற்றியார்‌ 261 குறிஞ்சி தலைவி 
6 கவைமகனார்‌ 324 நெய்தல்‌ தோழி 


காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ 342 


கந்தரத்தனார்‌ 
குப்பைக்‌ கோழியார்‌ 305 
கூடலுர்‌ கிழார்‌ 166 
சிறைக்குடி ஆந்தையார்‌ 57 
தும்பிசேர்‌ கீரனார்‌ 392 
மதிப்‌ பெருங்‌- 141 

கொல்லனார்‌ 
வடமவண்ணக்கன்‌ 159 

பேரிசாத்தனார்‌ 


க ்்்்_்_்்—்்—்்—்_ை்கைக்க்_்ை்்்்்்_்்கை்க்ைைைைைைைலலலலலலல 


அண்டர்மகன்குறுவழுதியார்‌ 150 

நக்கண்ணையார்‌ 252 

நெய்தற்‌ சாய்த்துய்த்த 112 
ஆவூர்கிழார்‌ 

பாண்டியன்‌ அறிவுடைநம்பி 28 


பேரிசாத்தனார்‌ 242 
பொதும்பில்கிழான்‌ 192 
வெண்கண்ணனார்‌ 


விற்றூற்று மூதெயினனார்‌ 288 


12. 


32 
பின்னிணைப்பு -3 
உடன்போக்குத்‌ துறைப்பாடல்கள்‌ 


உடன்போக்கின்கண்‌ இடைச்சுரத்துக்‌ கண்டார்‌ சொல்லியது, ஐங;38, நற்‌;2, 
குறுந்‌;7. 


தலைமகள்‌ இடைச்சுரத்தினது ஊரின்கண்‌ எல்லிடைத்‌ தங்கியவழி 
அவ்வூர்ப்‌ பெண்டிர்‌ பார்த்து இரங்குதல்‌ கண்டார்‌ சொல்லியது, ஐங்‌;382. 


ஓஉடன்போகிய தலைமகள்‌ வளைத்த கொம்பிற்‌ பூக்கொண்டு தனக்கும்‌ 
பாவைக்கும்‌ வகுக்கக்‌ கண்டார்‌ கூறியது, ஐங்‌;383. 


உடன்போகிய தலைமகள்‌ ஆண்டு எதிர்வரும்‌ அந்தணர்க்குச்‌ சொல்லியது, 
ஐங்‌;384. 


வரைவு மறுத்துழி உடன்போய தலைமகள்‌ இடைச்சுரத்துக்‌ கண்டாரை, 
"யான்‌ போகின்ற படியை யாய்க்கு நீர்‌ கூறவேண்டும்‌" எனச்‌ சொல்லியது, 
ஐங்‌;385. 


புணர்ந்துடன்‌ போகிய தலைமகளை இடைச்சுரத்துக்‌ கண்டார்‌ அவள்‌ 
தாய்க்குச்‌ சென்று கூறியது, ஜங்‌;386. 


பின்சென்ற செவிலியால்‌ வினாவப்பட்ட அந்தணர்‌ அவட்குச்‌ சொல்லியது, 
ஐங்‌;387, கலி;9. 


தேடிச்‌ சென்ற செவிலிக்கு இடைச்சுரத்துக்‌ கண்டார்‌ அவளைக்‌ கண்ட திறம்‌ 
கூறியது, ஐங்‌;388,390, 


பின்சென்ற செவிலித்தாய்‌ வினவப்பட்டோர்‌ கண்டோம்‌ என்புழிச்‌ சொல்லியது, 
ஐங்‌;389. 


தலைமகள்‌ புணர்ந்துடன்‌ போகியவழி நற்றாய்‌ உடன்போக்கு அறநெறி என்று 
மகிழ்ந்து கூறி அங்ஙனம்‌ கூட்டிய நல்வினையைத்‌ தன்னெஞ்சிற்கு 
விளக்கிப்‌ புலம்பியது, ஐங்‌;37]. 


தலைமகள்‌ உடன்போகியவழி நற்றாய்‌ தன்‌ ஒழுக்கத்தால்‌ ஊர்‌ அலரெடுத்து 
உரைத்தலை நினையாது சென்றவள்‌ என்னையும்‌ உள்ளினள்‌ 
கொல்லோவெனக்‌ கவன்றுரைத்தது, ஐங்‌;372. 


தலைமகளைத்‌ தலைமகன்‌ கொண்டுகழிந்த கொடுமை நினைந்து நற்றாய்‌ 
சொல்லியது, ஐங்‌;373. 


13. 


14. 


20. 


21. 


22. 


23. 


24, 


25. 


26. 


33 


தலைமகள்‌ உடன்போயவழி அவள்‌ இளமை நினைந்து இரங்கித்‌ தாய்‌ 
கூறியது, ஐங்‌;374. 

சேரியும்‌ அயலும்‌ தேடிக்‌ காணாது வந்தாரைக்‌ கண்டு தலைமகள்‌ தாய்‌ 
சொல்லியது, ஐங்‌;375. 


தலைமகள்‌ போயவழி நற்றாய்‌ விதியை வெகுண்டு சொல்லியது, ஐங்‌;376. 


தலைமகள்‌ உடன்போயவழி அவள்‌ பந்து முதலாகிய கண்ட நற்றாய்‌ 
கலங்கிச்‌ சொல்லியது, ஐங;377. 

தலைமகள்‌ உடன்போயவழி அவள்‌ தோழி ஆற்றாமை கண்ட நற்றாய்‌ 
சொல்லியது, ஐங்‌;378. 


தலைமகள்‌ உடன்போகியவழித்‌ தெருட்டுவார்க்குச்‌ செவிலித்தாய்‌ கூறியது, 
ஐங்‌;3 80. 


புணர்ந்துடன்‌ போகியவழித்‌ தோழி அறத்தொடு நிீற்பக்‌ கேட்ட நற்றாய்‌ 
அதனை முன்னே அறிவித்து நாம்‌ மணம்புணர்த்த ஒழுகாது போயினாள்‌ என 
நொந்து சொல்லியது, ஐங்‌;379. 


புணர்ந்துடன்‌ போகிய தலைமகன்‌ தலைமகளைக்‌ கரணவகையான்‌ 
வரைந்தானாக, எதிர்சென்ற தோழிக்கு இனி யான்‌ இவளை வரைந்தமை 
நுமர்க்கு உணர்த்த வேண்டும்‌ என்றானாக அவள்‌ சொல்லியது, ஐங்‌;280. 


உடன்போக்குத்‌ துணிந்த தலைமகன்‌ அஃதொழிந்து தானே 
வரைவிடைவைத்துப்‌ பிரிய நினைந்ததனைக்‌ குறிப்பினாள்‌ உணர்ந்த 
தலைமகள்‌ தோழிக்குச்‌ சொல்லியது, ஐங்‌;286. 


உடன்போக்‌ கொழித்துத்‌ தனித்துச்‌ செல்வல்‌ என்ற தலைமகற்குத்‌ தோழி 
கூறியது, ஐங்‌;305. 


உடன்போயின தலைமகள்‌ மீண்டு வந்துழி, நின்‌ ஐயன்மார்‌, பின்‌ துரந்து 
வந்தவிடத்து நிகழ்ந்தது என்னை?" என்ற தோழிக்கு, நிகழ்ந்தது கூறித்‌ 
தலைமகன்‌ மறைதற்கு உதவி செய்த மலையை வாழ்த்தியது, ஐங்‌;3 12. 


தலைமகள்‌ புணர்ந்துடன்‌ போகியவழிச்‌ செவிலி ஆற்றாமை கண்ட நற்றாய்‌ 
அவட்குச்‌ சொல்லியது, ஐங்‌;3 13. 


புணர்ந்துடன்‌ போகிய தலைமகன்‌ இடைச்சுரத்துக்கண்‌ விளையாட்டு 
வகையால்‌ பூத்தொடுக்கின்ற தலைமகளைக்‌ கண்டு புகழ, அவள்‌ அதற்கு 
நாணிக்‌ கண்புதைத்தவழிச்‌ சொல்லியது, ஜங்‌;361. 


புணர்ந்துடன்‌ செல்கின்ற தலைமகன்‌ இடைச்சுரத்துத்‌ தலைமகளை 
நலம்பாராட்டியது, ஐங்‌;3 63. 


உடன்போக்கு நயந்த தலைமகன்‌ அதனைத்‌ தோழிக்கு உணர்த்த அவள்‌ 
முடிப்பாளாய்ச்‌ சொல்லியது, ஐங்‌;3 64. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32 


33. 


34, 


35. 


36. 


7. 


38. 


39, 


40. 


4]. 


42. 


43. 


44, 


34 


உடன்போகா நின்ற தலைமகன்‌ தலைமக்ட்கு உரைத்தது, நற்‌; 9,292,362, 
76, அகம்‌;257. 

உடன்போக்குந்‌ தோழி கையடுத்தது, நற்‌;10. 

தோழி உடன்போக்கு அஞ்சுவித்தது, நற்‌; 12. 

மனைமருட்சி, நற்‌;66,110,142,179,184,271,293. 


தோழி தலைவியை உடன்போக்கு வலித்தது, நற்‌; 149, 
உடன்‌ போதுவலென்ற தலைவிக்குத்‌ தலைவன்‌ சொற்றது, நற்‌; 162. 


பின்சென்ற செவிலி இடைச்சுரத்துக்‌ கண்டார்க்குச்‌ சொல்லியது, நற்‌; 198, 
உடன்போகாநின்ற தலைமகன்‌ தலைமகளை வற்புநீஇயது, நற்்‌;264. 
நற்றாய்‌ தோழிக்குச்‌ சொல்லியது, நற்‌;305. 

உடன்போகாநின்றான்‌ மலிந்து தன்‌ நெஞ்சிற்குச்‌ சொல்லியது, நற்‌;384. 


உடன்போக்குத்‌ துணிந்தவழி அதற்கு இரவின்கண்‌ தலைமகன்‌ வந்தது 
அறிந்த தோழி தலைமகளைப்‌ பாயல்‌ உணர்த்திச்‌ சொல்லியது, ஐங்‌;200. 


உடன்போய்‌ மீண்ட தலைமகள்‌ நீ சென்ற நாட்டு நீர்‌ இனிய வல்ல; நீ 


எங்ஙனம்‌ நுகர்ந்தாய்‌ எனக்‌ கேட்ட தோழிக்குச்‌ சொல்லியது, ஐங்‌;203. 


உடன்போக்கு நேர்வித்த பின்பு தலைமகன்‌ உடன்கொண்டு போவான்‌ 
இடையாமத்து வந்துழித்‌ தலைமகட்குத்‌ தோழி சொல்லியது, ஐங்‌;235, 


களவொழுக்கம்‌ வெளிப்பட்டமையும்‌ தம்மெலிவும்‌ உணர்த்தித்‌ தோழி 
உடன்போக்கு நயந்தாள்‌ போன்று வரைவுகடாயது, ஐங்‌;236. 


மகட்போக்கிய தாய்‌ சொல்லியது, அகம்‌; 1 5,105,195,203,207,219,263,275, 
315,383, நற்‌;29,279, 


மகட்போக்கிய செவிலித்தாய்‌ சொல்லியது, 
அகம்‌;7,17,89,117,145,153,189,321,369,385,397, 

குறுந்‌;84,144,356,396. 

மகட்போக்கிய நற்றாய்‌ தெய்வத்திற்குப்‌ பராஅயது, அகம்‌;35. 


உடன்போயின தலைமகளை நினைந்து செவிலித்தாய்‌ மனையின்கண்‌ 
வருந்தியது, அகம்‌;49, 


புணர்ந்துடன்‌ போன தலைமகட்கு இரங்கிய தாய்‌ தெருட்டும்‌ 
அயலிலாட்டியர்க்கு உரைத்தது, அகம்‌; 55, 


45, 


46. 


47. 


48. 


49, 


50. 


51. 


52, 


53. 


54, 


55. 


56. 


57. 


30, 


59. 


60. 


61. 


35 


தலைமகள்‌ புணர்ந்துடன்‌ செல்லச்‌ செவிலி தன்‌ மகளுக்குச்‌ சொல்லியது, 
அகம்‌;63. 


வேறுபட்ட தலைமகட்குத்‌ தலைமகன்‌ உடன்போக்கு வலித்தமைத்‌ தோழி 
சொல்லியது, அகம்‌; 65. 


போக்குடன்பட்ட தலைமகள்‌ தோழிக்குச்‌ சொல்லியது, அகம்‌;05. 
உடன்போகிய தலைமகளைத்‌ தலைமகன்‌ மருட்டிச்‌ சொல்லியது, அகம்‌; 99. 


தோழியால்‌ தலைமகளை உடன்வரும்‌ எனக்கேட்ட தலைமகன்‌ நெஞ்சிற்குச்‌ 
சொல்லியது, அகம்‌; 12]. 


மகட்போக்கிய தாயது நிலைமை கண்டார்‌ சொல்லியது, அகம்‌; 65. 
உடன்போக்கு நேர்ந்த தோழி, தலைமகட்குச்‌ சொல்லியது, அகம்‌;259. 
உடன்போக்கு வலித்த தோழி தலைமகட்குச்‌ சொல்லியது, அகம்‌;283. 


கொண்டு நீங்கக்‌ கருதி யொழிந்த தலைமகன்‌ பிரிவின்கண்‌ தலைமகள்‌ 
தோழிக்குச்‌ சொல்லியது, அகம்‌; 325. 


புணர்ந்துடன்‌ போயினகாலை இடைச்சுரத்துப்பட்டதனை மீண்டுவந்த 
காலத்துத்‌ தோழிக்குத்‌ தலைமகன்‌ சொல்லியது, அகம்‌;26]. 


உடன்போய்‌ வதுவை அயரப்பட்ட தலைவி, தலைவனொடு இன்று வரும்‌ 
எனக்‌ கேட்ட செவிலித்தாய்‌ நற்றாய்க்குச்‌ சொல்லியது, ஐங்‌;400, 


உடன்கொண்டு போன தலைமகன்‌ தலைவியைத்‌ தன்‌ இல்லத்துக்குக்‌ 
கொண்டுபுக்குழி அவன்றாய்‌ அவட்குச்‌ சிலம்புகழீஇக்‌ கடன்‌ செய்கின்றாள்‌ 
எனக்‌ கேட்ட நற்றாய்‌ ஆண்டு நின்றும்‌ வந்தார்க்குச்‌ சொற்றது, ஐங்‌;399. 
தலைமகள்‌ மீண்டுவந்துழி அவட்குத்‌ தோழி கூறியது, ஐங்‌;398. 


உடன்போய்‌ மீள்கின்ற தலைமகள்‌ தன்னூர்க்குச்‌ செல்கின்றாரைக்‌ கண்டு 
கூறியது, ஐங்‌;397. 


உடன்போய்‌ மீள்கின்ற தலைமகன்‌ தலைமகட்குச்‌ சொல்லியது, 
ஐங்‌;395,396. 


உடன்போய தலைமகள்‌ வந்துழித்‌ தாய்‌ சுற்றத்தார்க்குச்‌ சொல்லியது, 
ஐங்‌; 394, 


தலைமகள்‌ உடன்போய்‌ மீண்டு வந்துழி அயலோர்‌ அவள்‌ தாய்க்குச்‌ 
சொல்லியது, ஐங்‌;393. 


62. 
62. 


64, 


65. 


66. 


67. 


68. 


69. 
70. 


71. 


HA 


73. 
74, 


75. 


36 
உடன்போய்‌ மீண்டு வந்த தலைமகள்‌ வழிவரல்‌ வருத்தம்‌ கண்டு 
ஆற்றாளாகிய தோழிக்குச்‌ சொல்லியது, ஐங்‌;392. 


உடன்போகிய தலைமகள்‌ மீடற்பொருட்டுத்‌ தாய்‌ காகத்திற்குப்‌ பராய்க்கடன்‌ 
உரைத்தது, ஐங்‌;391. 


இடைச்சுரத்துக்‌ கண்டோர்‌ தம்முள்ளே சொல்லியது, குறுந்‌;229, நற்‌;324. 


புணர்ந்துடன்‌ போயினாரை இடைச்சுரத்துக்‌ கண்டார்‌ பொழுதும்‌ செலவும்‌ 
பகையுங்காட்டிச்‌ செலவுவிலக்கியது, குறுந்‌;390. 


உடன்போக்குணர்த்திய தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது, குறுந்‌; 149. 


உடன்போயின பின்றைத்‌ தோழி செவிலிக்கு அறத்தொடு நின்றாள்‌ நிற்பச்‌ 
செவிலித்தாய்‌ நற்றாய்க்கு அறத்தொடு நின்றது, குறுந்‌; 15. 


இடைச்சுரத்துச்‌ செவிலித்தாய்‌ கையற்றுச்‌ சொல்லியது, குறுந்‌;44. 


உடன்போக்கு ஒருப்படுத்து மீளூந் தோழி தலைமகற்குக்‌ கூறியது, 
குறுந்‌;115. 


புணர்ந்துடன்‌ போக்கினைத்‌ தலைமகள்‌ ஒழியப்‌ போகலுற்ற தலைமகற்குத்‌ 
தோழி சொல்லியது, குறுந்‌; 124. 


உடன்போக்கு நயப்பத்‌ தோழி தலைமகட்குக்‌ கூறியது, குறுந்‌;21 7,343. 


உடன்போக்கு நேர்ந்த தோழி, கிழத்திக்கு உடன்போக்குணர்த்தியது, 
குறுந்‌;262, 369, ஐங்‌;254, அகம்‌;221,285. 


மகட்போக்கிய செவிலி, தெய்வத்திற்குப்பராயது, குறுந்‌;3 78. 
உடன்போக வருந்துந்்‌ தலைமகளை நாணுக்கெடச்‌ சொல்லியது, குறுந்‌;383. 
தலைமகள்‌ உடன்போக்கு நேர்ந்தமை உணர்ந்த தலைமகன்‌ சுரத்து 


வெம்மையும்‌, தலைமகள்‌ மென்மையும்‌ குறித்துச்‌ செலவழுங்களலுறுவானைத்‌ 
தோழி அழுங்காமற்‌ கூறியது, குறுந்‌;388, ஐங்‌;303, கலி;20, 


அட்டவணை:5 - உடன்போக்கைப்‌ பாடிய புலவர்‌ வகைப்பாடு 


வ.எண்‌. 
1. 


oo NAR 


பத்‌ அத்‌ ட்‌ 


13. 


ஆண்பாற்‌ புலவர்கள்‌ பெண்பாற்‌ புலவர்கள்‌ 
அம்மூவனார்‌ ஒளவையார்‌ 
ஆவூர்க்‌ காவிதிகள்‌ சாதேவனார்‌ வெள்ளீவீதியார்‌ 
இனிச்சந்தநாகனார்‌ 


ஈழத்துப்‌ பூதன்தேவனார்‌ 
உலோச்சனார்‌ 

உறையூர்‌ மருத்துவன்‌ தாமோதரனார்‌ 
உறையூர்‌ முதுகொற்றன்‌ 
ஒரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌ 
ஓதலாந்தையார்‌ 

கண்ணகாரன்‌ கொற்றனார்‌ 
கண்ணம்புல்லனார்‌ 

கபிலர்‌ 

கயமனார்‌ 

கருவூர்‌ கண்ணம்பாளனார்‌ 
காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ கரிக்கண்ண்னார்‌ 
குடவாயிற்‌ கீர்த்தனார்‌ 
சேந்தம்பூதனார்‌ 

சேரமான்‌ இளங்குட்டுவன்‌ 

தங்கால்‌ முடக்கொல்லனார்‌ 
தாமோதரனார்‌ 

நக்கீரர்‌ 

படுமரத்து மோசிக்கீரனார்‌ 

பூதன்‌ தேவனார்‌ 

பெருங்கடுங்கோ 

பெரும்பதுமனார்‌ 

போதனார்‌ 

மதுரை ஆசிரியன்‌ கோடங்‌ கொற்றனார்‌ 


மருதனிளநாகனார்‌ 


ஆண்பாற்‌ புலவர்கள்‌ பெண்பாற்‌ புலவர்கள்‌ 


மாங்குடி மருதனார்‌ 
மாமூலனார்‌ 
மோசிக்கீரனார்‌ 
மோதாசனார்‌ 


வண்ணப்புறக்‌ கந்தரத்தனார்‌ 


39 


அட்டவணை: 


திணையும்‌ உடன்போக்கும்‌ 


1. நற்‌ 2 V 
2, 1 9 Vv 
3. த 10 | 
4. i 12 V 
5, 29 | 
6. ல 66 V 
1. i 76 V 
8. i 110 \ 
9 ல 143 | 
10 ப 149 Vy | 
11 1 162 | 
12 179 Vy 
13 1 184 | 
14 ல்‌ 198 v 
15 1 202 | 
16 I 264 Vy 
17 ய்‌ 271 | 
18 ப 279 | 
19 ப 293 \ 
20 ப 305 \ 
21 \ 324 v 
22 ல்‌ 362 \ 
23 1 384 v 
24. குறுந்‌ 7 \ 
25, " 15 | 
26 ப 44 | 
27 2 84 | 
28 fe 115 Ny 
29 ய 124 Vy 
30 ப 144 V 


வ.எண்‌. நூ.பெ பா. ௭ குறிஞ்சி நெய்தல்‌ பாலை 
31 ப 149 V 
32 H 217 | 
33 fi 229 | 
34 ப 262 | 
35 i 343 v 
36 1 356 vy 
37 . 369 Vy 
38 ப 378 v 
39 i 383 \ 
40 if 388 v 
41 ல 390 \ 
42 i 396 v 
43 ஐங்‌ 200 \ 
44 ப 203 Vy 
45 ப 235 | 
46 ப 236 Vv 
47 ப 254 V 
48 1 280 | 
49 i 286 | 
50 ப 303 \ 
51 A 305 | 
52 il 312 | 
53 i 313 v 
$4 " 361 | 
55 ப 363 | 
56 fi 364 y 
57 A 371 V 
58 u 372 v 
59 A 373 | 
60 a 374 y 
61 i 375 | 
62 4 376 | 
63 ப 377 | 
64 i 378 | 
65 ப 379 \ 
66 ப 380 V 
67 ப 381 \ 
68 ட 382 V 
69 it 383 | 
70 ய 384 \ 
71 ப 385 | 
\ 
\ 


வ.எண்‌. நூ.பெ பா.எ குறிஞ்சி நெய்தல்‌ பாலை 
74 ம 388 | 
75 i 389 | 
76 ப 390 N 
77 " 301 Vy 
78 1 392 | 
79 i 393 | 
80 i 394 | 
| 4 395 | 
82 i 396 | 
83 i 397 | 
84 t 398 | 
85 H 399 y 
86 S 400 | 
87 கலி 9 Vy 
88 i 20 V 
89. அகம்‌ 7 | 
90. i 15 | 
91. ப 17 | 
92. i 35 \ 
93 ப 49 V 
94 H 55 V 
95 ட 63 | 
96. " 65 | 
97. ய 89 V 
98 ப 95 | 
99 99 | 
100 ப 105 | 
101. ப 117 | 
102. 1 121 | 
103. 1 145 | 
104. 1 153 | 
105 ப 165 V 
106 4 189 | 
107 $i 195 
108 ல 203 | 
109 i 207 | 
110 ப 219 | 
111 Sy 221 | 
112 ப 257 | 
113 i 259 | 
114 i 261 | 
115 ப 263 | 
116 i 275 | 


42 


வ.எண்‌. நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ குறிஞ்சி நெய்தல்‌ பாலை 
115 263 v 
116 ‘i 275 Vv 
117 ‘ 283 V 
118 g 285 | 
119 i 315 | 
120 ‘ 321 V 
121 g 325 | 
122 1 369 | 
123 L 383 v 
124 ப 385 V 
125 1 397 \ 


குறிஞ்சி ௪ 8, நெய்தல்‌ “2, பாலை ௪ 115. 


43 


அட்டவணை:?7 
கூற்றும்‌ உடன்போக்கும்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா. ௭ கூற்று கேட்போர்‌ 
1 நற்‌ 2 கண்டோர்‌ நெஞ்சம்‌ 
2 & 9 தலைவன்‌ தலைவி 
3 10 தோழி தலைவன்‌ 
4. 1 12 தோழி தலைவன்‌ 
5, . 29 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
6. n 66 ப Si 
7 k 76 தலைவன்‌ தலைவி 
8 2 110 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
9. " 143 " ப 
10. " 149 தோழி தலைவி 
11. i 162 தலைவன்‌ தலைவி 
12. t 179 நற்றாய்‌: நெஞ்சம்‌ 
13, " 184 நற்றாய்‌ கண்டோர்‌ 
14. த 198 செவிலி கண்டோர்‌ 
15. " 202 தலைவன்‌ தலைவி 
16. " 264 தலைவன்‌ தலைவி 
17. & 271 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
18. " 279 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
19. 7 293 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
20. ய 305 நற்றாய்‌ தோழி 
21. & 324 கண்டோர்‌ நெஞ்சம்‌ 
22. " 3062 தலைமகன்‌ தலைவி 
23. 384 தலைமகன்‌ நெஞ்சம்‌ 


24, குறுந்‌ 7 கண்டோர்‌ நெஞ்சம்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா.எ கூற்று கேட்போர்‌ 
2 i 15 செவிலி நற்றாய்‌ 
26 i 44 செவிலி நெஞ்சம்‌ 
27 84 செவிலி நெஞ்சம்‌ 
28 a 115 தோழி தலைவன்‌ 
29 " 124 தோழி தலைவன்‌ 
30 ம்‌ 144 செவிலி நெஞ்சம்‌ 
31 t 149 தலைவி தோழி 
32 க 217 தோழி தலைவி 
33. 1 229 கண்டோர்‌ நெஞ்சம்‌ 
34, 262 தோழி தலைவி 
35. த்‌ 343 தோழி தலைவி 
36. ய்‌ 356 செவிலி நெஞ்சம்‌ 
37. i 369 தோழி தலைவி 
38. ய்‌ 378 செவிலி தெய்வம்‌ 
39. ம்‌ 383 தோழி தலைவி 
40. " 388 தோழி தலைவன்‌ 
41. g 390 கண்டோர்‌ தலைமக்கள்‌ 
42. ப 396 செவிலி நெஞ்சம்‌ 
43. ஐங்‌ 200 தோழி தலைவி 
44, 1 203 தலைவி தோழி 
45. ‘1 235 தோழி தலைவி 
46. ல 236 தோழி தலைவன்‌ 
47. 254 தோழி தலைவி 
48. ய்‌ 280 தோழி தலைவன்‌ 
49, ப 286 தலைவி தோழி 
50. i 303 தோழி தலைவன்‌ 
51. ந 305 தோழி தலைவன்‌ 
52. i 312 தலைவி தோழி 
53 gi 313 நற்றாய்‌ செவிலி 
54, த 361 தலைவன்‌ தலைவி 
55. A 363 தலைவன்‌ தலைவி 
56. ய்‌ 364 தோழி தலைவன்‌ 
57. oi 371 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
58. ப 372 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
59. ப்‌ 373 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
60. ல 374 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
61. ம்‌ 375 நற்றாய்‌ அயலோர்‌ 
62. t 376 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
63. ப 377 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
64, i 378 நற்றாய்‌ தோழி 
65. ப்‌ 379 நற்றாய்‌ தோழி 
66. ப்‌ 380 செவிலி அயலோர்‌ 
67. 11 381 கண்டோர்‌ தலைமக்கள்‌ 


68. க 382 கண்டோர்‌ தலைமக்கள்‌ 


கண்டோர்‌ 


கண்டோர்‌ 


அயலோர்‌ 


முக்கோற்பவர்‌ 
தலைவி 
செவிலி 
நற்றாய்‌ 
செவிலி 
நற்றாய்‌ 
செவிலி 
நற்றாய்‌ 
செவிலி 
தோழி 
செவிலி 
தலைவி 
தலைவன்‌ 
நற்றாய்‌ 
செவிலி 
தலைவன்‌ 
செவிலி 
செவிலி 
கண்டோர்‌ 
செவிலி 
நற்றாய்‌ 
நற்றாய்‌ 
நற்றாய்‌ 
நற்றாய்‌ 
தோழி 
தலைவன்‌ 


தலைமக்கள்‌ 
அந்தணர்‌ 
கண்டோர்‌ 
நற்றாய்‌ 
செவிலி 
செவிலி 
கண்டோர்‌ 
செவிலி 
காக்கை 
தோழி 
நற்றாய்‌ 
சுற்றத்தார்‌ 
தலைவி 
தலைவி 
கண்டோர்‌ 
தலைவி 
தோழி 
நற்றாய்‌ 
செவிலி 
தலைவன்‌ 


46 


வ.எண்‌ நூ.பெ பா. ௭ கூற்று கேட்போர்‌ 
113 1 259 தோழி தலைவி 
114 த 261 தலைவன்‌ தோழி 
115 i 263 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
116. ; 275 நற்றாய்‌ கண்டோர்‌ 
117. " 283 தோழி தலைவன்‌ 
118. ss 285 தோழி தலைவி 
119. 315 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
120. 321 செவிலி நெஞ்சம்‌ 
121. = 325 தலைவி தோழி 
122. E 369 செவிலி நெஞ்சம்‌ 
123 5 383 நற்றாய்‌ நெஞ்சம்‌ 
124 He 385 செவிலி நெஞ்சம்‌ 
125 ப்‌ 397 செவிலி நெஞ்சம்‌ 


தோழி ௪ 25, தலைவி 11, நற்றாய்‌ 35, கண்டோர்‌ ௪15, செவிலி ௪24, 


தலைவன்‌ ௪ 15, 


47 


அட்டவணை:3 
உடன்போக்கைப்‌ பாடிய புலவர்களின்‌ பாடல்கள்‌ 


ஓதலாந்தையார்‌ பாடிய பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூற்பெயர்‌ பாடல்‌ எண்‌ திணை கூற்று 
l ஜங்‌ 303 பாலை தோழி 
2 " 305 ப தோழி 
3 i 312 ம்‌ தலைவி 
4 o 313 11 நற்றாய்‌ 
5 த 361 1 தலைவன்‌ 
6 ங்‌ 363 ப தலைவன்‌ 
7 364 “i தோழி 
8 2 371 & நற்றாய்‌ 
9 > 372 ல நற்றாய்‌ 
10 g 373 & நற்றாய்‌ 
11 374 ந நற்றாய்‌ 
12 £ 375 ப நற்றாய்‌ 
13 ப 376 நற்றாய்‌ 
14 " 377 ய நற்றாய்‌ 
15 1 378 ப நற்றாய்‌ 
16. ப 379 ப நற்றாய்‌ 
17. g 380 ய செவிலி 


18. து 361 ல்‌ கண்டோர்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
19 " 382 ய கண்டோர்‌ 
20 ப 383 ப கண்டோர்‌ 
21 | 384 & கண்டோர்‌ 
22 த 385 வ கண்டோர்‌ 
23 386 ய கண்டோர்‌ 
24 ப 387 . கண்டோர்‌ 
25 ம்‌ 388 £2 கண்டோர்‌ 
26 389 1 கண்டோர்‌ 
27 & 390 கண்டோர்‌ 
28 1 391 கண்டோர்‌ 
29 g 392 oi கண்டோர்‌ 
30 த 393 2 கண்டோர்‌ 
31 " 394 ங்‌ கண்டோர்‌ 
32 க 395 ல தலைவன்‌ 
33 த 396 ற்‌ தலைவன்‌ 
34 த 397 L தலைவி 
35 " 398 ப்‌ தோழி 
36 ல 299 ல்‌ நற்றாய்‌ 
37 400 ய செவிலி 

கயமனார்‌ பாடிய பாடல்கள்‌ 

வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
IE நற்‌ 12 பாலை தோழி 
2: ல 198 A செவிலி 
3. ழ்‌ 279 i நற்றாய்‌ 
4. g 293 ல நற்றாய்‌ 
2; g 305 ப நற்றாய்‌ 
6. g 324 ii கண்டோர்‌ 
‘1 குறுந்‌ 356 செவிலி 
8. - 378 செவிலி 
9. g 396 ல்‌ செவிலி 
10 அகம்‌ 7 செவிலி 
11 க 17 1 ப 
12 ய 145 k ல்‌ 
13 ப 189 ல ய்‌ 
14 " 195 நற்றாய்‌ 
15 219 த நற்றாய்‌ 
16 ல 221 ப தோழி 
17 g 259 h தலைவன்‌ 
18 g 275 ம நற்றாய்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
20 ப 383 " நற்றாய்‌ 
21 Hf 397 & செவிலி 


வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
1. நற்‌ 9 பாலை தலைவன்‌ 
2. 202 ல தலைவன்‌ 
3. ய்‌ 384 A தலைவன்‌ 
4, குறுந்‌ 124 " தோழி 
5, 262 " தோழி 
6. கலி 9 ப முக்கோற்பவர்‌ 
7. 1 20 ¢ தலைவி 
8. அகம்‌ 99 " தலைவன்‌ 
9. 1 261 1 தலைவன்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
1, குறுந்‌ 115 குறிஞ்சி தலைவி 
a ஜங்‌ 203 ப 
3. 1 235 S$ தோழி 
4. " 236 1 தோழி 
5. 254 $ ்‌ 
6. க 280 த " 
7. ப 286 1 தலைவி 
8. அகம்‌ 203 தலைவி 


50 
ஆசிரியர்‌ பெயர்‌ இல்லாத பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
l நற்‌ 10 பாலை தோழி 
2 த 162 தலைவன்‌ 
3 த 179 a நற்றாய்‌ 
4 1 184 நற்றாய்‌ 
5 5 271 ப நற்றாய்‌ 
6 அகம்‌ 117 & செவிலி 
7 " 165 கண்டோர்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா. ௭ திணை கூற்று 
I அகம்‌ 15 பாலை நற்றாய்‌ 
2 ‘ 55 த்‌ நற்றாய்‌ 
3 ப 65 S தோழி 
4 g 325 " தலைவி 
அம்மூவனார்‌ பாடிய பாடல்கள்‌ 
வ.எண்‌ நூ.பெ பா, ௭ திணை கூற்று 
1 நற்‌ 76 பாலை தலைவன்‌ 
2 ஐங்‌ 200 நெய்தல்‌ தோழி 
o அகம்‌ 35 பாலை நற்றாய்‌ 
குடவாயிற்‌ கீர்த்தனார்‌ பாடிய பாடல்கள்‌ 
வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
1. குறுந்‌ 369 பாலை தோழி 
2: அகம்‌ 315 “ செவிலி 


51 


மருதனிளநாகனார்‌ பாடிய பாடல்கள்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா. ௭ திணை கூற்று 
| நற்‌ 362 பாலை தலைவன்‌ 
2 அகம்‌ 121 பாலை தலைவன்‌ 
3 க 283 H தோழி 


வ.எண்‌ நூ.பெ பா, ௭ திணை கூற்று 
i குறுந்‌ 15 பாலை செவிலி 
‘2 388 & தோழி 


வ.எண்‌ நூ.பெ பா. ௭ திணை கூற்று 
1 நற்‌ க பாலை கண்டோர்‌ 
குறுந்‌ 7 " tt 


52 


நற்றிணையில்‌ பாடிய புலவர்கள்‌ 


வ.எண்‌ 0நூ.பெ பா.எ திணை கூற்று 
1. ஆவூர்க்‌ காவிதிகள்‌ 264 பாலை தலைவன்‌ 
சாதேவனார்‌ 
2. இனிச்சந்தநாகனார்‌ 66 ல்‌ நற்றாய்‌ 
3. உலோச்சனார்‌ 149 நெய்தல்‌ தோழி 
4. கண்ணகாரன்‌ 143 பாலை நற்றாய்‌ 
கொற்றனார்‌ 
5. பூதன்தேவனார்‌ 29 பாலை செவிலி 
6. போதனார்‌ 110 & நற்றாய்‌ 


வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
1. ஈழத்துப்‌ பூதன்தேவனார்‌ 343 பாலை தோழி 
2. உறையூர்‌ முதுகொற்றன்‌ 390 & கண்டோர்‌ 
3. படுமரத்து மோசிக்கீரனார்‌ 369 1 தோழி 
4. மதுரை ஆசிரியன்‌ 
கோடங்கொற்றன்‌ 144 Ht செவிலி 
5. மோசிகீரனார்‌ 84 க ல 
6. மோதாசனார்‌ 229 & கண்டோர்‌ 
7. தங்கால்‌ முடக்‌ 
கொல்லனார்‌ . 217 ல தோழி 
அகநானுற்றில்‌ பாடிய புலவர்கள்‌ 
வ.எண்‌ நூ.பெ பா.எ திணை கூற்று 
1, உறையூர்‌ மருத்துவன்‌ 257 பாலை தலைவன்‌ 
தாமோதரனார்‌ 
2. ஒரோடோகத்துக்‌ 
கந்தரத்தனார்‌ 95 " தலைவி 
3. கண்ணம்புல்லனார்‌ 63 $ செவிலி 
4. கருவூர்‌ கண்ணம்பாளனார்‌ 263 த நற்றாய்‌ 
5. காவிரிப்பூம்‌ பட்டினத்துக்‌ 


காரிக்கண்ணனார்‌ 285 S தோழி 


வ.எண்‌. நூ.பெ பா.எ திணை கூற்று 
6. சேந்தம்பூதனார்‌ 207 & நற்றாய்‌ 
7. சேரமான்‌ இளங்குட்டுவன்‌ 153 ல்‌ செவிலி 
8. தாமோதரனார்‌ 105 " நற்றாய்‌ 
9. நக்கீரர்‌ 369 g 1 
10. மாங்குடி மருதனார்‌ 89 & செவிலி 
11. வண்ணப்புறக்‌ கந்தரத்தனார்‌ 49 ல வ 


